INORAN 


சாயத் 
சொல்லகராதி 


STUDIES 


INSTITUTE 


OF TAMIL 


டாக்டர்.சீ.சசிவல்லி 


சமயச் 
சொல்லகராதி 


பா 


கேன் 


conces 


rep 


TAME 


Home 


0 


டாக்டர் . சீ . சசிவல்லி 


Bibliographical Data 


Title of the book : Camayac Collakarāti 


Author 


: 


Dr. S. SASIVALLI 
Senior fellow 
International Institute of Tamil Studies 
T.T.T. ( Post ) Taramani , Madras - 600113 


Publisher 


: International Institute of Tamil studies 

T.T.T.1 ( Post ) Taramani , Madras 600113 


Publication number : 


135 


Language 

: TAMIL 
Edition 

: first 
Date of Publication : Nov. 1987 
Paper used 

: 14 kg D / Demy Cream wove 
Size of the book : 21 x 14 cm . 
Printing type used : 10 pt , Tamil . 
Number of copies printed : 1200 


Number of pages 


: XXXII +336 


Price 


: 


Rs . 35 / = 


Printer 


: Vijay print Services 
: 4. Pusupanagar Main Road 
: Nungambakkam , Madras - 600034 
: Phone : 476113 


Binding 


: card Board 


Artist 


: Vijay Print Services 


Subject 


: Dictionary of Religious words 


டாக்டர் அ . நா . பெருமாள் 
இயக்குநர் , 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
சென்னை 600113 . 


பதிப்புரை 


1 


சமயச் சொல் அகராதி ஒன்றை உருவாக்கவேண்டும் என்று 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம்விரும்பியது . அந்தப்பணி டாக்டர் 
சீ . சசிவல்லி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது . சைவம் , வைண 
வம் , சமணம் , பௌத்தம் , கிறிஸ்தவம் , இஸ்லாம் ஆகிய சமயங்க 
ளுடன் தொடர்புடைய சுமார் ஏழாயிரம் சொற்களைத் திரட்டி , 
பொருள் விளக்கம் தந்து , இந்தப் பணியை அவர்கள் முடித்துள் 
ளார்கள் . இந்தச் சொல்லகராதியில் இடம்பெறும் சொற்கள் பல் 
வேறு அகராதிகள் , கலைக்களஞ்சியம் , சமய இலக்கியங்கள் , பேச்சு 
வழக்கு , கல்வெட்டுகள் ஆகியவற்றில் இருந்து தொகுக்கப்பட்டுள் 
ளன . சொற்கள் தனித்தனியாகச் சமய அடிப்படையில் பிரிக்கப் 
படாமல் ஒட்டுமொத்தமாகத் திரட்டப்பெற்று அகர வரிசைப்படி 
தொகுக்கப்பட்டுள்ளன . ஆனால் ஒவ்வொரு சொல்லும் இன்ன 
சமயஞ்சார்ந்தது என்பதைக் குறிக்க அடைப்புக்குள் குறிப்பு தரப் 
பட்டுள்ளது . சில தத்துவச் சொற்களுக்குத் தேவை 

கருதி 
ஆங்கிலப் பொருளும் தரப்பட்டுள்ளது . 


இவ்வகராதியில் பெரும்பாலும் ஒரு சொல்லுக்குரிய பொருள் 
கூறப்பட்டதும் , தொடர்ந்து அந்தச் சொல் எடுத்தாளப்பட்டுள்ள 
நூல் மேற்கோளும் கொடுக்கப்பட்டுள்ளது . சமய விளக்கமும் அறிவு 
விளக்கமும் 

இந்தச் சமயச்சொல் அகராதி பெரிதும் 
பயன்படும் . 


காண 


தமிழுலகம் இந்தச் சமயச்சொல் அகராதியை ஏற்றுப்பயன் 
பெறவேண்டுமென்று விரும்புகிறோம் . இதனை உருவாக்கிய டாக் 
டர் சீ . சசிவல்லி அவர்களுடைய பணியை நிறுவனம் சிறப்பாகக் 
கருதுகிறது . 


iv 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் ஆய்வு நிலையில் நல்ல பணி 
களைச் செய்ய பேரன்புடன் துணை நின்று உதவும் தமிழக அரசின் 
நிதியமைச்சர் மாண்புமிகு டாக்டர் நாவலர் இரா . நெடுஞ்செழியன் , 
கல்வியமைச்சர் மாண்புமிகு திரு . சி , பொன்னையன் , தமிழ் 
வளர்ச்சி உயர்நிலைக் குழுத் தலைவர் டாக்டர் சிலம்புச்செல்வர் , 
தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத்துறைச் செயலர் டாக்டர் அவ்வை 
நடராசன் , நிறுவன நிர்வாகக் குழுத் தலைவர் , அண்ணா பல் 
கலைக்கழகத் துணைவேந்தர் டாக்டர் வ.செ. குழந்தைசாமி ஆகிய 
பெருமக்கள் அனைவருக்கும் நிறுவனம் பணிவன்புடன் நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கிறது . 


இந்த நூலை விரைந்து சிறப்பாக அச்சிட்டுத்தந்த விஜய் 
பிரிண்ட் சர்வீஸஸ் அச்சகத்தார்க்கு எங்கள் அன்பன நன்றியும் 
வாழ்த்தும் உரியன . 


சென்னை 
30-10-1987 


அன்புள்ள . 
அ.நா. பெருமாள் 


முன்னுரை 


ஒரு மொழியிலுள்ள சொற்கள் அனைத்தையும் அகர முதலிய 
எழுத்து வரிசையில் அமையும்படி ஒரு சேரத் தொகுத்து , அவற் 
றின் பொருள்களை அம்மொழியாலேனும் பிறமொழியாலேனும் 
விளக்கும் நூல் அகராதி எனப்பட்டது . அகரம் + ஆதி = அகராதி . 
அ என்னும் எழுத்தை முதலாகக் கொண்டு தொடங்கிச் சொல்வ 
தால் அகராதி என அழைக்கப்படுகிறது . 


இத்துறைக்கு வித்திட்ட பெருமை தொல்காப்பியரைச் சாரும் . 
தொல்காப்பியத்தில் சொல்லுக்குப் பொருள் கூறும் பகுதியை உரியி 
யலில் காணலாம் . இவ்வியலில் ஒரே பொருளுடைய சொற்களும் ; 
பலபொருள் தரும் சொற்களும் இடம்பெற்றுள்ளன . தொல்காப்பியச் 
சொல்லிலக்கணத்தின் 

உறுப்பாயிருந்த அகராதித்துறை 
நாளடைவில் பிரிந்து ஒரு தனிக்கலை ஆயிற்று . 


இதன் அருமை அறிந்த பிற்கால அறிஞர்கள் பெயர்ச்சொல் , 
வினைச்சொல் முதலிய சொற்களுக்கும் ஏன் பொருள் தரக்கூடாது 
என்ற எண்ணம் தோன்ற எல்லாவகைச் சொற்களையும் சேர்த்துத் 
தனிநூல்கள் எழுதத் தொடங்கினர் . 

இம்முறையில் திவாகரம் , 
பிங்கலம் முதலிய நூல்கள் பலவகைச் சொற்களுடன் விரிவாகத் 
தோன்றியிருப்பினும் , எளிய சொற்கள் முதற்கொண்டு அனைத்துச் 
சொற்களும் இக்கால அகராதிகளில் எண்ணிறந்து காணப்படுவது 
போல் அந்நூல்களில் காணமுடியாது . எனினும் அகராதித் துறையில் 
தொல்காப்பிய உரியியலுக்குப் பின் நமக்குக் கிடைத்துள்ள முழுநூல் 
களுள் 

சேந்தன் திவாகரம் , பிங்கலம் ஆகிய இரண்டும் 
முற்பட்டவை . இந்நூல்கள் நிகண்டு என்னும் பொதுப்பெயர் ஏற்று 
* திவாகர நிகண்டு ; பிங்கல நிகண்டு என மக்களால் அழைக்கப் 
படுகின்றன . வடமொழிப் பெயராகிய நிகண்டு என்பதற்குத் 
“ தொகுதி என்று பொருள் . தெய்வப் பெயர்த்தொகுதி , மக்கட் 
பெயர்த் தொகுதி முதலியனவாகச் சொற்களைத் தொகுதி , தொகுதி 
யாகப் பிரித்துக் கூறுவதால் இப்பெயர் பெற்றது . 


vi 


யாக 


நிகண்டு நூல்கள் , இக்கால அகராதிகளைப் போல் தனித்தனி 
சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைக்கப்படாமல் , செய்யுள் 
வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன . மேலும் நிகண்டுகளில் சொற்கள் 
அகராதிகளைப் 

போல் அகர வரிசையில் அமைக்கப்படவில்லை . 
ஆனால் இக்கால அகராதிகளில் ஒரு சொல்லை உடனே தேடிக் 
கண்டுபிடித்து விடலாம் . எனவே சொற்களை முதலெழுத்து வாரி 
அகர வரிசையில் 

அமைக்க வேண்டுமென்ற உணர்வு 
முகிழ்தது . இதன் விளைவாக பதினாறாம் நூற்றாண்டின் இறுதி 
யிலே கி . பி . 1594 ஆம் ஆண்டில் இரேவண சித்தர் என்னும் 
புலவர் அகராதி நிகண்டு என்னும் பெயரில் ஒரு நூல் இயற்றினார் . 
சொற்கள் அகர வரிசையில் முறைப்படுத்தப் பட்டிருத்தலின் இந் 
நூல் அகராதி நிகண்டு எனப்பட்டது . எனினும் இக்கால அகராதி 
களில் உள்ளாங்கு , சொற்களை முதலெழுத்துத் தொடங்கி இறுதி 
எழுத்து வரையும் அகர வரிசையில் நோக்கி அடுக்கிய பெருமை 
பதினேழாம் நூற்றாண்டுப் பாதிரிமார்கட்கே உரியதாம் . தமிழ்ச் 
சொல்லுக்குத் தமிழ்ச் சொல்லாலேயே பொருள் கூறும் தனித்தமிழ் 
அகராதிகள் பல தோன்றுதற்கு முன்னோடி முதல் நூலாகத் 
திகழ்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டிலிருந்து 
வந்த வீரமாமுனிவர் எனப்படும் பெஸ்கி ( Fr. Beschi ) இற்றிய 
சதுர் அகராதியே ஆகும் . பிற்காலத்தில் தமிழ் அறிஞர்களால் 
தொகுக்கப்பட்ட மிகப் பெரிய தமிழகராதிகள் பலவும் இந்தச் சதுரக 
ராதியைப் பின்பற்றி எழுந்தனவேயாகும் , 


மேலை நாட்டினரின் ஈடுபாட்டினால் தமிழ் அகராதித் 
துறைக்குச் சில நன்மைகள் கிடைத்தன எனலாம் . 


1. நிகண்டு என்னும் பெயரில் செய்யுள் நடையிலிருந்த 
அகராதித் துறை , எல்லோரும் படித்துணருமாறு தனித்தனிச் சொல் 
நடையில் அமைந்தது . 


2 , சொற்களின் முதல் எழுத்து முதல் இறுதி எழுத்து வரை 
அகர வரிசை பின்பற்றப்பட்டது . 


எளிய 


3. அருஞ்சொற்கள் , 

சொற்கள் , பேச்சு வழக்குச் 
சொற்கள் , தமிழ் மொழியுடன் கலந்த பிற இனத்தவர் வழக்குச் 
சொற்கள் எல்லாம் ஒருசேர அகராதிகளில் அமைவதற்கும் மேலை 
நாட்டினரே வழிகாட்டிகளாய் இருந்தனர். 


vii 


இருபதாம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தோடு தமிழ் பிணைந்த 
அகராதிகள் பலவும் , வடமொழி , இந்தி , தெலுங்கு , சிங்களம் , மலாய் 
ஆகிய மொழிகளோடு தமிழ் பிணைந்த அகராதிகள் சிலவும் , 
தமிழுக்குத் தமிழ் அகராதிகள் மிகப்பலவும் தோன்றின . இவற்றை 
ஒத்த அகராதிகள் மேன்மேலும் வந்து கொண்டிருக்கின்றன . 


தமிழுக்குத் தமிழிலும் , பிறமொழியிலும் சொற்பொருள் கூறும் 
அகராதிகளே அன்றி அருஞ்சொல் அகராதி , தனிநூல் அகராதி , 
தனித்துறை அகராதி , கலைச்சொல் அகராதி , பழமொழி அகராதி , 
தொகையகராதி , தொடையகராதி , எதிர்ப்பத அகராதி போன்ற 
பல்வேறு விதமான அகராதிகள் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றித் 
தமிழ் மொழிக்கு மேன்மேலும் சிறப்பூட்டின . இன்னும் பல்வேறு 
அகராதிகள் உருவாகிக் கொண்டும் உள்ளன .. 


மொழியின் வளர்ச்சி நம்வாழ்க்கையின் வளர்ச்சியைப் 
பொறுத்தது . நமது வாழ்க்கை வளம்பெற வளம்பெற சொற்கள் 
பெருகிக் கொண்டுதான் செல்லும் , சொற்களின் வடிவங்களையும் 
பொருளையும் , வரலாற்றையும் கணித்துச் செல்வது தமிழ்மொழி 
வளர்ச்சிக்கு இன்றியமையாத அரிய செயலாகும் . 


சமயச் சொல்லகராதியின் அமைப்பு முறை . 


இச்சமயச் சொல்லகராதியில் தொகுக்கப் பெற்றுள்ள சொற் 
களுள் பெரும்பான்மையானவை சென்னைப் 

பல்கலைக் கழகத் 
தமிழ் லெக்ஸிகனினின்றும் , மற்றவை தமிழ்க் கலைக் களஞ்சியம் , 
அபிதான சிந்தாமணி , மதுரைத் தமிழ்ச் சொல்லகராதி , இலக்கியச் 
சொல் அகராதிகள் போன்ற பல அகராதிகளினின்றும் , சில சமய 
இலக்கியங்களினின்றும் எடுத்துத் தொகுக்கப் பெற்றவை . 


இவ்வகராதியில் சைவம் , வைணவம் , சமணம் , பௌத்தம் , 
இஸ்லாம் , கிறித்தவம் ஆகிய மத சார்புடைய சொற்கள் மேற்கூறப் 
பெற்ற அகராதிகளினின்றும் , இச்சமயச் சார்புடைய இலக்கியங் 
களினின்றும் எனது முயற்சிக்கு முடிந்த அளவு சுமார் ஏழாயிரத் 
திற்கு மேற்பட்ட சொற்கள் திரட்டப்பெற்றுள்ளன . 


இன்ன சமயச் சார்புடைய சொல் என்பதைக் குறிக்க அடைப் 
புக்குள் , சான்றாகச் சைவ சமயத்தைக் குறிக்க ( சை ) என்றும் , 
சமணச் சார்புடையவற்றை ( ச ) என்றும் , தத்துவச் சொற்களை 
( தத் ) என்றும் சொல்லுக்குப் பொருள் தரும் இடத்தில் குறிக்கப்பட் 
டுள்ளது . 


viji 


இச்சமயச் சொல்லகராதியில் சான்றாக - முதல் சொல்லாக 
இடம் பெறும் ஓர் எழுத்துச் சொல்லாகிய அ என்பதற்கு நேராக 
1. முதல் உயிர் எழுத்து 2. எட்டென்னும் எண்ணின் குறி 3 . 
அகச் சுட்டு 4 , ஒரு சாரியை 5. ஒரு வியங்கோள் விகுதி என்பன 
போன்ற பல பொருள்கள் இருந்தாலும் இங்கு அவற்றை எல்லாம் 
விடுத்துச் சமயச் சார்புடைய பொருள்களாக வரும் ‘ சிவன் , திரு 
மால் என்பவை மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


+ 


மேலும் சமயச் சொற்களுக்குப் பொருள் கூறி வருகையில் 
அவ்வவற்றுக்கான பொருளை ஒரே சொல்லில் கூறிவிட்டு , ஒரு சில 
விளக்கந் தேவையான சொற்களுக்கு மட்டும் சுருக்கமாக விளக்கம் 
தரப்பெற்றுள்ளது . 
சில சமய , 

தத்துவச் சொற்களுக்குப் பொருள் தருகையில் 
அவற்றுக்கு நேரான ஆங்கிலப் பொருளும் எடுத்தெழுதப்பட் 
டுள்ளது . 

இச்சொற்றொகுப்பில் இலக்கியங்களில் எடுத்தாள்ப்பெற்ற 
சொற்கள் மட்டுமல்லாது பேச்சு வழக்கில் , கல்வெட்டுகளில் 
வழங்கப்பெற்ற சொற்கள் சிலவும் அமைந்துள்ளன . 


ஒவ்வொரு சமயத்தில் கூறப்பட்டுள்ள கடவுளர் பெயர்கள் , 
அடியார்கள் , முக்கிய தலங்கள் , கோயில் , சமயத்தோடு ஒட்டிய , 
பழக்கவழக்கங்களைக் குறிக்கும் சொற்கள் , சமயத் தொடர்புடைய 
தத்துவச் சொற்கள் போன்றவை இவ்வகராதியில் இடம் பெற் 
றுள்ளன . 


தமிழ் மொழியில் வந்து வழங்கும் ஜ . பா . ஷ . ஸ போன்ற 
எழுத்துக்களில் தொடங்கப்பெற்ற சொற்களும் இதில் சேர்க்கப் 
பட்டுள்ளன . 


அகராதி வரிசையில் தொடர்ந்து , சில சொற்கள் ஒரே 
பொருளில் வந்தால் அச்சொற்களை எல்லாம் ஒரே அடைப்பிலிட்டு 
ஒருமுறை பொருள் தரப்பெற்றுள்ளது . 


ஒரு சொல்லுக்குப் பொருள் விளக்கிய பின் அதே பொருள் 
தரும் மற்றொரு சொல் வந்தால் - முன் கூறிய சொல்லை எழுதி 
அதைப் பார்க்க எனக் குறிக்கப்பட்டுள்ளது . 


தொகுக்கப் பெற்ற சமயச் சொற்கள் எல்லாம் சைவம் என்றும் , 
பௌத்தம் என்றும் தனித்தனித் தலைப்பாகப் பிரிக்கப்படாமல் , 


ix 


எல்லா வகைச் சொற்களையும் வேறுபாடின்றி ஒன்றாகத் திரட்டி 
அவற்றை அகர வரிசைப் படுத்தித் தொகுக்கப்பட்டுள்ளது , 


ஒவ்வொரு சமயத் துறையிலும் ஆழ்ந்த அறிவுபெற்ற அறிஞர் 
கள் இன்னும் ஏராளமான சொற்களைத் தரக்கூடும் . ஆனால் 
இந்தச் சமயச் சொல்லகராதி சிறிய அளவில் அமைந்தாலும் , சமயப் 
பற்றுடைய சான்றோர்களைத் தத்தம் சமயச் சார்பான சொற்கள் 
அனைத்தையும் திரட்டித் தனி அகராதியாகத் தொகுக்கத் 
தூண்டும் என்பதில் ஐயமில்லை . அதே சமயம் சமயச் சொல்லக 
ராதி என்ற ஒன்று , தேவையா ? இதில் தொகுக்கப்பெற்ற சொற்கள் 
எல்லாம் சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ்ப் பேரகராதியிலும் 
கலைக் களஞ்சியத்திலும் இடம் பெற்றவைதானே என்ற எண்ணம் 
சிலருக்கு எழக்கூடும் . அகராதி என்பதே நமக்குப் பொருள் புலப் 
படுத்தக் கூடிய வழிகாட்டியாகும் . அதிலும் ஒவ்வொரு துறைக்கு 
முள்ள சொற்களைத் திரட்டித் தனித்தனி அகராதியாக அமைத்து 
விட்டால் சொற்பொருள் தேடிச் செல்வோரின் வருத்தம் குறையும் . 
நவமணிகளை ஒரே பேழையிலிட்டு வைப்பதைவிட ஒவ்வொன் 
றையும் தனித்தனி பேழையிலிட்டு வைத்தால் பார்த்தவுடனே அது 
இன்னவகையான மணி அதன் தன்மை ஆகியவை புலப்படும் , 
அதுபோல எல்லா வகைச் சொற்களையும் ஒரே இடத்தில் திரட்டித் 
தருவது ஒரு வகையில் சிறப்புற்றாலும் இக்காலப் போக்கில் அவ்வத் 
துறைக்கேற்ற சொற்களைத் தனித்தனியாகப் பிரித்துத் தனி 
நூலாகத் திரட்டித் தருவதுதான் பலவகையிலும் நன்மை பயக்கக் 
கூடியதாய் அமையும் . 


இவ்வகராதியில் சொல்லப்படாமல் விட்டுப்போன சமயச் 
சொற்கள் பல இருக்கலாம் . அவற்றைச் சமய அறிவு படைத்த 
சான்றோர் தெரிவித்தால் பெரிதும் பயன்படக்கூடும் . வாழ்க்கைக்கு 
ஒரு குறிக்கோளையும் அந்தக் குறிக்கோளை அடையும் வழியையும் 
நாடுவதிலேயே மக்கள் உள்ளம் நிறைவு பெறுகிறது . அத்தகைய 
குறிக்கோளையும் அதனை அடையும் வழிகளையும் நல்குவதே 
சமயம் . காலங்காலமாய் போற்றப் பெற்றுவரும் சமயங்கள் என்றும் 
அழியாமல் , மறக்கப்படாமல் 

இருக்க , அவ்வச் சமயத்திலுள்ள 
கருத்துக்களையும் , பழக்க வழக்கங்களையும் கையாளப்பெறும் 
சொற்களையும் நூல்வடிவில் ஆக்கித் தருவதே ஆகும் . 


சில சமயம் ஒரே தலைப்பில் பல அறிஞர்களால் நூல் எழுதப் 
படுவதைக் காண்கிறோம் . என்றாலும் ஒவ்வொருவர் எழுதிய 
வற்றிலும் ஒரு தனித்தன்மை இருப்பதை உணர முடியும் . 


X 


ஆராய்ச்சிக்கு முடிவு இல்லை . அது வளர்ந்து கொண்டே போகக் 
கூடிய 

ஒன்று . இந்தச் சிறிய ‘ சமயச் சொல்லகராதி வருங் 
காலத்தில் ஒவ்வொரு சமயத்திற்கும் விரிந்த அளவில் அரிய விளக் 
கங்களுடன் தனித்தனி அகராதி தோன்றக் காரணமாய் அமையும் 
என்ற நம்பிக்கையுடன் இவ்வகராதியைத் தொகுத்துத் தந்துள் 
ளேன் . 


1982 ஆம் ஆண்டு உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் 
உயர்நிலை ஆய்வாளராகச் சேர்ந்தபொழுது சமயச் சார்புடைய 
சொற்களைத் தொகுத்தல் எனக்குக் கொடுக்கப்பட்ட முதல்பணி 
யாகும் . இயக்குநர் , டாக்டர் . அ . நா . பெருமாள் அவர்களின் 
அளவுகடந்த ஆர்வங் காரணமாக இன்று இந்நூல் நிறுவன வெளி 
யீடாக வருகின்றது . அவர்க்கு என் உளங்கனிந்த நன்றியைப் 
பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


சமயச் சொற்களைத் தொகுக்கப் பயன்படக்கூடிய நூல்களைக் 
கொடுத்துதவியும் , சில நெறிமுறைகளை எடுத்துக்கூறியும் உதவிய , 
பேராசிரியர் , டாக்டர் . க . த . திருநாவுக்கரசு அவர்கட்கும் , டாக்டர் . 
வ . ஆ. தேவசேனாபதி அவர்கட்கும் நன்றி கூறக் கடமைப்பட் 
டுள்ளேன் . 


இஸ்லாமியச் சொற்கள் சிலவற்றைத் தொகுத்துக் கொடுத் 
துதவிய திரு . அகமது மரைக்காயர் அவர்கட்கும் , நிறுவன நூலகர் 
களுக்கும் , இந்நூல் வெளிவர விரும்பிய என் இனிய நண்பர் . 
களுக்கும் என் அன்பான நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் 


சீ . சசிவல்லி , 


அகராதியில்ஆளப்பட்டநூல்களும்அவைகளின்குறியீடு,பதிப்புமுதலியவிவரங்களும் 


நூலின் 


நூல் 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


முற்குறிப்பு 


அகநா. 


அகநானூறு 


சங்கப்புலவர்கள் 


TheMadrasLawJournalPress, Mylapore.ருத்ரோத்காரிஆண்டு. 


அக.நி. 


அகராதிநிகண்டு 


சிதம்பரரேவனசித்தர் 


மதுரை:தமிழ்ச்சங்கமுத்திரா சாலை,1921. 


அபி.சிந். 


அபிதானசிந்தாமணி 


xi 


சிங்காரவேலுமுதலியார்,ஆ.சென்னை:வைஜயந்தி 

அச்சியந்திரசாலை-1910 


அபிரா. 


அபிராமியந்தாதி 


அபிராமிபட்டர் 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை,துந்துபிஆண்டு. 


அரிசமய 


அரிசமயதீபம் 


சடகோபதாசர் 


சென்னை:செங்கல்வராயநாயகர் ஆர்பனேஜ்அச்சுக்கூடம்,1903. 


அரு.நி 


அரும்பொருள் 
விளக்கநிகண்டு 


அருமருந்தையதேசிகர் 


மதுரை:தமிழ்ச்சங்க முத்திராசாலை,1931. 


அருட்பா 


திருவருட்பா 


இராமலிங்கசுவாமிகள் 


சென்னை:சூளை,கோல்டன் அச்சியந்திரசாலை,1906 


நூல் 


நூலின் முதற்குறிப்பு 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


அருணா.பு 


அருணாசலபுராணம் 


எல்லப்பநாவலர் 


சென்னை:வித்தியாரத்நாகர அச்சுக்கூடம்,1920. 


அறநெறி. 


அறநெறிச்சாரம் 


அஷ்டப் 


அஷ்டப்பிரபந்தம் 


முனைப்பாடியார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 


S.P.C.K.Press,Vepery,1912. சென்னை:ரிப்பன்அச்சியந்திர சாலை.1904. 


அஷ்டாதச 


அஷ்டாதசரகஸ்யம் 


பிள்ளைலோகாசாரியார் 


ஆனந்தஅச்சுக்கூடம்,1911. 


இரகுவமிசம் 


அரசகேசரி 


!!X 


இலக்.அக 


இலக்கியச்சொல்லகராதிகுமாரசுவாமிபிள்ளை 


இலிங்கபு, 


இலிங்கபுராணம் 


குலசேகரபாண்டியன் 


யாழ்ப்பாணம்:வித்யானுபாலன அச்சுயந்திரசாலை,1887 சென்னை:வித்தியாநுபாலனஅச்சு யந்திரசாலை,ஆனந்தஆண்டு. சென்னை:இலட்சுமிவிலாச அச்சுக்கூடம்,1925 திருவல்லிக்கேணி நோபில்அச்சுக்கூடம்,1925 சிந்தாதிரிப்பேட்டை:சிவஞான போதயந்திரசாலை,கலி,4996 ஜயஆண்டு 


ஈடுமுப்பத்தாறாயிரப்படிநம்பிள்ளை 


உண்மைநெறி 


உண்மைநெறிவிளக்கம்உமாபதிசிவாசாரியார் 


உபதேசகாண்டம் 


குகனேரியப்பநாவலர் 


உபதேசகா. 


சென்னை:கலாரத்நாகர அச்சுக்கூடம் சென்னை:கணேசஅச்சுக்கூடம் 1920 


உபதேசரத் 


உபதேசரத்தினமாலை 


மணவாளமாமுனிகள் 


கருணாகரசுவாமிகள் 


உபதிடதம் 


உபநி. 


மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை, 1909. 


காங்கேயர் 


உரிச்சொல்நிகண்டு 


உரி,நி. 


கொக்குவில்:சோதிடப்பிரகாச அச்சுயந்திரசாலை,விசுவாசுஆண்டு சென்னை:கணேசஅச்சுக்கூடம். 1920 


ஐங்குறு 


ஐங்குறுநூறு 


சங்கப்புலவர்கள் 


ஒழிவி. 


ஒழிவிலொடுக்கம் 


கண்ணுடையவள்ளல் 


சென்னை:பிரின்ஸ்ஆப்வேல்ஸ் அச்சுக்கூடம்சாலை,1906. 


xili 


கட்டட. கந்த.சு 


கட்டடவேலையின் கந்தபுராணச்சுருக்கம் 


கந்தபு. 


கந்தபுராணம் 


கண்ணுடையவள்ளல்ScottishPress-Mylapore,1858. சம்பந்தசரணாலயசுவாமிகள்சென்னை:வித்தியாநுபாலன 

யந்திரசாலை. கச்சியப்பசிவாசாரியார்சென்னை:பிரசிடென்ஸி 

அச்சியந்திரசாலை,1908 அருணகிரிநாதர் 

சூளை:பிரின்ஸ்ஆப்வேல்ஸ் அச்சியந்திரசாலை,1908. சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை,1906 


கந்தரந் 


கந்தரந்தாதி 


கந்தரல. 


கந்தரலங்காரம் 


கந்தரனு. 


கந்தரனுபூதி 


நூலின் 


நூல் 


ஆக்கியோர்: தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


கம்பரந். 


கம்பரந்தாதி 


சிவஞானசுவாமிகள் 


கம்பரா. 


கம்பராமாயணம் 


சென்னை:இந்துதியலாஜிகல் 
யந்திரசாலை,நந்தனஆண்டு 
சென்னை:வித்தியாரத்னாகர அச்சுக்கூடம்.1911 


கம்பநாட்டாழ்வார் 


கல்லா. 


கல்லாடம் 


கல்லாடனார் 


மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை 
1911. 


கல்வளை. 


கல்வளையந்தாதி 


சின்னத்தம்பிப்புலவர் 


மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை 1913 


xiv 


கலிங். 


கலிங்கத்துப்பரணி 


சயங்கொண்டான் 


MinervaPress,1898. 


கலித். 


கலித்தொகை 


சங்கப்புலவர்கள் 


TheScottishPress. 


காசிக. 


காசிகண்டம் 


அதிவீரராமபாண்டியர் 


சென்னைஸ்டார்ஆப்இந்தியா பிரஸ்,1895. 


காஞ்சிப்பு. 


காஞ்சிப்புராணம் 


சிவஞானசுவாமிகள் 


சென்னை.கலாரத்நாகரஅச்சுக் கூடம்,1910, 


குமரபிர. 


குமரகுருபரசுவாமிகள் 
பிரபந்தத்திரட்டு 


குமரகுருபரசுவாமிகள் 


சென்னை,கலாரத்நாகரஅச்சுக் 
கூடம்,சாபசிருதுஆண்டு. 


குருபரம். 


குருபரம்பராப்ராபவம் 


பூர்வாசாரியர்கள் 


சென்னைசச்சிதானந்தஅச்சுயந்திர சாலை,1909. 


குற்றா.தல 


செந்தமிழ்ப்பிரசுரம். 


திருக்குற்றாலத் தலபுராணம் 


திரிகூடராசப்பன்கவிராய மூர்த்திகள் 


குறள் 


திருக்குறள் 


திருவள்ளுவர் 


|சென்னை.வித்தியானுபாலனயந்திர சாலை,சௌமியஆண்டு. 


கூர்மபு. 


கூர்மபுராணம் 


அதிவீரராமபாண்டியர் 


சென்னை.இலஷ்மிவிலாசஅச்சுக் கூடம்.ஈசுவரஆண்டு. 


கைவல்ய 


கைவல்யநவநீதம் 


தாண்டவராயசுவாமிகள் 


தொண்டைமண்டலம்அச்சுயந்திர சாலை.1905, 


XV 


கொடிக். 


கொடிக்கவி 


உமாபதிசிவாசாரியார் 


சென்னை.கமர்ஷியல்அச்சுக்கூடம் 1879, 


கோயிலா. 


கோயிலொழகு 


சென்னை.ஆனந்தமுத்திராகூர சாலை,1909. 


கோயிற்பு. 


கோயிற்புராணம் 


உமாபதிசிவாசாரியார். 


சென்னை.வித்தியாநுபாலன யந்திரசாலை,சாதாரணஆண்டு. 


சங்.அக 


கதிரைவேற்பிள்ளை. 


(சங்கத்தகராதி) தமிழ்ச்சொல்லகராதி 


மதுரை.தமிழ்ச்சங்கமுத்திராசாலை, 1910. 


நூல் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நூலின் முதற்குறிப்பு 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


சதாசிவ. 


சதாசிவரூபம் 


சட்டநாதவள்ளலார் 


மதராஸ்.ரிப்பன்அச்சியந்திரசாலை. 1917. 


சது. 


சதுரகராதி 


வீரமாமுனிவர் 


Madras.ThePublic InstructionPress,1860. 


சம்,அக 


சம்பிரதாயவகராதி 


ஸ்ரீவைஷ்ணவகிரந்தமுத்ராபக சபை.சென்னை 


xvi 


சி.சி. 


அருணந்திசிவாசாரியர் 


சிவஞானசித்தியார் 
சுபக்ஷம் 


சென்னை:சிவஞானபோத யந்திரசாலை.சர்வதாரிஆண்டு. 


சி.சி.பர. 


சிவஞானசித்தியார் பரக்ஷம் 


சென்னை:சிவஞானபோத யந்திரசாலை.சர்வதாரிஆண்டு. 


சி.போ. 


சிவஞானபோதம் 


மெய்கண்டதேவர் 


சென்னை:வித்தியானுபாலனயந்திர சாலை.1918. 


முத்தையபிள்ளை, 


சிபோ.சிற். 


சிவஞானபோதச் சிற்றுரைவிளக்கம் 


சென்னை:வித்தியானுபாலனயந்திர சாலை.1925. 


சி.போ.பா. 


சிவஞானமுனிவர் 


சிவஞானபோத பாஷ்யம் 


சென்னை:வித்தியானுபாலனயந்திர சாலை.துர்மதிஆண்டு 


சிலப். 


சிலப்பதிகாரம் 


இளங்கோவடிகள் 


சென்னை:கமர்ஷியல்அச்சுக்கூடம் 1920. 


சிவஞானசுவாமிகள் 


சிவசம. 


சிவசமவாதவுரை மறுப்பு 


xvii 


சிவதரு. 


சிவதருமோத்திரம் 


மறைஞானசம்பந்தர் 


சென்னை:மீனாட்சியம்மைகலாநிதி அச்சுக்கூடம்.1888 


சிவப்.கட், 


சிவப்பிரகாசக்கட்டளை 


ManonmaniVilasamPress, Madura,1903. 


சிவப்,பிரபந், 


சிவப்பிரகாசசுவாமிகள்.சிவப்பிரகாசசுவாமிகள் பிரபந்தத்திரட்டு சிவப்பிரகாசம் 

உமாபதிசிவாசாயரிர் 


சென்னை:கலாரத்நாகரம் அச்சுக்கூடம்.பராபவஆண்டு. சிந்தாதிரிபேட்டை:சிவஞானபோத யந்திரசாலை.ஜயஆண்டு 


சிவப்பிர. 


நூலின் 


நூல் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


சிவரக. 


சிவரகசியம் 


ஒப்பிலாமணிதேசிகர் 


திருச்செங்கோடு.சுப்பராய கவண்டர்அச்சுயந்திரசாலை, ஜயஆண்டு. 


சிவராத்.பு 


சிவராத்திரிபுராணம் 


வரதராசபண்டிதர் 


சச்சிதானந்தம்பிரஸ்.சாதாரண ஆண்டு. 


சிறுபாண். 


சிறுபாணாற்றுப்படை சினேந்திரமாலை 


நல்லூர்நத்தத்தனார் சைனமாமுனிவர் 


சென்னை.கமர்ஷியல்அச்சுக்கூடம்.1918 சென்னை,தனலஷ்மிநர்த்தன அச்சுயந்திரசாலை,1906. 


xvill 


சினேந். 


சீகாழித். 


சீகாழித்தலபுராணம் 


அருணாசலக்கவிராயர் 


சென்னை.ஜீவரக்ஷாமிர்தஅச்சுக் கூடம்,விஜயஆண்டு. 


சீகாளத்.பு. 


சீகாளத்திபுராணம் 


சிவப்பிரகாசசுவாமிகள் 


சென்னை:மெமோரியல்அச்சுக் கூடம்சர்வதாரிஆண்டு. 


சீவக. 


சீவகசிந்தாமணி 


திருத்தக்கதேவர் 


சென்னை:பிரஸிடென்ஸிஅச்சுக் கூடம்,1907. 


சீவரட், 


சீவரட்சாமிருதம் 


சுப்பிரமணியபண்டிதர் 


சென்னை:மனோன்மணிவிலாசஅச்சுக் கூடம்.ஜயவருடம். 


சூடாமணிநிகண்டு 


மண்டலபுருடன் 


சூட் 


சென்னை:வித்தியாநுபாலனயந்திர சாலை,பரிதாபிஆண்டு. 


சூளாமணி 


தோலாமொழித்தேவர் 


சூளா. 


சென்னைவித்தியாநுபாலனயந்திர சாலை,பரிதாபிஆண்டு.1889. 


செந்.பத் 


செந்தமிழ்ப்பத்திரிகை சேதுபுராணம் 


நிரம்பவழகியதேசிகர் 


சேதுபு. 


சென்னை:வித்தியானுபாலனயந்திர சாலைஏவிளம்பிஆண்டு. 


சைவசமயநெறி 


சைவச 


மறைஞானசம்பந்தநாயனார்.சென்னை:வித்தியாநுமானயந்திர 

சாலை,கீலகஆண்டு. 


xix 


சோதிட,சிந். 


இராமலிங்கக்குருக்கள் 


C.P.V.Press,Madras,1911. 


சோதிடகிரக சிந்தாமணி. 


சௌந்த். 


சௌந்தர்யலகரி 


கவிராசபண்டிதர் 


மதராஸ்:ரிப்பன்அச்சுக்கூடம். 1907. 


ஞானவா. 


ஞானவாசிட்டம் 


வசிட்டர் 


சென்னை:சூளைநிரஞ்சனவிலாச அச்சுயந்திரசாலை,1911. 


ஞானாமிர்தம் 


வாகீசமுனிவர் 


ல 


மதுரை:தமிழ்ச்சங்கமுத்திராசாலை 1904. 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நூல் 


நூலின் முதற்குறிப்பு 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


கட் 


ஞானாமிர்தக்கட்டளை. 


PrintedbyMuniswamiMudaliar &Sons.Madras.1923. 


ஞ 


த.நி.போ 


தத்துவலிங்கதேவர் 


தத்துவநிசானு. போகசாரம் 


தக்கயாகப். 


தக்கயாகப்பரணி 


ஒட்டக்கூத்தர் 


சென்னை:கேஸரிஅச்சுக்கூடம், 1930, 


* 


சிதம்பரநாததேசிகர் 


தசகா. 


தசகாரியம் 


சென்னை:சுதேசமித்திரன்பவர் பிரஸ்,1914. 


XX 


தஞ்சைவா. 


பொய்யாமொழிப்புலவர் 


தஞ்சைவாணன் கோவை 


சென்னை:அமெரிக்கன்அச்சுக் கூடம்,1893. 


தத்துவப்பிரகாசசுவாமிகள் 


தத்துவப். 


தத்துவப்பிரகாசம் 


யாழ்பாணம்:சோதிடப்பிரகாக யந்திரசாலைநந்தனஆண்டு. TheCaxtonPress,Madras,1921. 


தமிழ்நா. 


தமிழ்நாவலர்சரிதை 


தனிப்பா. 


தனிப்பாடற்றிரட்டு 


சந்திரசேகரகவிராஜ 
பண்டிதர் 


VithiyaRatthinakaramPress, Madras.1902. 


தாயுமானசுவாமிகள் 


தாயு. 


தாயுமானசுவாமிகள் பாடல் 


சென்னை:ஸ்ரீநிகேதனஅச்சுக் கூடம்,1906. 


திராவிடப். 


திராவிடப்பிரகாசிகை 


சபாபதிநாவலர் 


சென்னை:சாதுஅச்சுக்கூடம் 1927. 


திரிகடு. 


திரிகடுகம் 


நல்லாதனார் 


சென்னை;வித்தியானுபாலனயந்திர சாலை, 


மதுரை. தமிழ்ச்சங்கமுத்திராசாலை 


திருக்கலம் 


திருக்கலம்பகம் 


உதீசிதேவர் 


திருக்களிற்றுப் 


திருக்களிற்றுப்படியார் 


உய்யவந்ததேவநாயனார் 


சென்னை:சிவஞானபோதயந்திர சாலை.துர்முகிஆண்டு. 


திருக்காளத்தி.பு. 


திருக்காளத்திப்புராணம்ஆனந்தக்கூத்தர் 


சென்னை.வைஜயந்திஅச்சுக்கூடம். 1912. 


மாணிக்கவாசகசுவாமிகள் 


xxi 


திருக்கோவையார் 


-திருக்கோ. 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை.பிரமதீசஆண் 


திருச்செந்.பு 


திருச்செந்தூர்ப்புராணம்வென்றிமாலைக்கவிராயர் 


மதுரை:ஸ்ரீராமச்சந்திரவிலாச அச்சியந்திரசாலை,1911. 


திருச்செந்தூர் 
பிள்ளை, 


மதுரை:ஸ்ரீராமச்சந்திரவிலாச அச்சியந்திரசாலை,1911. 


திருச்செந்தூர்பிள்ளைத்பகழிக்கூத்தர் தமிழ் திருத்தொண்டர்நம்பியாண்டார்நம்பி திருவந்தாதி 


திருத்.திருவந். 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை.சாதாரணஆண்டு. 


உமாபதிசிவாசாரியர் 


திருத்.பு.சா. 


திருத்தொண்டர் புராணசாரம் 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை.சாதாரணஆண்டு. 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நூல் 


நூலின் முதற்குறிப்பு 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


திருநூற். 


திருநூற்றந்தாதி 


அவிரோதியாழ்வார் 


மதுரை:தமிழ்ச்சங்கமுந்திராசாலை. 1905. 


நெல்லையப்பக்கவிராயர் 


திருநெல்,பு. 


திருநெல்வேலித் தலபுராணம் 


திருப்பு, 


திருப்புகழ் 


அருணகிரிநாதர் 


சென்னை:மிமோரியல் அச்சுக்கூடம்,1909. 


சிதம்பரசுவாமிகள் 


xxii 


திருப்போ.சந். 


திருப்போரூர்ச் 
சந்நிதிமுறை திருமந்திரம் 


சென்னை:நற்றமிழ்விலாச அச்சியந்திரசாலை,1907. மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை, 1912. 


திருமந். 


திருமூலநாயனார் 


திருமுரு. 


திருமுருகாற்றுப்படை 


நக்கீரர் 


சென்னை:கமர்ஷியல் அச்சுக்கூடம்,1918 


திருமுறைகண். 


உமாபதிசிவாசாரியர் 


திருமுறைகண்ட புராணம் 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை.சாதாரணஆண்டு. 


மாணிக்கவாசகசுவாமிகள் 


திருவாச. 


திருவாசகம் 


ஸ்ரீபத்மநாபவிலாசஅச்சுக்கூடம், 1907 


திருவாத.4. 


திருவாதவூரடிகள் 


கடவுள்மரமுனிவர் 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை.பிலவங்கஆண்டு. 


புராணம் 


திருவாலவா. 


பெரும்பற்றப்புலியூர்நம்பி 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற் 


சென்னை:பிரஸிடென்ஸி அச்சுக்கூடம்,1906. 


புராணம் 


திருவானைக். 


கச்சியப்பசுவாமிகள் 


திருவானைக்காப் புராணம் 


சென்னை:ஸ்ரீபத்மநாபவிலாச அச்சுக்கூடம்,1908.. 


திருவிசை. 


திருவிசைப்பா 


திருமாளிகைத்தேவர் முதலானோர் 


சென்னை:கலாரத்நாகரஅச்சுக் கூடம்.சார்வரிஆண்டு. 


திருப்பல். 


திருப்பல்லாண்டு 


திருமாளிகைத்தேவர் 


சென்னை:கலாரத்நாகரஅச்சுக் கூடம்,சார்வரிஆண்டு 


xxiii 


திருவிருத். 


திருவிருத்தம் 


நம்மாழ்வார் 


சென்னை:ஸ்ரீநிகேதனமுத்ராக்ஷர சாலை,சோபகிருதுஆண்டு 


திருவிளை. 


திருவிளையாடற் 


பரஞ்சோதிமுனிவர் 


சென்னை:வித்தியாரத்நாகரஅச்சுக் கூடம்,1912. 


புராணம் 


திருவுந்தி. 


திருவுந்தியர் 


உய்யவந்ததேவநாயனார்சென்னை:சிவஞானபோத 

யந்திரசாலைதுர்முகிஆண்டு. 


திருவேங்.சத. 


திருவேங்கடசதகம் 


நாராணயபாரதியார் 


மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை, 1905. 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நூலின் 


நூல் 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


முதற்குறிப்பு 


ஆழ்வார்கள் 


திவ். 


நாலாயிரதிவ்யப் பிரபந்தம் 


மதராஸ்:கோல்டன்ஸ்டீப் பிரஸ்,பரிதாபிஆண்டு 


இயற். முதல்திருவந். திருவிருத். 


இயற்பா: முதல்திருவந்தாதி திருவிருத்தம் 


பொய்கையாழ்வார் 


நம்மாழ்வார் 


பெரிய,திருவந். 


பெரியதிருவந்தாதி 


xxiv 


திருச்சந். 


திருப்பல். திருப்பா. திருவாய், நாய்ச். பெருமாள் 


திருச்சந்தவிருத்தம்திருமழிசையாழ்வா! திருப்பல்லாண்டு 

பெரியாழ்வார் திருப்பாவை 

ஆண்டாள் ருவாய்மொழி 

நம்மாழ்வார் நாய்ச்சியார்திருமொழிஆண்டாள் பெருமாள்திருமொழிகுலசேகரப்பெருமாள் திவ்யசூரிசரிதம்வீரசாமிஐயங்கார் சேந்தன்திவாகரம்சேந்தனார் 


Madura,H.S.D.Press,1929 


திவ்யசூரி, திவா. 


சென்னை:மனோன்மணிவிலாச அச்சுக்கூடம்,1904 


திருஞானசம்பந்தர் 


தேவா. 


சென்னை:சைவவித்தியாநுபாலன யந்திரசாலை,1911 


தேவாரம்:திருமுறை 

1,2,3 தேவாரம்:4,5,6 தேவாரம்:7 


திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்திசுவாமிகள் 


சென்னை:எம்பிரஸ்ஆப்இண்டியா அச்சுக்கூடம்,ஹேவிளம்பிஆண்டு 


தைலவ. 


தைலவருக்கச்சுருக்கம் 


தேரையர் 


தொல்.பாயி. 


சிவஞானமுனிவர் 


தொல்காப்பியப்பாயிர விருத்தி 


* 


சென்னை:வித்தியாநுபாலனயந்திர சாலை.விரோதிகிருதுஆண்டு, மூன்றாம்பதிப்பு. 


தொல்காப்பியப் 


AXX 


பொருளதிகாரம் 


MinervaPress,Madras,1916. 


தொல்.பொ. நம்பியக. 


அகப்பொருள்விளக்கம்நாற்கவிராசநம்பி 


பதுரை:தமிழ்ச்சங்கமுத்திராசாலை 1913 


நரிவிருத். 


நரிவிருத்தம் 


திருத்தக்கதேவர் 


மதுரை:தமிழ்ச்சங்கமுத்திராசாலை 1907 சென்னை:வித்தியாரத்நாகர அச்சுக்கூடம்,1911 


நல்,பாரத 


பாரதம் 


நல்லாப்பிள்னை. 


நல்வழி 


நல்வழி 


ஒளவையார் 


சென்னை:பண்டிதமித்ரயந்திரசாலை 1906. 


நூலின் 


நூல் 


ஆக்கியோர்:தொகுத்தோர் பதிப்பித்தோர் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நள. 


நளவெண்பா 


புகழேந்திப்புலவர் சங்கப்புலவர்கள் 


தற். 


நற்றிணை 


TheMinervaPress.Madras,1911. 
சென்னை:சைவவித்தியாநுபாலன யந்திரசாலை.இராக்ஷசஆண்டு. 


நன்,விருத் 


நன்னூல்விருத்தியுரை.பவணந்திமுனிவர் 


சென்னை:வித்தியாநுபாலன யந்திரசாலை,சுபகிருதுஆண்டு. 


நன்னெ 


சிவப்பிரகாசசுவாமிகள். 


நன்னெறி, நாமதீப. 


நாமதீபநிகண்டு 


சிவசுப்பிரமணியக்கவிராயர்Madras:TheB.N.Press,1930 


3 


xxvi 


நாலடி. 


நாலடியார் 


சமணமுனிவர்கள் 


மதராஸ்:ரிப்பன்அச்சியந்திரசாலை, 1909ManonmaniVilasamPress Madras,1903. 


நானாசீ 


நானாசீவவாதக்கட்டளை 


நீதிநெறி 


நீதிநெறிவிளக்கம் 


குமரகுருபரசுவாமிகள் 


சென்னை:கலாரத்நாகரஅச்சுக் கூடம்,சுபகிருதுஆண்டு. 


நெடுநல். 


நெடுநல்வாடை 


நக்கீரர் 


சென்னை:கமர்ஷியல்அச்சுக்கூடம், 1918 


சென்னை:வித்தியாரத்நாகர அச்சுக்கூடம்,1910. 


நைடத. 


நைடதம் 


அதிவீரராமபாண்யர் 


பகவற்கீதை 


ஸ்ரீபட்டனார் 


பகவற். முதற்குறிப்பு 


சென்னை:ரிப்பன்அச்சியந்திரசாலை 1912 


பஞ். 


பஞ்சாங்கம் 


பஞ்சாக். 


பஞ்சாக்கரமாலை 


கண்ணுடையவள்ளலார் 


சென்னை: சாதுஅச்சுக்கூடம், 

1932. 


பதிற்றுப் 


பதிற்றுப்பத்து 


சென்னை:கமர்ஷியல்அச்சுக்கூடம் 1920. 


குமட்டூர்க்கண்ணணார், 
பாலைக்கௌதமனார், 
காப்பியனார்,பரணர், நச்செள்ளையார், கபிலர்,அரிசில்கிழார், பெருங்குன்றூர்கிழார் 


xxvii 


பதினொ. 


பதினொராந்திருமுறை 


திருவாலவாயுடையாரும் 


சென்னை:கலாரத்நாகர 


பிறரும் 


அச்சுக்கூடம்,சார்வரிஆண்டு 


மதுரைக்: 


மதுரைக்காஞ்சி 


மாங்குடிமருதனார் 


சென்னை:கமர்ஷியல்அச்சுக்கூடம் 1918.. 


மலைபடு. 


மலைபடுகடாம் 


பெருங்கௌசிகனார் 





மனோன் 


மனோன்மணீயம் 


சுந்தரம்பிள்ளை 


மேருமந். 


மேருமந்தரபுராணம் 


வாமனமுனிவர் 


சென்னை: 


சாதுஅச்சுக்கூடம்1923 


நூல் 


பதிப்பித்தஇடமும்காலமும் 


நூலின் முதற்குறிப்பு 


ஆக்கியோர்:தொகுத்தோர் 

பதிப்பித்தோர் 


யாப். 


யாப்பருங்கலம் 


அமிதசாகரர் 


யாழ்.அக. 


சந்திரசேகரப்புலவர் 


சென்னை:ராமநிலையவிவேகானந்த முத்திராக்ஷரசாலை,1908. AmericanMissionPress,Jaffna, 1842.) சென்னை:கணேசஅச்சியந்திர சாலை,1910. 


யாழ்ப்பாணத்து மானிப்பாயகராதி விநாயகபுராணம் 


விநாயகபு. 


கச்சியப்பமுனிவர் 


Madras:TheDiocesanPress,1923 


xxviii 


விவிலி. 


விவிலியநூல் 


சிவப்பிரகாசசுவாமிகள் 


வேதாந்தசூளாமணி 


சென்னை:ரிப்பன்அச்சியந்திர சாலை,1909. 


வேதா,சூ 


. 


வேதா,தச.கட். 


வேதாந்ததசகாரியக் கட்டளை 


ManonmaniVilasamPress, Madras,1903. 


29.| 


வேதா.தத் 


வேதாந்ததத்துவக் கட்டளை 


பிள்ளைலோகாசாரியர் 


ஸ்ரீவசனபூஷணம் 


ஸ்ரீவசன, 


சென்னை:ஆனந்தமுத்ரா 

யந்தராலயம்,1908. 


அகராதியில்வரும்பிறகுறுக்கவிளக்கங்கள்: 


அ.செ. அத். 


அருங்கலங்செப்பு அத்வைதம் அபிதானசிந்தாமணி இஸ்லாம் கிறிஸ்தவம் 


மணி. 
ம,த.அ ம.த.பே வ்யா. 


அபி.சிந். 


மணிமேகலை மதுரைத்தமிழ்ச்சொல் அகராதி வியாக்யானம் வைணவம் 


வை, 


கோ.த(ஸ்ரீ.த) 


கோயில்தமிழ் சமணம் 


I.M.P (Insc.) (J.) (Loc. M.M. 


InscriptionsofMadrasPresidency Inscription Jaffnaterm 
Localusuage ManualoftheAdministration oftheMadrasPresidency 
RomanCatholicusuage 


சா.சொ,அ. 


சாசனச்சொல்லகராதி 


சை 


சைவம் 


xxix 


R.C. 


த.சொ. தத். 


S.I.1. (W) 


SouthIndianInseriptions West 


தி.பி.அ. 
பக். பதி. பா. பாயி. 


தமிழ்ச்சொல்லகராதி தத்துவச்சொல் திவ்யப்பிரபந்தஅகராதி பக்கம் பதிகம் பாடல் பாயிரம் புதுப்பதிப்பு பௌத்தம் 


புதுப். 


பௌ. 


ஆதாரஅகராதிகளும்நூல்களும் 


அகராதிநிகண்டு 


- 


7 


அபிதான்கோசம் அபிதானசிந்தாமணி 


டாக்டர்.இரா.நாகசாமி,டாக்டர்உ.வே.சாமிநாதையர் நூல்நிலையம்,சென்னை-41,1983. ஆ.முத்துத்தம்பிபிள்ளை,AsianEducationalServices,1985. சிங்காரவேலுமுதலியார்,வைஜயந்திஅச்சியந்திரசாலை, சென்னை,1910. சு.குமாரசாமிபிள்ளை,யாழ்ப்பாணம்,1914. அப்துற்-றஹீம்,யூனிவர்ஸல்பப்ளிஷர்ஸ்அண்ட்புக்செல்லர்ஸ் சென்னை.1976. அ.சே.சுந்தரராஜன்,கும்பகோணம்பதிப்பு,1971. 


இலக்கியச்சொல்லகராதி 


இஸ்லாமியக்கலைக்களஞ்சியம். 


XXX ) 


கம்பராமாயண்அகராதி 


கலைக்களஞ்சியம்(10தொகுதிகள்) 


தமிழ்வளர்ச்சிக்கழகம்,சென்னை,1954. 


சதுரகராதி 


வீரமாமுனிவர்,வீரமாமுனிவர்ஆய்வுக்கழகவெளியீடு, பாளையங்கோட்டை,1979. 


சதுரகராதிஆராய்ச்சி 


சூ.இன்னாசி,மதுரைகாமராசர்பல்கலைக்கழகம்,மதுரை. 


சமயசாத்திரஅகராதி 


. 


தி.கி,நாராயணசாமி,திரு.வி.க.நூற்றாண்டுநினைவுவெளியீடு, கடலூர்,1983, 


சாசனச்சொல்அகராதி 


. 


T.N.Subramaniyan.GovernmentOrientalManuscripts Library,Madras-51957. 


சிறப்புப்பெயர்அகராதி 
செந்தமிழ்அகராதி 


சு,அ.இராமசாமிப்புலவர்,கழகவெளியீடு,சென்னை,1970. ந.சி.கந்தையாபிள்ளை,ஆசிரியர்நூற்பதிப்புக்கழகம், சென்னை,1950. கதிரைவேற்பிள்ளை,தமிழ்ச்சங்கம்,மதுரை,1970,. கதிரைவேற்பிள்ளை,நா.நமச்சிவாயமுதலியார்பதிப்பு, சென்னை,1901. 


தமிழ்ச்சொல்லசராதி தமிழ்ப்பேரகராதி 


. 


தமிழ்லெக்ஸிகன்(ஆறுதொகுதிகள்) 
திவ்யப்பிரபந்தஅகராதி 


XXX ! 


நாலாயிரத்திவ்யப்பிரபந்தஅகராதி பொருளகராதி மதுரைத்தமிழ்ப்பேரகராதி 
வடசொல்தமிழ்அகரவரிசை ADictionaryofHinduism 


. 


சென்னைப்பல்கலைக்கழகம்,சென்னை,1982, திருமலைநல்லான்இராமகிருஷ்ணஐயங்கார்.அரசாங்கக் கீழைக்கலைக்கையெழுத்துச்சுவடிநூலகம்,சென்னை,1961. பார்த்தசாரதிஐயங்கார்,ஸ்ரீரங்கம்.1963. 
மகாலிங்கஐயர்பதிப்பு. இ.மா.கோபாலகிருஷ்ணக்கோன் ,1937. 
தி.நீலாம்பிகைஅம்மையார்,சென்னை,1937. 
Margaret&JamesStutley,AlliedPublishers 
Private 
Limited,!Madras,1977. 
DagobertD.Runes,GeorgeRoutledge&SonsLtd.,, London,1945. 
T.M.P.Mahadevan,MadrasLawJournalPress,, 
Madras4,1940. 


TheDictionaryofPhilosophy 


OutlinesofHinduism 


. 


அத்வைதம் 
அருங்கலச்செப்பு 


இந்தியதத்துவஞானம் 


: 


திருவாவடுதுறைஆதீனம்,வெளியீடுஎண்245,1969. 
உரையாசிரியர்டாக்டர்க.ப.அறவாணன். ஜைனஇளைஞர்மன்றம்சென்னை,17,1977. 
கி.லக்ஷ்மணன்,சென்னை,14,இரண்டாம்பதிப்பு,1970. 
தா.எ.ஞானமூர்த்தி(பொன்விழாவெளியீடு),சென்னைப் 
பல்கலைக்கழகம்,சென்னை,1977. மு.அருணாசலம்,மாணிக்கம்பிரஸ்,சென்னை,29,1969. 


சமணம் 


சைவசமயம் 


தம்மபதம் 


கௌதமபுத்தர்அருளியது,அ.லெ.நடராஜன்மொழிபெயர்ப்பு, 
கஸ்தூர்பாகாந்திகன்யாகுருகுலம்,வேதாரண்யம்,1979. 


xxxii 


. 


துவைதவேதாந்தம் 
தேவாரம்அடங்கன்முறை 
பௌத்தம் 


தி.ப.இராமசந்திரன்,சென்னைப்பல்கலைக்கழகம்,1981. 
மயிலைஇளமுருகனார்பதிப்பு,சென்னை,1953, 


சோ.ந.கந்தசாமி(பொன்விழாவெளியீடு)சென்னைப்பல்கலைக் கழகம்.சென்னை:1977. 


மணிமேகலை 


. 


னை 


வீரசைவம் 


மர்ரோஅண்டுகம்பெனி, சென் 

1957, 
வை.இரத்தினசபாபதி,சென்னைப்பல்கலைக்கழகம்.1977. 


1 


அ - சிவன் திருமந் . 

திருமந் . ( 1751 ) கள் . அக்கரையராய் .... நித்யஸீரி 
உமாதேவி , பிரமன் , திருமால் களில் ஒருவர் வந்தவ தரித்தார் 
அவ்வென் சொற் பொருளா ( உபதேச ரத் . அவதா . பக் . 1 ) 
வான் . ( பாகவ . சிசுபா. 20 ) 

அக்காரக்கனி 

சோளசிம்ம 
அக்க சூத்திரம்- உருத்திராட்ச 

புரத்து எம்பெருமான் 
மாலை , ( சித்.சா. கிரியா . 83 , 

அக்காளி , அக்காளிப்பிர 
தாத் ) 

சாதம் அக்காளிமண்டை 
அக்கதம் - ஆசி முதலியவற்றில் 

கோயிற் பிரசாதவகை 
உபயோகிக்கும் முழ அரிசி. சிந் 

அக்கிசூலி- குமாரசுவாமி 
துந் துணரும் அக்கதமும் . ( கந் 
தபு . சூரனர . 25. ) 

அக்கிரசன்மன்- பிரமன் 
அக்கதை -அட்சதை , மங்கல 

அக்கிர பூசனை- முதன்மைப் 
அரிசி. ( பிரபுலிங் . மாயைபூ-44 ) 

பூசை 
அக்கபாதன் கெளதமன் . 

அக்கிரம் - நிவேதன ணவு 
( மணி . 27. 82 ) 
அக்கம் , அக்கமணி , அக்க அக்கிரஜன்மன் - பிரமன் 
மாலை.உருத்திராக்கமணி . செய் 

அக்கினிக் கண்ணன்- சிவன் 
மணி , பொறியர வக்க மணித் 
தொடை பூண்டு ( திருக்காளத் . 

அக்கினிகர்ப்பை- பூமிதேவி 
- பு . 5 , 27 ) புகலுறு மக்கமாலை 
புனை குவோர் ( பிரபோத . 18,3 ) அக்கினி - காரியம் -அக்கினி 
புத்தக மக்கமாலை பொருந்து யில் செய்யப்படும் - ஓமம் முதலி 
கையாள் ( திருவாலவா . கடவுள் 
யன . 
வா . 20 ) 

அக்கினி குண்டம் 
அக்கர் - சங்கு மணியையுடைய 

வளர்க்கும் குழி . 
வர் , சிவபெருமான் . 

அக்கினிகுமாரன்- முருக 4 
அக்கரவார்த்தோன் சிவன் 

கடவுள் 
அக்கரன்- கடவுள் , ( சங் . அக ) 

அக்கினி கோத்திரம்- தினத் 
திருமால் 

தோறும் செய்யும் ஓம விசேடம் 
அக்கராலத்தி- கோயில் தீப ( திருக்காளத் . பு , 28 , 6 ) 
வகை ( குற்றா. தல .சிவபூசை.48 ) 

அக்கினி கோத்திரி- நித்திய 
அக்கரையர்- பரலோக வாசி ஓமாக்கினி வளர்ப்போன் 


ஓமம் 


- 


2 


அக்கினிகோத்திரி விபூதி - அகக் கூத்து - ( சத்வ , ரஜ , தா 
வேள்வித் திருநீறு 

மச ) - முக்குண சம்பந்தமான 
அக்கினிசன்மன்- முரு 

நடிப்பு 
கடவுள் 

அகங்கரம் - அகங்காரம் ( ஞான 
அக்கினிட்டோமம் 

வா . வைராக் . 85 ) - 

சோம 
யாக வகை அக்கினிதேவனுக்கு அகங்காரக் கிரந்தி- தத்து 
வசந்த காலத்தில் செய்யப்படும் வங்களைத் தானென்று ஆசை 
ஒரு யாகம் . ( மச்சபு . தடாக .26 ) கொள்ளும்உயிர்க்கட்டு ( நானாசீ ) 
அக்கினித்தம்பன்- சிவபெரு 

அகங்கார சைதன்யவாதி 
மான் , 

பிராணன் முதலிய வாயுக்களே 
அக்கினிபுவன் , அக்கினிபூ 

ஆன்மா 

என்னும் கொள்கை 

யன் ( சி.சி. 2,73 , மறைஞா ) . 
முருகக் கடவுள் ( மச்சபு.குமார . 
115 ) 

அகங்காரத்திரயம் புற 
அக்கினியாலயம் 

ஓமகுண் 

நிலைக்கருவிவகை ( சிவப் , கட் ) , 
டம் 

தைசதவகங்காரம் , வைகரியகங் 

காரம் , பூதாதியகங்காரம் . 
அக்கினி லிங்கம் --தேயு லிங்கம் 

அகங்காரம் நானென்னும் 
அக்கினிஜன் , அக்கினிஜன் அபிமானம் ( நல் , பாரத.கௌசிக 
மன்- முருகக் கடவுள் 

84 ) . 
அக்கு - உருத்திராக்க மணி ( திரு 

அகங்கார வாதி- மனோமய 
வானைக்; கோச்செங் . 4 ) , சங்கு 

கோசமே உயிர் என்னும் கொள் 
மணி அக்கின் னகை 

இவள் 

கையான் . ( சி . சி . 4 , 23 . 
( திருக்கோ . 376 ) 

மறைஞா ) 
அக்குசை - துறவு பூண்டு தவம் 

அகங்காரான் ம வாதி 
புரியும் சமண விதவை , ( திரு அகங்காரமே . உயிர் என்னும் 
விளை . சமணரைக் . 17 ) 

கொள்கையான் . ( சி.சி .4,1 , 

ஞானப் ) 
அக்குவடம் - சங்குமணி வடம் . 
அக்கு வடமுடுத்து ( திவ் . பெரி அகச்சந்தானம் சைவசித் 
யாழ் . 1,7,2 ) 

தாந்தக் கொள்கைகளைக் 

லாய பரம்பரையில் உபதேசித்து 
அக்ர பூசனை முதன் மரியா 

வந்தவர்களும் நந்திதேவர் 
தை , ஆர்கொலேர் வக்ர பூசனைக் 

சனற்குமாரர் சத்தியஞான தரி 
குரியார் ( பாரத . இராச . 112 ) 

சினிகள் பரஞ்சோதி முனிவர் 
அகக்கரணம் - மனம் .( கைவல் என்று பெயர் பெற்றவர்களு 
தத் . 9 ) 

மான நான்கு குரவர்கள் : ( சை ) 


கை 


3 


அகச்சமயம் பாடாணவாத 

அகதி - மோட்சகதி 
சைவம் , பேதவாத சைவம் , சிவ 
சமவாத , சைவம் , சிவசங்கிராந்த அகநாழிகை - கர்ப்பக்கிருகம் , 
வாத சைவம் , ஈசுவரவவிகரா அகநாழிகைப் பணிசெய்வார் . 
வாத சைவம் , சிவாத்துவித 

( T.A.S.I.8 ) 
சைவம் , அகச் சமயத் தொளி 
யாய் ( சிவப்பிர , பாயி . 7. ) 

அகம்படி - அடியார் . ( ஈடு . 5 , 8 

2 ) 
அகசை- பார்வதி ( மலையிற் 
பிறந்தவள் ) 

அகம்படித்தொண்டு- அணுக் 

கத்தொண்டு , கோயிலுள்ளா 
அகட்டுத்தே . விநாயகக்கடவுள் 

லகம்படித் தொண்டு செய்வார் 

( பெரியபு , தில்லை .4 ) 
அகண்டபரி பூரணன் சர்வ 
வியாபகன் . ( திருக்கோ . 197 . 

அகம்படிமை - அகம்படித் 
உரை . ) . 

தொண்டு . அகம்படித் திற்லினர் 

( கோயிற் . பாயி . 13 ) 
அகண்டன்- கடவுள் , அருகன் , 
திருமால் , சிவன் . 

அகம் பிரமம்- நானே பிரமம் 
அகண்டாகாரம் 

எனல் ( ம . த . பே ) 

பகுக்கப் 
படாதவடிவம் ( சி.போ.பா .8,1 , 
பக் , 172 ) 

அகம் பிரமம் எனல்- சிவனே 

நான் , - நானே சிவம் 
அகண்டிதன் பின்னப்படாத இரண்டறக்கலந்தது எனல் . 
கடவுள் , அகண்டித னகம்பன் 

(ம . த . பே ) 
மதுரைப் , 70 ) 


எனல் 


அகத்தடிமை- அணுக்கத் 
தொண்டு, அகத்தடிமை செய்யு 
மந்தணன் ( தேவா . 614,6 ) 


அகம்பிரமவாதி- நானேபிரமம் 
என்று வாதிக்கிறவன் , அத்வை 
தி ( ம . த பே ) 


அகத்தமிழ் -- அகத்திணை பற் 
றிய தமிழ் ( திருக்கோ . 70 - 


பிள்ளை 


- 


அகமகன் அகமன் 
யார் ( சம். அக ) 


அகத்தியன்-- ஒருமுநிசிரேட் 
டன் ( கம்பரா , அகத்தியப் .28 ) 


அகமர்த்தம் - ஆன்மா 


அகத்திருத்துவம் - செயலின்றி 
நிற்குங் கடவுட் டன்மை( வேதா 
சூ , 47 ) 


அகமருடணம் அகமருடம் -- 
வேதமந்திரச் சிறப்பு . ( பெரியபுர் 
திருஞான . 60 ) 


4 


அகளங் 


அகமிந்திரம் அகமிந்திரலோ அகாயன்- கடவுள் 
கம் - தேவலோகத் தொன்று ( ச ) 

அகாரணன் - கடவுள் , இறை 
அகர்த்திருவாதம்- படைப்புக் 

வன் 
கடவுள் இல்லை என்னும்வாதம் 
( சி.சி.பர சௌத் . 1 ,உரை ) 

அகிப்பிரத்திநம் -- சிவன் (பாம்பு 

களால் கட்டுண்ட கழுத்துடை 
அகலர் (உருவமில்லாதவர் ) 

யவன் ) 
* கடவுள் 

அகிரிபு - இந்திரன் , கிருட்டினன் 
அகளங்கமூர்த்தி , 
கன் - புத்தன் . ( களங்கமற்றவன் ) 

அகிலகலாவல்லி- சரசுவதி 
( திவா ) 

அகிலரூபன் - கடவுள் 
அகற்பப்பிராணாயாமம் 

அகிலாண்ட நாயகி- பார்வதி 
மந்திர தியானங்களின்றிச் செய் 

தேவி 
யும் பிராணாயாமம் . 

அகீதா- கொள்கை கோட்பாடு 
அகற்பவிபூதி - இது இடி வீழ்ந்த 
விடத்தில்உண்டாகியதும் - மலை 
உச்சியிலும் பூமியிலும்பிறிதொரு 

அகுசலவேதனை 
காரணத்தால் விளைந்ததும் 

உணர்ச்சி . ( பௌ . ) 
ஆகிய விபூதி . . இதனை முல 
மந்திரம் காலமந்திரங்களினாலே 

அகுலம் - சக்தியோடு கூடியதாக 
சுத்தி செய்து தரிப்பர் . 

இன்றி சிவத்தைக் குறிப்பது . 


துக்க 


அகனிஷ்டன் - புத்தன் 


அகஜாதை - பார்வதி 


அகோபிலம்- சிங்கவேள் குன் 
றம் என்னுந் திருப்பதி . சொல 
கோபில நரசிங்கம் ( திருச்செந் 
பு .18,43 ) 


அகாதம் - தேவரால் தோண்டப் 
பட்ட குளம் 


அகோரசிவாசாரியார் - சைவ 
பத்ததி இயற்றியவருள் ஒருவர் . 


அகாதிகள் 

ஆயுஷ்யம் , வேத 
னீயம், கோத்திரம் , நாமம் ; சாத 
கமாகிய கர்மங்கள் - தீர்ப்ப தகா 
திகள் (திருநூற். 88) 


அகோரம் - 1. சிவன் முகத்தொ 

ன்று (சிவதரு . பரிகார . 89 ) 
2. ஒரு சைவ மந்திரம் ( சைவச 
பொது . 324. ) 


அகாந்துமசை- பார்வதி 


அகோரன் - சிவன் ( சூத . எக்கி . 

5 

( தேவா , 295,7 ) 
பூ . 33,2 ) 

அங்கயற்கண்ணி-- மீனாட்சி . 
அங்கங்களரி- கோயிலில் தரு அங்கயற் கண்ணி தன்னொடு 
மஞ் செய்தோர்க்குச் செய்யும் மமர்ந்த வாலவாய் ( தேவா , 868 
மரியாதை . ( Loc ) 

1 ) 


- 


--சைனாகம் 


அங்கசவேள் , அங்கசன் அங்கலிங்கம்- வீரசைவர்கள் 
காமவேள் - மன்மதன் 

தங்கள் சரீரத்தில் தரித்துக் 

கொள்ளும் இலிங்கம் 
அங்கணன் அங்கணாயகன் 
-சிவன் , (தேவா. 989. 4 ) அங்கா கமம் 

பே 
இராமன் 

தங்களுள் ஒன்று . ( சிலப் . 10 . 

187. உரை 
அங்கணாளன் - சிவபெருமான் 

அங்காரம் - மாத்துவர் நெற்றி 
அங்கணி - பார்வதி ( சங் . அக ) யில் அணியும்கரிக்கோடு , ஆங்க 

தனிடை யங்காரமுந் தீட்டி 
அங்கதாரி - சிவன் 

( பிரபோத . 11 , 17 ) 


அங்கதி - பிரமன் 

அங்காளம்மை அங்காளி 

அங்காளம்மையாகிய காளி 
அங்க நியாசம் - மந்திரத்தோடு 

அங்கி , அக்கினித் தேவன் ( கந் 
உறுப்புக்களைத் தொடுகை 
( திருக்காளத் , பு .5,39 ) 

தபு : பாயிர , 53 ) 


அங்க நூல் - வேதாங்க நூல் , 
சோதிடாதி மற்றங்க 
( தாயு . சிதம்பர . 10 ) 


அங்கித்தேவன் - சூரியன் 
பனிப்பகை யங்கியைப் பழிப்பர் . 
( திருக்காளத் - பு . 30 , 14 ) : 


நூல் 


அங்கப் பதக்கணம் , அங்கப் அங்கியாதானம்- யாகத்திற் 
பிரதக்கணம் அங்கப்பிரதட் 

காக அக்கினியைச் சேர்க்குங் 
சிணம் -சரீரத்தால் புரண்டுவலம் 

கிரியை ( திருக்காளத் , பு 29,33 ) 
வருகை ( திருவாலவா . 34.13 ) 
( சீகாழித் தலவி , 14 ) 

அங்கில்- பெருமாள் நாச்சியார் 
முதலானாருக்குச் சாத்தும் 

கவசம் ( கோ.த ) 
அங்கபூவம் - அங்காகம பூர்வா 
கமங்கள்- ( ச ) 

அங்கிவிழிவந்தவன் வயி 
அங்க மாலை- எலும்பு மாலை . பாவன் 


6 


அங்குசதாரி , - அங்குசபாச அசம்ஞ்யாசத்துவலோகம் 
மேந்தி , அங்குசபாணி - 1.விநா பிரமலோகம் இருபதுள்ளே பதி 
யகன் ( சூடா ) 

னோராவது எனப்படும் உலகம் 
2. துர்க்கை , 

( பெள் . ) 


அழி 


அச்சயன் , அச்சன் , 
வில்லாத கடவுள் .. 


அசமபாணன் , அசரீரன்.மன் 
மதன் 


அச்சித்தன்- ஸச்சித்த விரதி 
என்றது ஐந்தாம் நிலைசிராவகன் 
( அ . செ . 166 ) 


அசலசலம் , அசலசலலிங்கம் 
அசலம் - 

-ஒரு வகை லிங்கம் ( சை ) 
மண்டலமுங் காணி னசலசலம் 
( சைவச . பொது , 123 ) 


அச்சுதந்தெளித்தல் - அறுகும் 
அரிசியும் இடுதல் ( சீவக.2411 ) 


அசலமூர்த்தி- சிவலிங்கம் 


அச்சுதம்- அறுகும் அரிசியும் 
கூடியது ( சீவக . 2494 ) 





1 


அசலலிங்கம் -1 , வழிபாட்டுக் 
குரிய கோபுர முதலியன (-சை ) 
2 , இடப்பெயர்ச்சியின்றி ஸ்தா 
பிக்கப்பட்ட இடத்திலே யே 
இருக்கும் லிங்கம் ( ம.தபே) . 


அச்சுதம்- தேவலோகம் 


அச்சுதன்- 1. அருகக்கடவுள் 
2. சிவபெருமான் , 3. முருகக் 
கடவுள் 4 , திருமால் ( திவா ) 
அச்சுதனாஞ் சிவன் , ( கந்தபு . 
அவைபுகு . 8 ) 


அசலை துர்க்கை , பார்வதி , 
(( கூர்மபு , திருக்கல் , 20 ) பூமி , 
அசலை மங்கை . ( கந்தபு , இரணி 
யன் , 56 ) . 


அச்சுதை- பார்வதி . ( கூர்மபு . அசவாகநன்- முருகக் கடவுள் 
திருக்கல் . 23 ) 

அசன் - பிரமன் , திருமால் , சிவன் , 

மன்மதன் 
அச்சுவினிகள்- அச்சுவினித் 
தேவர்கள் 

அசன்னு , உபயதன்ம , விக 

லம் பிரதிவாதிக்கு இல்பொ 
அசகவம் - சிவபெருமானுடைய ருள் ஒன்றைக் காட்டுமிடத்து , 
வில் 

அதன்கண் சாத்திய தன்மம் , 

சாதன தன்மம் என்னும் இரண் 
அசதீபம்-- கோயிலிலுள்ள ஆரா டும் இல்லையாகக் 

காட்டுவது 
தனைத் தீபவகை . 

- (மணி ) 


" : 


* + 


7 


11 


அசக்ஷ தரிசனாவரணீயம் - அசுபபாவனை சரீரத்தின் 
உண்மைக் கொள் கையைக் அசுசி அநித்தியம் முதலியவற் 
காண வொட்டாமற் றடுக்கும் றைக் கருதும் ஸ்ரீலக்ஷணபாவ 
தரிசனாவரணீய வினைவகை . னை ( பௌ . ) 
( ச ) 

அசுர் - அசுரர் . அசுரரைச்செற்ற 
அசாதாரண அநைகாந்திகம் 

( திவ் . இயற் . திருவிருத் . 67 ) 
- சாதிக்கக் கருதிச் சொல்லும் 

அசுரரிபு- திருமால் 
பக்க வசனத்துக்குப்பொருந்திய 
ஏது , அப்பக்கத்துத் தன்மியொ 

அசுரற்றடிந்தோன்- முருகக் 
ழிய , ஏனைச்சபக்க விபக்கங் 

கடவுள் . 
களில் முற்றும் பொருந்தாது 

அசுவதீபம் - கோயில் ஆராத 
ஒழிதல் . ( மணி ) 

னைத் தீபவகை 
அசித்தம் ஏதுப் 

போலியுள் அசோகமர்கடவுள் - அருகன் . 
ஒன்று ; இது உபய - அசித்தம் , 

( பிங் ) 
அன்னியதர அசித்தம் , - சித்த 
அசித்தம் ; ஆசிரிய அசித்தம் 

அசோகன்- அருகன் 
என நான்கு வகைப்படும் . 
( மணி ) 

அஞ்சத்தான் - பிரமன் 
அசிதம்- சிவாகமத்துள் ஒன்று . 

( சைவச . பொது . 331 , உரை ) அஞ்சநன் - இந்திரன் , திருமால் 
அசிதர்- தீர்த்தங்கரருள் ஒருவர் . ( அஞ்சந - கருமை ) 
( திருக்கலம் . காப்பு , உரை ) 


அசிதன் - சிவன் , திருமால் , புத்தன் அஞ்சலினவர் - பாஞ்சராத்திரி 
சைன தீர்த்தங்கரரில் இரண்டா 

கள் . அஞ்சலினவர்புகழண்ணல் 
மவர் . 

( கந்தபு , திருவவ , 62 ) 


அசிதை -- பராசத்தி பேதம் . ( சை 
வச , பொது . 74 , உரை ) 


அஞ்சன் - மன்மதன் , சூரியன் , 
திருமால் , பரமாத்மா பிரமன் 
( சூத , எக்கிய ,உத் , பிரம , 2,15 ) 
சூரியன் ( கூர்மபு , ஆதவர் சிறப் 2 ) 


அசீவன் - (உயிரல்லது ) ஐவ 
கைப்பொருட்களை உடையது . 
புத்தகலம் , தர்மம் , அதர்மம் , 
காலம் , ஆகாயம்( ச . ) 


அஞ்சனவண்ணன் 
அஞ்சனவுருவன் .-- திருமால் , 
( சிலப் .6 , 47 ) 


அசுதாரணன் - சிவபிரான் 


8 


அஞ்சனாதேவி அஞ்சனை அட்டவீரட்டம்- 

கண்டியூர் , 
-அனுமன் தாய் ( கம்பரா . நட் * கடவூர் , அதிகை , வழுவூர் , பறி 
புக் . 28 ) 

யலூர் , கோவலூர், குறுக்கை 

விற்குடி , எட்டு வீரட்டானப் 
அஞ்சானனன்-சிவன் , ஐந்து பதிகள் . 
முகமுள்ளவன் , 

அட்டன்- 1 அட்டமூர்த்தியான 
அட்சதை-- மங்கல அரிசி , மா 

சிவபிரான் . ( தேவா , 855,8 ) 
மலர் அட்சதை யறுகதிற் சொ 
ரிந்து ( பிரபோத . 11 , 42 ) 

அட்டனம் - சக்கராயுதம் 


அட்சமணி- , அட்சமாலிகை 

அட்டாங்கசீலம்- நல்லொழுக் 
அட்ச மாலை உருத்திராட்ச 

கமாகிய சீலத்தின் பதினெட்டு 
மாலை , செயமாலை 

உறுப்புக்கள் ( பௌ ) 
அட்சயன்- கடவுள் 


உருத் 


அட்சரதேவி - சரசுவதி , அட் 
சரதேவி . கோவின் 

விதிப்படி 
( திருப்பு . 1126 ) 


அட்டாங்க நமஸ்காரம் - மா 
வாய் , செவிகள் இரண்டு, தலை , 
புயங்கள் இரண்டு , கைகள் 
இரண்டு என்னும் எட்டுறுப்பும் 
நிலத்திலே தோய வணங்குதல் . 


( எட் 


அட்டகர்ணன் - பிரமன் 
டுக்காதுள்ளவன் ) 


அட்டாலகம் - கோபுரம் 


அட்டகாசி - சிவன் . 


அடங்கன்முறை- சைவத்திரு 
மறைகள் , தேவாரம் . 


அட்டகுணபூதன் 


அருகன் 


அட்டசித்தி - அஷ்டமாசித்தி , 
( திருவாச . 2 , 63 ) எந்தையட்ட 
சித்திவேண்டும் ( திருவிளை . 
அட்டமா . 6 ) 


அடந்தை திருவரங்கத்தில் 
தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 
வைத்து வளர்த்த துழாய்வனம் 


அட்ட சிரவணன்- பிரமன் 


அடிகண்மார் 

சமணாசாரியர் , 
அடிகண்மார்க்கு மேவிய தீங்கு 
" தன்னை விளைப்பது , ( பெரியபு - 
திருஞான , 641 ) 


அட்டநேமிநாதர் - பொன்னெ 
யில்வட்டத் திருக்கும் சமணப் 
பெரியோர் 


F 


அட்டமூர்த்தம் - சிவன் வடிவம் 
எட்டு , ( தேவா . 53 , 8 ) 


அடிகள்- கடவுள் , மலர்மகள் 
விரும்புந மரும்பெற லடிகள் 
( திவ் . திருவாய் , 1,3,1 ) :, 


அடிசிற்சாலை --- அன்ன 

அன்ன சத் 
திரம் 


அண்ணல் அருளால் நண்ணி . 
( சிவப்பிர , பொது , 7 ) 


அடிஞானம்- பதிஞானம் அண்ணா - திருவண்ணாமலை . 

( தேவா . 756.1 ) 
அடிதண்டம்- ஆலயத்துக்குச் 
செல்லும்போது வழிமுழுதும் அணங்கயர்தல் 

விழாக் 
தண்டனிடுகை . ( Loc ) 

கொண்டாடுதல் ( பெரியபு , திருக் 

குறி , 7 ) 
அடிதொடுதல்- தெய்வத்தின் 

அணங்காடுதல்- தெய்வமா 
திருவடிகளைத் தொட்டுச்சபதம் 

வேசித்தாடுதல் , அணங்காடு 
செய்தல் ; ( மணி ) 

தலன் றந்தோ . ( திவ் , திருவாய் , 

4,6,5 ) 
அடி நீறு -- பாத தூளி ( திவ் . திரு 
வாய் , 5 , 9 , 2 ) 

அணங்கார் பாகன்- சிவன் . 


அடிமுடி- ஆதியந்தம் 


அடைக்கலமாதா- அடைக் 
கலமளிக்கும் தேவமாதா. ( கி ) 


அணங்கு- 1 தெய்வம் , 
( தொல் , பொருள் , 256 ) 
2 தெய்வமகள் , ( திவா ) 
3 வருத்திக்கொல்லுந் தெய்வ 
மகள் 4 தெய்வத்திற்கு ஒப் 
பான மாதர் ( குறள் , 918 ) 
5 பேய் 6 வெறியாட்டு 


அண்டசன்- பிரமன் 


அண்டதரன்- சிவன் 


அண்ட நாயகி- பார்வதி 

அணுக்கத்தொண்டன் 

அடுத்துப்பணி செய்வோன் 
அண்டமீன்றவன் பிரமன் 

அணுக்கநம்பி- சுந்தரமூர்த்தி 
அண்டர் நாதன்- இராமபிரான் 

நாயனார் 


1 இராம 


அண்டர் நாயகன் 
பிரான் , 2 இந்திரன் 


அணுக்கன்- தொண்டன் 


அண்டர் பிரான்-- சிவன் 


அணுக்கன் திருவாயில்- 
கர்ப்பக்கிருக வாயில் 


அண்டன்- கடவுள்., தேவன் அணுகாரணவாதம் 

பரமாணுக்களே பிரபஞ்ச 
அண்ணல் 1. புத்தன் , 2 . காரணம் என்னும் மதம் ( சி.சி 
சிவன் 3. அருகன் 4. கடவுள் . 1,11 . சிவஞான ) 


10 


அணு சதாசிவர்- சாதாக்கிய தோன் 5. சிவன் 6. விஷ்ணு 
தத்துவத்தில் இன்பம் அனுப 7. அருகன் 8 சுவாமி . ( சூடா ) 
விக்கும் ஆன்மாக்கள் . 

அத்தஹிய்யாத்-- தொழுகை 
அணு சைவம் 

சைவம் பதி யின் இறுதியும் உச்சநிலையு 
னாறனுள் ஒன்று 

மான கஃதா என்னும் இருப்பு 

நிலையில் செய்யப்படும் சமர்ப் 
அணுத்தரம்- ஒருவித தேவ 

பணமும் ஓதப்படும் இறைஞ்சு 
லோகம் 

தலுமாகும் ( இ ) 


கள 


அணுபட்சம் - அசுத்தப் பிர அத்தி - தெய்வயானை 
பஞ்சத்தில் தொழில் புரியும் சிவ ( திருப்பு -1 ) 2. ஓர் அசுரன் 
பேதங்கள் ( சி.போ.பா 2 , 4 , 3. அத்திகாயம் ( ச . ) 
பக் 223 , புது . ) 

அத்திசயநன்- திருமால் 
அணுவதம் ஐந்து கொல் 
லாமை , பொய்யாமை , 

அத்திமாலி = சிவன் 
வாடாமை , காமுறாமை , 
பொருள் விரும்பாமை . 

அத்திமுகத்தோன் - 

விநாயகன் ( பிங் . ) 
அணுவிரதம் - ஒரு சைன 
விரதம் 

அத்தியயன பட்டர்-- அர்ச் 

சகன் 
பெருமாளுக்குப் 
பின்னாலிடுந் திண்டு ( ஸ்ரீ . த . ) அத்தியயனம்- ( வேதம் ) ஓதல் . 

அத்தியயனத்தொடு வலமாத் 
அத்தநாரீசுரன்- பாதி 

திரிந்து ( நல் . பாரத தருமசா . 

177 ) 
உடம்பு பெண்வடிவான சிவன் 
அத்தர் - சிவன் , தேவர் 

அத்தியயனோற்சவம்--- 
விஷ்ணுகோயில் உற்சவ வகை . 

( கோயிலொ. 8 ) 
அத்தவ்வாபு- ( பாவங்களை 
மன்னிப்பவன் ) அல்லாவின் 

அத்தியக்ஷரம்- ஓங்காரம் 
பெயர் ( இ ) 

அத்தியாத்துமம்- நூற்றெட்டு 
அத்தவாகநன்- சிவன் 

உபநிடதங்களுள் ஒன்று , 


அணை 


அத்தன்- 1. தகப்பன் 2. மூத் 
தோன் 3. குரு 4. உயர்ந் 


அத்தியாபகன்- வேதம் ஓது 
விப்போன் . ( பிரபோத . 11 , 5 ) 


11 


விக்கை 


அத்தியாபனம்- வேத மோது அத்துவயன்- பௌத்தன் 

அத்துவரியு -1. யாக புரோகி 

தருள் ஒருவன் ( மச்சபு . சந் 
அத்தியான்மிகம் -1 . சைவாக 

திரோ . 12 ) . 2. காரியத் 
மங்களுள் ஒரு பகுதி 2. ஆன்மா 

தலைமை வகிப்பவன் 
பிறரால் அடையுந் துக்கம் 

அத்துவவிலிங்கம்-- தத்துவ 
அத்தியானம்- வேத மோது ரூபமான இலிங்கம் . மண்முதற் 
விக்கை ( பிரபோத . 11 , 4 ) சிவமீறான வத்துவ்விலிங்கம் 

( திருவிளை . இந்திரன் . 13 ) 
அத்தியூர்- காஞ்சியிலுள்ள 
ஒரு விஷ்ணு ஸ்தலம் ( யாப் . அத்துவா- Paths to libera 
வி . 93. பக் . 351 ) 

tion as well as means of 

acquiring Karma for the soul , 
அத்திர தேவர்- அஸ்திர 

six in number viz- வழி . 
தேவர் உற்சவ காலங்களில் 

மந்திராத்துவா , பதாத்துவா , 
சுவாமி 

புறப்படுவதற்கு முன் வர்ணாத்துவா , புவனாத்துவா , 
வீதியைச் சுற்றிக்கொண்டு 

தத்துவாத்வா , கலாத்துவா , 
வரும் ஆயுத வடிவமான 

each of which , in initiation , is 
மூர்த்தி ( திருவானைக் . திரு shown to be absorbed by the 
விழா . 11. ) 

next one , till the last is absor 

bed by the Tirodhana - sakti 
அத்திரி- 1. ஒரு மூனிவர் 

and this in its turn by Siva . 
2. தரும நூல் பதினெட்டில் அத்துவா வெல்லா மடங்கச் 
ஒன்று . ( பிங் , ) 

சோதித்தபடி ( தாயு . எந்தாட் . 

அன்பர் . 1 ) 
அத்திரிசை அத்திரி 
நந்தினி- பார்வதி 

அத்துவா சைவம்- சைவம் 

பதினாறனுள் ஒன்று . 
அத்திரீசன்- சிவன் 

அத்துவிதம் - அத்துவைதம் 
அத்துவ சுத்தி - தீட்சா காலத் 

அத்துவித வத்துவை ( தாயு . 
தில் ஆசாரியன் ஆறு அத்து பரசிவ . 3 ) 
வாக்களிலும் சஞ்சிதமாயிருந்த 

அத்துவைதம் - 1. இரண் 
கன்மங்களை எல்லாம் - நசிப் 

டன்மை 2. ஏகாத்ம வாதம் 
பிக்கை . ( சைவச . ஆசாரி . 64 , ) 

அத்துவைதி- ஏகாத்ம வாதி 
அத்துவயதாரகம் 
நூற்றெட்டு உபநிடகங்களுள் அத்தோரியாமம்- சோமயாக 
ஒன்று . 

வகை ( திவா . ) 


12 


- 


- 


அத்ல்- இறைவனின் " திருப் அதா-- மார்க்கக் கடமைகளைக் 
பெயர்களில் 

ஒன்று 

( நீதி குறித்த நேரத்தில் நிறைவேற்றல் 
யாளன் ) ( இ ) 
அதபலோகம் 

பிரமலோகம் 

அதாப்- இறைத்தண்டனை 
இருபதனுள் பதின்மூன்றாவது 
( பௌ . ) 

அதாபுன்நார்- நரகவேதனை 
அதர்மாஸ்தி காயம் 
அதருமம் , நிறுத்தும் சக்தி , 
இருத்தல் , கிடத்தல் , நிற்றல் 

அதான்- தொழுகைக்கு 
முலியன அதர்மத்தினால் 

அழைக்கும் பாங்கு (ஒலி ) (இ ) 
ஆகும் . ( சமணம் . பக் . 36 ) 
அதர்மாஸ்திகாயம் 

அதிகார சிவன்- மகேசுரன் . 

( The Mahesvara aspect of 
பஞ்சாஸ்திகாயத் தொன்று (ச ) 

siva in which the energy of 
அதர் வசிகை நூற்றெட்டு 

action predominates ) 
உபநிடதங்களுள் ஒன்று . 

அதிகாரத்திரயம்- கர்மம் , 

, 
அதர்வ சிரசு - நூற்றெட்டு ஞானம் , பக்தி . 
உபநிடதங்களுள் ஒன்று . ( சி.சி. 
8 , 11 மறைஞா ) 

அதிகாரதத்துவம் கிரியை 
அதர்வணம் - நான்காம் 

மிகுந்து ஞானம் குறைந்த ஈச்சுர 
வேதம் . ( திருவானைக், கோச் 

தத்துவம் 
செங் . 127. ) 

அதிகாரநந்தி- சிவாலய 
அதர்வணன்-- சிவன் 

விழாக்களில் 

உபயோகிக்கும் 

வகை . அதிகார நந்தி 
அதர்வம் - அதர்வணம் (காஞ் 

சேவை 
சிப்பு . வயிரவீ . 12 ) . 
அதரிசனன் - கடவுள் 

அதிகாரம் - ஞானங் குறைந்து 

கிரியை: அதிகமாயுள்ள கடவுள் 
அதலன்- சிவன் 

நிலை . ( சி . போ . பா . 22 , பக் . 

1-34 ) . 
அதன்மாத்திகாயம்- எப் 
பொருள்களையும் நிற்கச் செய்யும் 
இயல்பினது . ( மணி ) 

அதிகார மலம்- பிரபஞ்சத்து 

அதிகாரத்தை விரும்பும் ஆன்ம 
அதன் , ஜன்னாத் நிலை, நாட்டம் . ( சி . போ . பா ; 2 , 2 , 
யான சுவனபதிகள் (இ ) 

பக் . 134 , புது ) 


வாகன 


L 


131 


அதிகாரன்- அதிகார சிவன் 

அதிகார சிவன் அதிமார்க்கிகசாத்திரம் - 
( ஞானா. கட் ) 

பாசுபதம் , காபாலிகம் , மாவிரத 
மென்னும் 

மார்க்கங்களைக் 
அதிகுணன் -1. மேலான குண கூறுஞ் சாத்திரங்கள் ( சை ) 
முள்ளவன் 2 , கடவுள் 3. அரு 
கன் ( திவா . ) 4 சிவன் . ( தேவா . அதிமேற்றிராசனம்- அதி 
832 , 5. ) 

மேற்றிராணியாரின் இருப்பிடம் , 

Archiepiscopal Sec or diocese 
அதிகை அட்ட வீரட்டங் 

R.C... 
களுள் ஒன்று . 

அதிமேற்றிராணியார் 
அதிசய மாலை- பண்டார 

மேற்றிராணிமாரில் பிரதான 
சாத்திரத் தொன்று 

மானவர் . ( Archbishop ) R. C , 
அதிசயன்- அருகன் . ( திவா . ) 

அதிராவடிகள்- ஒரு சைவ 

ஞானி ( பதினொ) 
அதிசூக்கும தேகம் 
தன்மாத்திரை, ஞானேந் 

அதிருசியன்- கடவுள் , சிவன் , 
திரியம் , கன்மேந்திரியம் , 

திருமால் 
அந்தக்கரணம் ; குணம் , மூலப் 
பகுதி கலாதி என்பவற்றில் ஒவ் அதிவாசநம்- சுவாமியை 
- - வொன்று கொண்ட , நுண் 

விக்கிரகத்தில் வருவித்துப் பிர 
ணுடல் ( சை ) . 

திட்டை செய்தல் . 


பூதம் , 


அதிசூக்குமை- சிவசக்தி 
பேதங்களுள் ஒன்று ( சை ) - 


அதிவாதம்- விக்கிரகப் 
திட்டைக்கு அங்கமான 
சடங்கு . ( சிவதரு . சிவஞானதா . 
71 ) . 


அதிசோபனை- பார்வதி 


அதிதி- பார்வதி , தேவரைப் 
பெற்றாள் . 


. 


அங்திவாதி - பிற மதங்கள் 
எல்லாவற்றையும் கண்டித்துத் 
தன் மதம் ஸ்தாபிப்போன் . 


அதிபத்த நாயனார் . அறுபத்து 
மூன்று நாயன்மாருள் ஒருவர் 
( பெரியபு . ) 


அதினச் செல்வன் - குபேரன் . 


அதிபரமாப்தர்- சதாசிவர் 


அதீதர்- ஞானியர் 


அதிமார்க்கம் 1 அகப்புறச் 
சமயம் ( சை ) 

( சை ) . 2 சைவாகமப் 
* பிரிவினுள் ஒன்று 


அதீதாவத்தை - துரியாதீதம் 


.. 


(சி . போ . 3 , 6 , சிற் . ) கர் 


14 


அதீந்திரியம் - இந்திரியவறிவுக் 

இந்திரியவறிவுக் அந்த தரம் - சைவ சித்தாந்தம் 
கெட்டாதது . ( மச்சபு . 
மாண்ட . 17 ) 

அந்தர்யாகம் 

அந்தரியாக 

பூசை ( சை ) . 
அதோகதி- நரகம் ( பிங் . ) 

அந்தர்யாமி- கடவுள் 
அதோட்சசன்- திருமால் 

அந்தர்யாமித்துவம் 
அதோமாயை- அசுத்தமாயை 

திருமால் நிலையுள் ஒன்று . 
( சி . சி . 2. 80 , சிவாக் . ) 

( அஷ்டாதச தத்வத் 3 , 42 ) 


அதோமார்க்கம் - தாழ்ந்த நெறி அந்தரசாரி- ஆகாயத்தில் 
( சி . சி . 2.51 சிவாக்) . 

சஞ்சரிப்போன் . ( மணி , 28 , 

69 ) 2. சாரணர் பௌத்தரில் 
அதோக்ஷசன்- விஷ்ணுவிற் 

சித்தி பெற்றோர் . 
கொரு பெயர் . 

அந்தர சைவம் 

சைவ பேதம் 
அந்தக்கரணம் - மனம் , புத்தி ,, 
சித்தம் , அகங்காரம் ) உட்கருவி அந்த ரத்தர்- தேவர் 
( சி . போ . சிற் 4 , 1 ) 

அந்தர துந்துபி- தேவ வாச் 
அந்தகசயம் சிவபெருமான் சியம் . அத்தர துந்துபி முதலா 

மளவில் பெருகொலி ( பெரியபு . 
அந்தகரிபு- சிவன் 

திருஞான . 98 ) 
அந்தகன்- யமன் . ( திவா . ) அந்தர நதி - ஆகாச கங்கை . 

( வரத , பாகவத , சுபத் . 18 ) 
அந்தகாசு கிருத்து - சிவன் . 

அந்தர நாதன் 

இந்திரன் . 
அந்தகாசுரஹரணர் 

( கந்தபு . தெய்வ . 241 ) 
சிவ பேதம் இருபத்தைந்தனுள் 
. ஒன்று ( சை ) 

அந்தரர்- 1. தேவர் . அந்தரர் 
கோன் ( திருவாச . 9 , 3 ) 2. பதி 

னெண்கணத்துளொருவர் 
அந்தகாந்தகன் 
அந்தகாரி - 

அந்தரவுலகம்- சுவர்க்கம் 
சிவன் ( பிங் ) 

அந்தராத்மா- கடவுள் 
அந்தணன் 

சிவபெருமான் , 
பிரமன் ( பிங் ) 

அந்தராள் மண்டபம் 
கர்ப்பக்கிருகத்தை 
அடுத்த 
மண்டம் (I.M.P.Tn. 270 ) 


f 


அந்தணி 


உமை 


15 


அந்தரான்மா - கடவுள் அந்திரன்- தேவன் , அந்தி 

ரனை ஆரூரில் அம்மான் றன்னை 
அந்தரி- பார்வதி , 

துர்க்கை , 

( தேவா , 723 , 4 ) 
( பிங் ) 

அந்தி வண்ணன் சிவன் . 
அந்தரியாகபூசை 

( பிங் ) 
அந்தரியாகம் மானசபூசை 
( சை ) ( சி.சி. 9 , 10 ) 

அந்நாதன்- திருமால் 


அந்தரியாமி- கடவுள் 
( வேதா . சூ . 41 ) 


அந்நாபிஉ- ( லாபம் தருபவன் ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 


அந்தரிலயம் 


துரியாதீதம் 


அந்நாபிடேகம் 
( அன்னாபிடேகம் ) - விக்கிர 
கத்துக்கு அன்னத்தால் செய் ) 
யும் அபிடேகம் 


அந்தளி- தேவர் கோயில் 


அந்தன்- 1 , யமன் 
1. யமன் ( தேவா . 

அந்நூரு- ( ஒளிமயமானவன் 
978,5 ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 
2. சனி ( திவா ) 
3. அழகன் ( திருப்பு . 40 ) 

அநசதம் - உபவாசம் 

அநந்த சயனன் 
அந்தாமம்- பரமபதம் . அந் அநந்த சாயி- திருமால் 
தாமத் தன்பு செய்து . ( திவ்ய . 
திருவாய் . 2,5,1 , ) 

அநந்த ஞானி - 

கடவுள் , 

பிரமன் 
அந்தி- சந்தியாவந்தனம். ஓதி 
யுருவெண்ணு மந்தியால் ( திவ் . அநந்ததிட்டி 
இயற் . 1.33 ) 

அநந்த திருட்டி இந்திரன் , 

திருமால் , சிவன் , 
அந்திக் கோன் 

அநந்தலோசனன்- கடவுள் , 
அந்தி காவலன்- சந்திரன் 

புத்தன் , திருமால் 
( தேவா . 1088.1 ) ( திவ் . 
பெரியதி 8,5,1 ) 

அநந்த விபவை- பார்வதி , 

மகேஸ்வரி , சத்தி 
அந்திய சைவர்- சிவதீட்சை 
பெற்ற பிரதிலோமர் ( சைவச . அநந்தன்- சிவன் , திருமால் , 
பொது 435 , உரை ) 

ஆதிசேடன் 


1 


16 


அநந்தை- பார்வதி 


அநாதி பெத்தன்- அநாதியே 
மலத்திற் கட்டுண்டவன் ( த . 
சொல் ) 


அநந்நியசன்- மன்மதன் 


அநன்னுவயம் 

அநாதி 

போதம் 
இயைபின்மை , சாதன சாத்தி 

இயல் 

பாகவே ஞானமுடைமை ( த . 
யங்களின் அன்னுவயத்தைச் 

சொல் ) 
சொல்லாமல் இரண்டும் 
பொருந்தியுள்ள திட்டாந் 

அநாதி போதன் நித்திய 
தத்தை மட்டும் காட்டுதல் ; 
சாதன் மிய திட்டாந்த ஆபாசம் 

ஞானமுடையவனாகிய கடவுள் 

( த . சொல் ) 
ஐந்தனுள் ஒன்று . ( மணி ) 

அநாதி மல முத்தர்- இயல் 
அநஸ்திகாயம்- 

காலம் 

பாகவே பாசங்களினின்றும் 
ஒன்றே அநஸ்திகாயம் பருமன் 

நீங்கினவர் ( த . சொல் ) 
இல்லாதது . ( சமணம் . பக் . 37 ) 

அநாதி முத்த சித்து- இயல் 
அநாகாமி புத்த மதத் 

பாகவே பாசங்களினின்று 
தியானம் ( ம.த.பே ) 

நீங்கினவராகிய கட வுள் ( த 

சொல் ) 
அநாட்யம் 

சிவபூசைக்கு 
ஆதாரமான நான்கு வித 

அநாதி முத்த சிவன் 
இலிங்கங்களுள் ஒன்று 

அநாதியே 

பந்தமின்றி 

இருக்குஞ் சிவன் ( த . சொல் ) 
அநாதி- உமாதேவி , கடவுள் 
சிவன் , திருமால் 

அநாதி முத்தத்துவம் 

இறைவனது குணங்களுள் 
அநாதிசடிலன்- சிவன் 

ஒன்று . 

அது இயல்பாகவே 

பாசங்களின் நீங்கியிருக்கும் 
அநாதி சித்தன் 

அருகக் 

தன்மை ( த . சொல் ) 
கடவுள் 

அநாதியமலன் 

அநாதியே 
அநாதி சைவம் - 

பதினாறு மலமில்லாத நிட்கள சிவன் 
வகைச் சைவத்துள் ஒன்று 

( த . சொல் ) 


மல 


சிவசத்திபேதம் 


அநாதி பெத்த சித்து 
அநாதியே ஆணவ மலத்திலே 
கட்டுண்டு கிடந்த ஆன்மா 
( த . சொல் ) 


அநாதை 
( சை ) 


அநாமயன்- கடவுள் 


17 


அநாரம்பன்- உழவு , வரைவு , 

அநுபூதி- தானே கண்டறிந் 
வாள் , கல்வி , வாணிபம் , சிற்பத் தும் பிறர்க்குச் சொல்ல இய 
தொழில் , ஏதேனும் ஒரு வகை லா ததுமான அறிவு ( த . சொல் ) 
யில் உயிர் இம்சை விளைவிக்கக் அனுபவ ஞானம் . 
கூடியன . இவ்வாறு தொழில் 

அநுலேபம்- அபிடேகத் திர 
களையும் விட்டவன் அநாரம்பன் 

வியம் 
( அ . செ . 169 ) 

அநுலேபனம் அபிடேகஞ் 
அநான்மவாதி 

செய்தல் 
ஆன்மா என்று ஒரு பொருள் 
இல்லை 

என்று சொல்வோன் அநேகாந்தவாதம் அருக 
(மணி ) 

வாதம் ( ம.த.பே ) 


அநிமிடன் ( கண்ணிமைக் அநேகாந்தவாதி- அருகனே 
காது இருப்பவன் ) தேவன் 

கடவுள் என்பவன் ( ம . த . பே ) 


அநியதபோக்கியம் - முதலில் 

அநைகாந்திகம்- ஏதுப்போலி 
நல்லதாகக் கருதப்பட்டுப்பின் 

களுள் ஒன்று . இது சாதாரணம் , 
தகாதெனத் தள்ளப்பட்ட அசாதாரணம் , சபக்கைகதேச 
கர்மத்தின் பலன் ( சை ) 

விருத்தி , விபக்கவியாபி , விபக்கை 

கதேச விருத்தி , சபக்க வியாபி , 
அநிர் வசனம் 

உபயைகதேச விருத்தி , விருத்த 
அநிர் வசனீயம் - மாயை ( சி . 

வியபிசாரி 

ஆறுவகைப் 
சி . 1 , 27 , சிவஞா) 

படும் . ( மணி ) 


என 


வணங்கி 


வகை . 


அப்து 

வழிபடு 
அநிருத்தன்- திருமாலின் 

வோன்- ( இ ) 
வியூகமூர்த்தி 

( அஷ் 
டாதச . தத்வத் . 3 , 48 ) 

அப்பச்சக்காணம் கோபம் 

லோபம் முதலிய குற்றங்கள் ( ச ) 
அநுக்கிரகம் 

சிவனுடைய 
பஞ்ச கிருத்தியங்களுள் ஒன்று . 

அப்பமுது- அப்ப நிவேதனம் 
அது பசுவாகிய ஆன்மாவில் 

( S. I. I. iii , 150 ) 
மலம் நீங்கச் சிவத்துவம் வரு 
வித்தல் ( த . சொல் ) 

அப்பர்- திருநாவுக்கரசு நாய 

னார் . ( பெரியபு . திருஞான . 
அநுக்ரஹம் - தெய்வ அருள் 495 ) 


அநுப்பிரவேசி , அநுபவை . 
உமாதேவி 


அப்பனார் - கடவுள் , திருமால் , 
சிவன் 


181 


அப்பாலுமடிச்சார்ந்தார் 

பொருளை - வாதியாயுள்ளவன் 
1. தமிழ் நாடொழிந்த மற்ற சம்பாதித்துக் 

கொடுத்தல் 
மொழிகள் வழங்கும் நாடுகளி ( மணி . ) 
லிருந்து சிவத்தியானத்தால் 

விளக்க 
முத்தியடைத்த அடியவ களின் அப்பிரசித்தம் - 
தொகை 

மின்மை , 


2. தொகையடியாருள் ஒருவகை அப்பிரசித்த விசேடணம் 
யார் 

பக்கப் போலிகளுள் ஒன்று ; 

எதிரியாகிய பிரதிவாதிக்குத் 
அப்பாலைக்கப்பாலைக் கப் 

தான் சாதிக்கும் பொருள் அறி 
பாலான்- சிவன் , திருமால் ( ம . 

யாததாய் இருத்தல் . ( மணி ) 
த.பே ) 

அப்பிரசித்த விசேடியம் 
அப்பிதக்கிணம்- அப்பிரதட் 

எதிரியாகிய பிரதிவாதிக்குப் 
சணம்: 

பக்கவசனத்து 

எழுவாயாகிய 
அப்பியந்தரபரிக்கிரகம் 

தன்மி தெரியாததாய் இருத்தல் . 
மனத்தைப் பற்றி 

( மணி ) 

வரும் 
1. குரோதம் மானம் 

முதலிய அப்பிரத்தியாக்கியானம் 
பதினான்கு தோஷங்கள் ( ச ) 

அப்பச்சக்காணம் ( ச ) 
அப்பியம்- தேவர்க்கிடப்படும் அப்பிரதக்கிணம் , 
அவிசு ( அறநெறி . 26 ) 

அப்பிர தட்சணம் 
அப்பியர்த்தனை 

வருகை , ( வலம் வருதல் ) 
பிரார்த்தனை , வேண்டுகோள் 

அப்பிரதிகரம் - ஒரு நரகம் 
அப்பிரகலோகம் 
{ பிரமலோகம் இருபதில் பன்னி அப்பிரதிட்டம் - ஒரு நரகம் 
ரண்டாவது ( பௌ . ) 

அப்பிரம் - தேவ லோகம் 
அப்பிரசித்த உபயம் - .எதிரி 

அப்பிர மாணாபலோகம் 
யாகிய பிரதிவாதிக்கு 

வாதி 

பிரமலோகம் இருபதனுள் ஐந் 
கூறும் பக்க வசனத்துப் பொரு 
ளின் சாத்திய தன்மம் விளக்க 

தாவது ( பௌ . ) 
உணரப்படாததாய் அப்பிரமேயன் கடவுள் , 
இருத்தல் . (மணி ) 

சிவன் 


இடம் 


மின்றி 


அப்பிரசித்த சம்பந்தம் - அப்பிராகிருத லோகம் 
பிரதிவாதிக்கு ஏற்றதய பரமபதம் ( குருபா . 5 ) 


191 


அப்பிராமணன்- கடவுள் , அபர ஞானம் சாத்திர 
சிவன் , திருமால் ( ம . த . பே . ) ஞானம் ( ஒழிவி , கிரியை . 11 , 

உரை ) 
அப்பிறப்பு - மறுபிறப்பு 

அபரநாதம் சிவதத்துவங் 
அப்பு லிங்கம்- பஞ்சலிங்கத் களுள் ஒன்று 
துள் திருவானைக்காவி 
லுள்ளது . 

அபரபதி- ஆணவமலம் நீங்கி 

இடைக்காலத்திலே பதித்தன் 
அப்பூதியடிகள் அறுபத்து மை அடைந்த ஆன்மா 
மூன்று நாயன்மாருள் ஒருவர் ( த . சொ . ) 
( பெரியபு . ) 

அபரமுத்த சிவன்- அபரமுத் 
அப்போஸ்தலர் நடபடிகள் தியடைந்து சிவத்துவம் பெற்றி 
விவிலிய நூலில் ஒரு பகுதி ( கி . ) ருக்கும் ஆன்மா . 


- 


-- 


அப்போஸ்தலன் கிறிஸ்து அபரமுத்தி- சுத்த மாயா புவ 
வின் தலைமைச் சீடர் பன்னிரு நத்தையடைந்திருத்தல் அது 
வருள் ஒருவர் . ( கி ) 

பதமுத்தி . ( ம . த . பே ) சுத்த 

தத்துவங்களில் பெறும் வாழ்வு . 
அப்ஸரஸ் - தேவமாதர் . தெய் 
வப்பெண்களில் ஒரு வகையார் . 

அபரவாகீசுவரர்- சிவபேதங் 

களுள் ஒன்று . 
அபயகுலசேகரன்- திருமுறை 
கண்ட சோழன் 

( திருமுறை அபராசிதன்- 1 , சிவன் 
கண் .1 ) 

2. திருமால் 

அபராசிதை- விசயதசமியில் 
அபயம்- அருள் , ( பிங் ) 

வணங்கப்படுந்துர்க்கை ( ம . த . 

பே ) 
அபயமுத்திரை அபயமளித் 
தலைக் காட்டுங் கைக்குறி . அபரிக்கிரகன் - ஒன்பதாம் 

நிலை சிராவகன் . ( அ.செ .170 ) 
அபயன்-- அருகன் ( திவா . ) 

அபரை- சிவசத்தி மூன்றனுள் 
அபய ஹஸ்தம்- 1. அடைக் 

ஒன்று 
கலக்கை 2 . கடவுளின் அபய 
முத்திரை பதிந்த சந்தனவில்லை 

அபரோட்ச ஞானம்- பிரத்தி 

யட்ச ஞானம் ( வேதா , சூ ; 23 , 
அபர்ணை- பார்வதி 

உரை ) 


பரமான்மாவும் ஒன்றெ " 

20 
அபவர்க்கம் - முத்தி , அபவர்க் அபினை- பார்வதி 
கமு மற்றடையான் , ( ஞானா , 
3 , 10 ) 

அபிஷிக்தர்- சைவரில் குருக் 

கள் வகையார் 
அபாவ அளவை 

ஒ பொ 
ருளின் இல்லாமை பற்றிக்கூறும் அபிஷேகம்- அபிடேகம் 
பிரமாணம் 

அபீகன்- சிவன் 
அபிசிரவணம்- சிராத்தத்தில் 
உண்ணும் பிராமணரைக் கேட் 

அபீசி 

நரகவகை 
பிக்கும் ஒருவகை வேதமந்திரம் 

அபுக்தன்- இரவில் உண்ணா 
அபிடேகக்கூட்டு- சுவாமிக்க 

தான் . ( அ . செ . 167 ) 
பிடேகஞ் செய்தற்குச் சேர்க்கும் 

அபுல்காசிம்- நபிநாயகத்தின் 
பொருள்கள் . 

பட்டப்பெயர்களில் ஒன்று ( இ ) 
அபிடேகம்- திருமஞ்சனம் 

அபூபக்கர் சித்தீக் ( ரலி ) 
அபிதர்மபிடகம் - பௌத்தரது 

நபிகள் நாயகத்தின் தோழர் , 
மூன்றாவது ஆகமம் 

முதல் கலிபா . ( இ ) 
அபிநந்தனர்- தீர்த்தங்கரருள் 
தீர்த்தங்கரருள் அபேத சித்தாந்தம் - 

ஆன் 
ஒருவர் 

மாவும் சிவமும் ஒன்று 
அபி மந்திரம் - செபிக்கை 

வாதிக்கும் மாயாவாதக் கோட் 

பாடு ( ம . த . பே ) 
அபிமபுத்தி- உருத்திரருள் 
ஒருவர் 

அபேத சைவம் 

சைவம் பதி 

னாறனுள் ஒன்று . ரூபம் , அரூபம் 
அபிமுகம் - சன்னிதி ( பெரியபு ) 

ரூபாரூபம் என்னும் பேதமில்லா 

மல் இருக்குஞ் சிவனைசார்தற் 
அபிராமி- பார்வதி , சரசுவதி குரிய வேடம் ( ம . த . பே ) 
அபிராமி பட்டர் - அபிராமியந் அபேதவாதம்- சீவான்மாவும் 
தாதி இயற்றியவர் 
அபிராமியந்தாதி - ஒரு நூல் 

கூறுங் கொள்கை ( அத்வை 

தம் ) 
அபிரூபன்- காமவேள் , சிவன் 

அபேதவாதி- அத்துவைதி 
அபின்னா சக்தி- சிவத் 
தினின்றும் பிரிவுபடாத சக்தி அம்ச சக்கரம் - நவாம்ச சக் 
( சை ) 

கிரம் 


என 


னக் 


21 


- 


அம்சர்- திரேதாயுதத்தில் விஷ் அம்புசாதன்- பிரமன் ( பாரத . 
ணுவிற் கொரு பெயர் 

சிறப் 2 ) 
அம்பணத்தி - துர்க்கை ( அம் அம்புசி - இலக்குமி 
பணம் மரக்கால் , துர்க்கை 
நடனத்துக்கு ஒருபெயர் ) அம்புசிரன்-- சிவன் 
அம்பரீசன் - கடவுள் , திருமால் , அம்புயத்தி- இலக்குமி 
சிவன் 

அம்புய நூல் நாணான்- மன் 
அம்பரீடன்- சிவபிரான் 

மதன் 
அம்பலக்கூத்தன் , அம்பலத் 

அம்புயன்- பிரமன் 
தாடி , சிவன் 

அம்புயை - இலக்குமி 
அம்பலவன்-- தில்லைச் சிவ 
பிரான் 

அம்புலிச்சோதரி- இலக்குமி 
அம்பலவாண தேசிகர் 

அம்பை- பார்வதி ( திருக்காளத் . 
பண்டார சாத்திரத்துள் பத்துஞ் 

பு . 24,12 ) 
செய்தவர் . 

அம்போசசனி- பிரமன் 
அம்பலவாணன்- சிவபிரான் 

அம்போசயோனி பிரமன் 
அம்பா- பார்வதி 

அம்போருகை- இலக்குமி 
அம்பாள்- 

உமை , துர்க்கை 

அம்மணத்தார் சமணர் 
அம்பிகாபதி , அம்பிகாவல்ல 

(சினேந்.139 ) 
வர்- சிவபிரான் 

அம்மன்- தேவதை 
அம்பிகேயன்- விநாயகன் , 
முருகக்கடவுள் ( சங் . அக . ) அம்மன் கொடை- அம்மன் 

கோயில் உற்சவம் 
அம்பிகை :-1 . பார்வதி 2. தரும 
தேவதை 3. துர்க்கை 4. திருத அம்மன் கொண்டாடி 
ராட்டிரன் தாய் 

அம்மன் கோயிற் பூசாரி (Loc . ) 
அம்பிகை தனயன் 

அம்மை- தவப்பெண் , 

தவப்பெண் , பார்வதி , 
யகன் ( சூடா .) 

சமணமதத் தவப்பெண் 

( ம.த.பே. ) 
அம்பிகை பாகன் - சிவபிரான் 
அம்புசத்தி- திருமகள் , கலை அம்மையப்பர் , 
மகள் 

அம்மையப்பன்- உமாபதி - 


- 


விநா 


* 


22 


அம்ர் 


திரு 


றைவனுடைய ஆணை அமலன்பாதியாளன் 

மால் 


T 


அமண் 

சமண மதம் 
2. சமணர் 


அமலனிட்டமணி 
ராக்கமணி 


உருத்தி 


-- 


அமண்பாழி- சமணப்பள்ளி 


அமலிய்யூத்- ஆன்மீக முறை 
யில் நிவாரணம் அளிப்பது ( இ ) 


அமணம்- சமண மமதம் 


--- 


உமை 


அமலை இலக்குமி , 
யாள் , காளி 


அமணர் . 

-- சமணர் 


+ : : 


அமணழித்தோன்- திருஞான 

அமானத்தெ முகத்தஸி- 
சம்பந்தர் 

புனிதமான 

அடைக்கலப் 

பொருள்கள் ( இ . ) 
அமணன் பாழி - சைனாலயம் 

அமானவன்- விரசை ஆற்றங் 

கரையிலுள்ள கடவுள் 
அமநஸ்கர் - ஆன்மாக்களின் 
மனதிற் கெட்டாது சோதி சுவ அமிதசாகரர்- சைன முனிவர் 
ரூபமாக விளங்குஞ் சிவமூர்த்தி 
கு 

யாப்பருங்கலக் காரிகை ஆசிரி 
அமர் - திரேதாயுகத்தில் விஷ்ணு 
விற்கு ஒரு பெயர் 

அமிர்தம்- தேவாமிர்தம் , தேவ 
ருணவு 


யர் . 


-- 


அமரர் - வானோர் 


அமிர்தாகரணன் திருமால் 
அமிர்தாசனர்- தேவர் 


அமரர் கோன் அமரர் பதி 
இந்திரன் 


அமிர்தை- பார்வதி 


அமரி 


துர்க்கை 


அமருலகம் - சுவர்க்கம் 


அமுத சுரபி 

மணிமேகலை 
கையிலிருந்த ஓர் அட்சய பாத் 
திரம் . இதனால் மணிமேகலை 
பசித்தோர்க்கு உணவளித்து 
அறம் வளர்த்தாள் . (மணி ) 


அமரேசம்- குய்யாட்டகபுவ 
பார்த்து ளொன்று . ( a spiritual 

world ) at 


Ahniki 


அமுதப்பிராணாயாமம் 
வேண்டிய மட்டும் பிராணா 
யாமஞ் செய்கை ( சை ) 


அமரேசன்- இந்திரன் 


அமரோர் - தேவர் 


அமுதம்- தேவருணவு : 


23 


அமுதமதனம் - 

அமுதத்தின் அயிக்கவாத 

அயிக்கவாத சைவம்- ஐக்க 
பொருட்டுக் கடலைக் கடைகை வாத சைவம் பார்க்க (சி.போ. 

பா . அவை . பக் . 22 ) 
அமுத வேணி . சிவன் 

அயிம்மத்துல் அஸ்மா - 
அமுதன்- கடவுள் 

அல்லாஹ்வின் திருப்பெயர் 
அமுதாசனர் தேவர் 

- களில் முக்கியமான ஏழுபெயர் 

களுக்கு இப்பெயர் வழங்கப்படு 
அமுது - தேவாமிர்தம் 

கிறது ( இ ) 


- 


அமுதுபடி ஆலயங்களுக்கு 

அயிராணி- 1. இந்திராணி 
அளிக்கும் அரிசி ம் 

( நாலடி , 381 ) 
அமுதுமண்டபம் கோயில் 

2. பார்வதி ( திவா ) 
மடைப்பள்ளி 

அயிராவதன்- இந்திரன் ( பிங் ) 
அமூர்த்தி சாதாக்கியம் 
சாதாக்கியம் ஐந்தனுள் தழற் 

அயிலவன் , அயிலான் 
பிழம்பான சிவ வடிவம் ( சை .) 

முருகக் கடவுள் ( திருப்பு 312 ) 


குணஸ் 


அமையவன் , அமைவன்- அயினிநீர் - ஆலத்தி நீர் . போது 
அருகன் 

டன் அயினிநீர் சுழற்றி , 

( கம்பரா . மிதிலை 51 ) 
அய்யன்பாழி சாஸ்தா 
கோயில் 

அயோகிகேவலி 

தானவர்த்திகளுள் கருமங்களை 
அயக்கிரீவம் - -நூற்றெட்டு உப வென்றவர் . ( ச ) 
நிடதங்களுள் ஒன்று - 

அயோநி- சிவன் ; பிரமன் 
அயக்கிரீவன் திருமாலின் 
அவதார மூர்த்திகளுள் ஒருவர் அர்க்கபந்து- கௌதமபுத்தன் 

அர்க்கன்- அருக்கன் பார்க்க . 
அயவாகனன் 

அக்கினி 
தேவன் ( சூடா ) 

அர்க்கியம் - 1. தலையில் நீர் 
அயன்- பிரமன் ( பிங் ) 

தெளித்தல் ( பூசையின் தொடக் 

முடிவு ; திருமுழக்கின் 
அயன்கணக்கு 

முடிவு ஆகிய காலங்களில் நீர் 
1 பிரமன் விதித்த விதி 

தெளிக்கப்பட வேண்டும் . ) 


பி 


கம் , 


அயன் மனைவி 


சரசுவதி 2 . தேவர்களுக்கும் அதிதி 

* களுக்குந் தீர்த்தத்தால் செய்யும் 


24 . 


ஒருவகை உபசாரம் . மந்திரத் அர்ச்சிராதிமார்க்கம் 
தினாலே விதமா 

ரர்க்கியங் அர்ச்சிஸ் முதலாகிய தேவதை 
கொடுத்து (சேதுபு . சேதுபல , களைக் கடந்து 

மோட்சத் 
90 ) 

துக்குச் செல்லும் மார்க்கம் . 

( பிரபோத 45 , 10 ) 
அர்க்கீசம் 

சோடசகலையு 
ளொன்று ( சை ) 

அர்ச்சிஸ் --- 

மோட்சத்திற்குச் 

செல்வோரை முதலிற் கண்டு 
அர்கத்- மனிதர்களாலும் தெய் 

உபசரித்து வழி நடத்தும் 
வத்தாலும் போற்றப் பெறுபவர் 

தெய்வம் ( அஷ்டாதச . அர்ச்சி ) . 


அர்ச்சை விக்கிரகம் 
அர்கதமுநி- அருகன் 
அர்ச்சகன்- பூசகன் 

அர்த்தசம்பவாதம் அஸ்தி 

நாஸ்திவாதம் ( தத் ) 
அர்ச்சனா போகம் கோயில் 

விடப்பட்ட 
அர்ச்சகர்க்கு 

கோயி 

அர்த்த சாம பூசை 
மானியம் ( I.M.P. , SA.176 ) 

லின் நடு நிசிப் பூசை 
அர்ச்சனை அருச்சனை . 

அர்த்தநாரீசன் , 
செவ்வி தர்ச்சனை செய்தனர் . அர்த்த நாரீசுரன் பாதி 
( கந்தபு . திருவி . 123 ) 

யுடம்பு பெண்வடிவான சிவன் . 

( மச்சபு . புராண . 22 ) 
அர்ச்சாவதாரம் - திருமாலின் 
ஐவகை நிலைகளில் பிரதிமை அர்த்தப் பிரபஞ்சம் ( Universe 
யாயமைந்த நிலை . ( அஷ்டாதச . 

of substance , one of the iwo 
தத்வத் . 3.60 ) 

divisions of சுத்தப் பிரபஞ்சம் 

which is sub divided into . 
அர்ச்சாவிக்கிரமம்- பூசைத் சுத்த தத்துவம் 

and பஞ்ச 
திருமேனி . சடகோபனை அர்ச் கலை ) 
சாவிக்கிரகமாகப் பிர திஷ்டிப் 
பித்து ( கோயிலொ , 7 ) 

அர்த்த பஞ்சகம்- Five truths 

of Vaisnavism! ஸ்வ ஸ்வரூபம் , 
அர்ச்சிதன்- 1. பூசிக்கப்படு பரஸ்வரூபம் புருஷார்த்த ஸ்வ 
வோன் , ஆதிநாதன் அமர 

ரூபம் ; 

ஸ்வரூபம் , 
களர்ச்சிதன் ( தேவா 784 , 7 ) 

விரோதி ஸ்வரூபம் ( வை ) அஷ் 
2 - திருமால் , 

டாதச , அர்த்த , 


அர்ச்சியசிஷ்டர் 
பான்கள் R.C. 


பரிசுத்த அர்த்த மண்டபம் - கருப்பக் 

கிருகத்தைச் சார்ந்த மண்டபம் 


அரம்பையர்ச் சேர்குவ ரன்றே 

25 
அர்த்தோதயம்- தையமா அரங்கேசன்- அரங்கநாதன் 
வாசையும் ஞாயிற்றுக்கிழமை 
யும் திருவோணமும் வியதீபாத 

அரசு - அப்பர் , திருநாவுக்கரசு 
மும் கூடிய சூரியோதய புண் 

நாயனார் . ( பெரியபு . திருஞான 
ணிய காலம் . மாசிமகத்தில் 

494 ) 
அர்த்தோதயத்தில் ( அருணா . பு . 

அரசு நீழலிருந்தோன் 
திருமலை வலம் . 24 ) 

புத்தன் ( ம.த.பே ) 
அர்ப்பணம் உரிய தாகக் அரட்டமுக்கி - திருமங்கை 
கொடுக்கை . 

ஈசுரார்ப்பணம் யாழ்வார் . சத்துருக்களை தலை 
( ஞானவா . அருச்சு . 16 ) 

யெடாமல் அமுக்கினவர் 
அர்ரகீபு - ( காப்பாளன் ) அல்லா அரதீர்த்தங்கரர் 

அரதீர்த்தங்கரர்- பதினெட் 
வின் பெயர் ( இ ) 

டாவது சைன தீர்த்தங்கரர் 
அர்ரவூபு- ( பெரும் கருணை 
யாளன் ) அல்லாவின் பெயர் அரதேவர்- அரர் என்ற தீர்த் 

தங்கரர் ( ச ) 
அர்ரஜ்ஜாகு (உணவளிப்ப அரநி 

தேவதை 
வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) பெண் தெய்வம் 
அர்ரஷது ( நல் முயற்சி அரப்பிரியை - 

( திரு 
உடையவன் ) அல்லாவின் வானைக் . கோச்செங் . 81 ) 
பெயர் ( இ ) 

அரபுத்தமிழ்- அரபு வார்த்தை 
அர்ரஹ்மானு- ( கருணையுள் களைத் தமிழில் எழுதிய குரான் 

ளவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
அர்ரஹீமு ( பரிவுள்ளவன் ) அரம்பையர்- தெய்வ மகளிர் . 
அல்லாவின் பெயர் ( இ ) 

( நைடத . நிலா . 13 ) 
அர்ராபிவு- (உயர்த்துபவன் ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 

அரமகள் தேவமாதர் ( சூடா ) 


ஓரிட்ட 


உமை 


- 


அர்வாஹ்- ஆத்மா ( இ )) 


அரமகன்- முருகன் ( திவா ) 


அரங்க நாதன்- ஸ்ரீரங்கத்துத் அரமங்கை தேவமாதர் 
திருமால் 

( திருக்கோ . 371 உரை ) 


அரங்கன் விஷ்ணு - அரங்க 
நாதன் ( திவ் . அமலனாதி 10 ) 


அரர்- தீர்த்தங்கரருள் ஒருவர் 
( ச ) ( திருக்கலம் . காப்பு . உரை ) 


26 


அரவக்கரையன் 

அரவொலி - 

அர என்னுஞ் 
அரவகங்கணத்தோன் 

சத்தம் . அரவொலி யாகமங்க 
அரவணிந்தோன் சிவன் ளறிவார் ( தேவா . 1167 , 8 ) 
( சூடா ) 

அரன்-- 1. சிவன் . ( பிங் ) 
அரவணை 1. சேஷ சயனம் 2. எப்பொருட்கு மிறை 
2 , விஷ்ணு கோயில்களில் ( சூடா ) 3. ஏகாதசருத்திரருள் 
அர்த்த சாமத்தில் நிவேதிக்குஞ் ஒருவர் . ( பிங் ) 
சருக்கரைப் பொங்கல் . ஆதி 
சேடனுக்கு அமுது செய்விக்கும் அரனிடத்தவள் பார்வதி 
காரணமாய் அரவணைப் பிர ( பிங் ) 
சாதம் அரவணை என்றாயிற்று . 

அராகதத்துவம்- சுத்தாசுத்த 
அரவயை 
அரவணையான் திருமால் தத்துவங்களுள் ஒன்று . ( சி . 
( திவ் , இயற் . 2 , 12 ) 

போ.பா. 2 , 2 , பக் . 155 , புது . ) 


அரவதண்டம்- யமதண்டனை . 

அராந்தந்தாணம் . 

சமண்பள்ளி 
அரவ தண்டத்தி லுய்யலு தவலருஞ் சிறப்பினராந் 
மாமே ( திவ். பெரியாழ் 4,5,3 ) தாணத்துளோன் . ( மணி . 3 , 

87. ) 
அரவமணி உருத்திராக்கமணி 

அரி- 1. திருமால் ( கம்பரா . 
அரவன்- சிவபிரான் . ( உரி . நி ) 

பாயி .3 . ) 2. சிவன் ( திருப்போ . 
அரவாபரணன் 

சிவன் 

சந் . பெரியகட் , 2. 1 . ) 
( பாரத. பதினான் . 51 ) 

3. இந்திரன் . ( பிங் . ) 4. யமன் 

( பிங் ) 5. துளசி ( தைலவ . தைல . 
அரவிந்தப் பாவை- திரு 

வரி , 54 ) 6 . சூரியன் , 
மகள் . ( திவ் . திருநெடுந். 21 ) 

7. சந்திரன் . ( பிங் ) 
அரவிந்தலோசனன் 

அரிக்கரியார்- சிவன் 
திருமால் . ( திவ் , திருவாய் . 
6 , 7 , 10 ) 

அரிகர குமரன் - அரிகர - 
அரவிந்த வாணுதல் 

புத்திரன் . ( சூடா . ) 


135 , 


T 


மகள் 


அரிகர புத்திரன் 
( பிங் ) 


ஐயனார் 


அரவிந்தன்- பிரமன் , ( கல் 
வளை , 81 ) நான் 


அரவிந்தை- இலக்குமி ( 


அரிகரன் - விஷ்ணுவும் சிவனுங் 
கூடிய மூர்த்தி 


27 


- 


ைைவ 


அரிகூடம்- கோபுரவாயல் , அரிவை பங்காளன் சிவன் 
( பிங் . ) 

அரு 1. கடவுள் 2 மாயை 
அரிசமயதீபம்- ஆழ்வாராதி ( சி . சி . 1. 27. ) 3. சித்த பதவி . 
யர் சரித்திரங் கூறும் நூல் . 

அருத் தரும் அத்தரை ( திரு 

நூற் . 15. ) 
அரிசரன்- சிவன் ( விட்டு 
அம்பாகக் 

அருஉரு- உணர்வொடு 
கொண்டவன் ) 

கூடிய உயிரும் உடம்பும் ; உயிர் 

அருவமாயும் , உடல் உருவ 
அரிட்டசூதனன் - திருமால் 

மாயும் . இருத்தலின் அருடரு 
அரிட்டநேமி- நேமி என்ற 

எனப்பட்டது ; இது நாமரூபம் 
தீர்த்தங்கரர் ( ச . ) 

என்றும் கூறப்படும் . காட்சி , 

கருத்து , உணர்வு செய்கை 
அரிதாரம் - இலக்குமி 

முதலியன நாமத்தில் அடங்கும் 

என்றும் , ரூபத்தில் நிலம் 
அரிதிருமருகன்- விநாயகர் 

முதலிய நான்கு பூதங்களின் 
அல்லது முருகன் , ( பிங் . ) 

சேர்க்கையாகிய உடம்பு அடங் 
அரிந்தமன் - விஷ்ணுமூர்த்தி . 

கும் என்றும் கூறுவார் . ( மணி . ) 
அரிப்பிரியை- இலக்குமி ( பிங். ) 

அருக்கந்தன்- சிவன் , 

பௌத்தன் 
அரிபிராணன் சிவன் 

அருக்கியம்- பூசனை முறை 
அரிமருகன் -- 1 . விநாயகன் , களுள் ஒன்று . அது படையல் 
2. முருகக்கடவுள் . 

போடுதல் , மந்திர நீரிறைத்தல் 

( ம . த . பே ) அருக்கிய முதலினோ 
அரியர்த்தர் - சிவமூர்த்தி 

டாசனங் கொடுத்து ( கம்பரா . 
பேதங்களுளொன்று 

திருவவ . 42. ) 
அரியன்- சிவபிரான் 

அருகசரணம் 

அருகனைச் 
அரியேறி-- துர்க்கை ( திவா ) 

சரண் புகுகை ( சீவக . 1 உரை ) 
அரிவாட்டாய நாயனார் 

அருகத் தானம்- அருகன் 

கோயில் 
அறுபத்து மூன்று நாயன்மாருள் 
ஒருவர் ( பெரியபு . ) 

அருகத்து- பௌத்த மதத்தி 
அரிவாணம் - மாலை பிரசாதம் 

தினது தியானங்கள் ( ம.த.பே ) 
கொண்டுபோகும் தட்டு , 

அருகந்த பகவர் - அருகக் 
அரிவை - பார்வதி 

கடவுள் 


- 


மா 


28 


அருகந்தர்- அருக சமயத் 
தோர் ( பதினொ. ஆளுடை 
மும்மணி . 26. ) 


ஞானம் , மனப்பரிய ஞானம் , 
கேவலஞானம், என ஐவகைப் 
படும் ( ம . த . பே ) 


அருகந்தர்கள் -- விருப்பு அருகன்தந்த நூற்பொருள் 
வெறுப்பில்லாத மேலான 

அருகன் உண்டுபண்ணிய அங் 
நிலையை அடைந்தவர்கள் . 

காகமம் , பூர்வாகமம் , பகுசுருதி 
பிறப்பு இறப்பைக்கடந்தவர்கள் . யாகமம் , என்னும் மூன்று ஆக 
உயிருடன் இருக்கும்போது 

மங்களிலும் கூறப்பட்ட பொருள் 
பிறருக்கு வழிகாட்டியாய் இருப் கள் ; தருமாத்திகாயம் முதல் வீடு 
பவர்கள் . ( தம்மபதம். பக் . 44. ) இறுதியாகவுள்ள பத்துப் பகுதி 

கள் . ( மணி . ) 
அருகந்தாவத்தை 
அருகரது மோட்ச நிலை . 

அருகன்படை 

தருமசக்கரம் , 
( சீவக . 3107 உரை ) 

அம்புயம். 


அருகம்- சமணம தம் (சூத , எக் 

அருகன்மதில் - 

உதய தரம் , 
கிய. பூ . 32 , 12 ) 

கல்யாண தரம் , பிரீதிதரம் 
அருகன்- 1. அருகக் கடவுள் . 

அருகன் வழிபாடு- அருக 
( திவா ) 2. சைன மதத்தான் 

சரணம் . 
அருகர்ச் சார்ந்து நின்று அருகன் விரதம்- அனுவிரதம் 
( கல்லா . 4 ) 

குணிவிரதம், சிட்சாவிரதம் 

என மூவகைத்து 
அருகன் குடை- பொற்குடை , 
முத்துக்குடை , இரத்தினக்குடை 

அருகனெண் 

குணம்- The 
என முறையே சொல்லப்படும் 

eight attributes of Arhat . 
சகலபாசனம் , சந்திரா தித்யம் , 

கடையிலாவறிவு ; கடையிலாக் 
நித்திய விநோதம் ஆகிய முக் 

காட்சி , கடையிலாவீரியம் , 

கடையிலா யின்பம் ; 
குடைகள் ( ம. த . பே ) 

நாம 

மின்மை ; கோத்திரமின்மை ; ஆயு 
அருகன் கொடி- காட்சி , 

வின்மை , அழியா யியல்பு . 
சீலம் , ஞானம் 

( குறள் . 9. உரை ) 

அருகனைத் தரித்தாள் 
அருகன் சத்திரம் - சகல 

தருமதேவதை ( பிங் , ) 
பாசனம் , சந்திராதித்தியம் , 
நித்தியவிநோதம் , 

அருகாசினி- ஞான சம்பந்தர் 

அருங்கதி - மோட்சம் , பெருந் 
அருகன் ஞானம்- மதி 

தவர் குழுவு மருங்கதி யிருப் 
ஞானம் , சுருதி ஞானம் , அவதி பவும் ( கல்லா . 24. ) 


29 


அருங்கலச் செப்பு : - ஒரு 
சைன நூல் . 


அருட்சக்தி- பரமசிவனைப் 
பிரியாதிருக்கும் சக்தி . 


அருங்கலைநாயகன் 

அருட்சோதி- கடவுள் 
புத்தன் . ( திவா ) 
அருச்சகன்- கோயிற் பூசை 

அருட்டரிசனம் தெய்வதரி 
செய்வோன் . ஆதி சைவனா 

சனம் ( ஒழிவி , விரத்தி , 9 , உரை . ) 
மருச்சகன் ஒருவன் ( திருவிளை . 
வாதவூ . 25. ) 

அருட்பா- தெய்வானுக்கிரகத் 

தால் பாடப்பட்ட செய்யுள் 
அருச்சனை- பூசை . ஒருவருக் 
காக கடவுள் நாமம் கூறி மலர் 

அருணகிரி- 1. திருவண்ணா 
முதலியன இடுகை . 

மலை 2. அருணகிரிநாதர் . 

வாக்கிற் கருணகிரி , ( தனிப்பா ) 
அருச்சனை வடிவு- அர்ச்சா 
வதாரம் , திருவாழ் மார்ப னருச் அருணகிரிநாதர்- திருப்புகழ் 
சனை வடிவிற் கெல்லாம் ( அரி முதலியவற்றின் ஆசிரியர் 
சமய . பராங் . 47. ) 

அருணந்தி சிவாசாரியர் 
அருச்சித்தல் - பூசித்தல் 

சந்தான குரவருள் ஒருவர் 
அருச்சிதம்- வழிபாடு 

அருணூல் - வேத சிவாகமங்கள் 
அருச்சை - பூசனை , தோகைக் 
குஞ் சொன்முறை 

யருச்சை 

அருத்தக்கியானம்- நோன் 
( வேதாரணி மண . 21 ) 

புக்கதைகள் , ( அ.செ .58 ) 


அருட்குடையோன்- கடவுள் அருத்தன் பாதிபாகமாகக் 

கொண்டவன் . கண்ணுதல் 
அருட்குறி- சிவலிங்கம் 

கூடிய அருத்தனை . ( திவ் . பெரி 
ஆனுயர்த்தவ னருட்குறி யருச் யதி , 7,10,7 ) 
சனை . (காஞ்சிப்பு , சார்ந்தா 
21 ) 

அருந்ததி- வடமீன் . வசிட்ட 

பத்தினி . ( ஐங்குறு . 442. ) 
அருட்கேவலம்- தத்துவ 
சுத்தியின் பின்னர்படுங் அருமகன்- மன்மதன் 
கோலம் 

அருமேனி- கடவுளின் அரூப 
அருட்கொடி வேந்தன் 

வடிவம் , உருவிறந்த வருமேனி . 
அருகன் . ( சூடா . ) 

( சி.சி , 1,55 ) 


30 


அருமொழிவிநாயகர் - 

அல் அபுவ்வு - ( மன்னிப்பவன் ) 
தஞ்சைப் பெருவுடையார்கோயி அல்லாவின் பெயர் ( இ ) 
லிலுள்ள பிர தான விநாயகர் . 

அல் அலிப்யு - (உயர்ந்தவன் ) 
அருவாணம்- கோயிற் பிரசா 

அல்லாவின் பெயர் ( இ ) 
தம் ( கோயிலொ , 50 ) 

அல் அலீமு - ( யாவும் அறிந்த 

வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
அருள்- சிவசத்தி 

அல்அவ்வலு- ( முதல்வன் ) 
அருள்வடிவன் சிவபிரான் 

அல்லாவின் பெயர் ( இ ) 


அருளாழிவேந்தன் 
1. அருகன் , 2. கடவுள் 


அல்அஜீமு - (உயர்ந்தவன் ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 


அருளாளப் பெருமாள் அல்அ pp- ( மிகைத்தவன் ) 
காஞ்சீபுரத்துத் திருமால் , 

அல்லாவின் பெயர் ( இ ) 
( S.I.l.iii , 188 ) 

அல் அஹ்து- ( ஒருமைக்குரிய 
அருளுரு நிலை - சிவபெருமான் 

வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
குருவுருக்கொள்ளும் நிலை 

அல் ஆகிரு- ( முடிவானவன் ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 
அரூபப்பிரமர்- உலகம் முப்பத் 
தொன்றனுள் இருபத்தெட்டா 

இருபத்தெட்டா அல்கப்பாரு- ( மன்னிப்பவன் ) 
வதான ஆகாசா நந்தியாயதன 

அல்லாவின் பெயர் ( இ ) 
லோகம் முதலிய நான்கு உலகங் 
களிலும் முறையே தங்கும் அல்கபீரு- ( யாவும் அறிந்தவன் ) 
நான்கு வகைப் பிரமகணங்கள் . அல்லாவின் பெயர் ( இ ) 
( மணி ) 

அல்கபூரு ( மன்னிப்பவன் ) 
அரூபி- கடவுள் , சிவன் ( பிங் . ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 

அல்கய்யூமு ( நிலையான 
அரையர்- விஷ்ணு கோயில் 

வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
களில் திவ்யப் பிரபந்தங்களைப் 
பாடுந்தொண்டு செய்வோர் , 

அல்கரீமு- ( வள்ளல் ) அல்லா 
( கோயிலொ.36 ) 

வின் பெயர் . ( இ ) 


அல்அதலு - ( நீதிவழங்கு 
பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 


அல்கவுய்யு- (பலம் வாய்ந்த 
வன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 


31 


அல்கனிய்யு- ( தன்னிலை அல்பாதினு- [ அந்தரங்கமான 
யுடையவன் ) அல்லாவின் 

வன் ) அல்லாவின் பெயர் [ இ ] 
பெயர் . ( இ ) 

அல்பாயிசு [ எழுப்புவன் ] 
அல்கஹ்ஹாரு ( கடுங்கோ அல்லாவின் பெயர் ( இ ) 
லன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 

அல்பாரியு- [ புதிதாகப் படைப் 
அல்காதிரு- ( ஆற்றல் மிக் 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
கோன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 

அல்மதீனு- [உறுதியானவன் ] 
அல்காபிஸு- ( தாழ்த்துபவன் ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் . ( இ ) 

அல்மலிகு-- ( கொற்றவன் ) அல் 
அல்காலிகு படைப்போன் . 

லா வின் பெயர் . ( இ ) 
அல்லாவின் பெயர் . ( இ ) 

அல்மஜீது- ( மேதகையாளன் ) 
அல்காபிஜீ- ( அடைப்பவன் ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் , ( இ ) 

அல் மானிவு- ( தடை செய் 

பவன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 
அல்கிதாப்- திருக்குர் ஆன் ( இ ) 

அல்மாஜிது- (மாண்புமிக்க 
அல்குத்தூசு- ( தூயவன் ) அல் 

வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
லாவின் பெயர் ( இ ) 

அல்முஅதி- ( அளிப்பவன் ) 
அல்பசீரு 

[ நோக்குபவன் ] அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் (இ ) 

அல்முக்சிது - ( நீதிவழங்கு 
அல்பத்தாஹு- [ திறப்பவன் ] 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் ( இ ] 

அல்முக்திர் - ( ஆதிக்கம் பெற் 
அல்பதியூ- [ தோற்றம் தருப 

றவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
வன் ] அல்லாவின் பெயர் [ இ ] அல்முக்னி- ( செல்வந்தராக்கு 
அல்பர்ரு- [ நலஞ்செய்பவன் ) 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 

அல்முகத்திமு- (முதலான 
அல்பாகிட (நிலையான வன் ) வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 
அல்லாவின் பெயர் [ இ ] 

அல்முகீது - ( உ ணவை உண் 
அல்பாசிது - ( திறப்பவன் ] டாக்குபவன் ) அல்லாவின் 
அல்லாவின் பெயர் [ இ ] 

பெயர் ( இ ) 


உறுதியான 

32 
அல்முசவ்விரு - ( தோற்றத்தை அல்மூமினு - ( அமைதி தரு 
உண்டாக்குபவன் ) அல்லாவின் பவன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 
பெயர் . ( இ) 

அல்லதீபு - ( பரிவுள்ளவன் ) 
அல் முத ஆலி ( உயர் அந் அல்லாவின் பெயர் . ( இ ) 
தஸ்து கொண்டவன் ) அல்லா 
வின் பெயர் , ( இ ) 

அல்லா , அல்லா சாமி , 

மகமதியர் வழங்கும் கடவுட் 
அல்முதகப்பிரு ( பெருமை 

பெயர் 
யாளன் ( அல்லாவின் பெயர் ( இ ) 

அல்லாப் பண்டிகை 
அல்முப்தியு- ( படைப்போன் ) மொகரம் ( இ ) 
அல்லாவின் பெயர் . ( இ ) 

அல்லாஹ்- அகிலமெலாம் 
அல்முமீது- ( மரணம்தருபவன் ) 

படைத்துப் பரிபாலிக்கும் உருவ 
அல்லாவின் பெயர் ( இ ) 

மற்ற ஒருதனி முதல்வன் 
அல்முயிஜ்ஜீ- ( கௌரவம் அல்லாஹீ- இப்பிரபஞ்சத்தை 
வழங்குபவன் ) அல்லாவின் 

யும் இதிலுள்ள எல்லாப் 

பொ 
பெயர் . ( இ ) 

ருட்களையும் படைத்தவனைக் 

குர் ஆனில் அல்லாஹ் என்று 
அல்முயீது ( மீட்டிக்கொள் 

அழைக்கிறார்கள் ( இ ) 
பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 

அல்லிமாதர்- இலக்குமி 
வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) அல்லியான்- பிரமன் 


அல்முஜில்லு- ( இழிவு 

தருப 
வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 


அல்லேலூயா- ஒருதோத்திரச் 
சொல் ( கி ) 


அல்முஜீபு- (விடைமொழிபவன் ) அல்வகீலு- ( பொறுப்பேற் 
அல்லாவின் பெயர் ( இ ) 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 


அல்முஹஸி ( சூழ்ந்துகொள் அல்வதூது- ( நண்பன் ) அல் 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) லாவின் பெயர் ( இ ) 
அல்மு ஹிய்மினு 

( சான் அல்வலிய்யு- ( கிருபை செய் 
றாளன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 

பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 


அல்மு ஹிய்யு- (உயிரூட்டு அல்வஹ்ஹாபூ ( மன்னிப் 
பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 


33 


அல்வாசிவு- விரிவு உண்டா அல்ஹலீமு- ( மென்மை 
குபவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) யாளன் ) அல்லாவின் பெயர் 


அல்வாரிசு எல்லாவற்றிற் 
கும் உரிமையாளன் ) அல்லா அல்ஹாதி- ( வழிகாட்டி ) 
வின் பெயர் ( இ ) 

அல்லாவின் பெயர் ( இ ) 


அல்வாலி- ( அதிபன் ) அல்லா 
வின் பெயர் ( இ ) 


அலகு நிறுத்தல்- திரெளபதி 
யின் உற்சவத்திற்கு முன் வாள் 
நாட்டுஞ் சடங்கு - 


அல்வாஜிது- (போஷிப்பவன் ) 
அல்லாவின் பெயர் ( 3 ) 


அலகுப்பூட்டு - பிரார்த்தனைக் 
கென்றிடப்படும் வாய்ப்பூட்டு 


அல்வாஹிது- ( தனித்தவன் ) 
அல்லாவின் பெயர் ( இ ) , 


அலகு போடல் , அலகுபோடு 
தல் - பிரார்த்தனைக்காக 
முதலிய உறுப்புக்களில் 

கம்பி 
கனளக்குத்திக்கொள்ளுதல் 


அல்ஜப்பாரு - ( வருத்துபவன் ) 
அல்லாவின் பெயர் - ( இ ) 


அலகைக் கொடியாள் 
அல்ஜலீலு - ( மேன்மையாளன் ) 

காளி . ( பிங் . ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 

அலகை முலையுண்டோன் 
அல்ஹக்கு- (உண்மையாளன் ) 

திருமால் . ( பிங். ) -- 
அல்லாவின் பெயர் . ( இ ) 

அலர்மகள் , அலர்மேல் மங் 
அல்ஹகீமு- ( அறிஞன் ) அல் 

கை- இலக்குமி . ( திவ் , பெரியதி , 
லாவின் பெயர் ( இ ) 

1,2,5 . ) ; ( திவ் , திருவாய் 

6,10,10 ) 
அல்ஹசீபு- ( போதுமான 
வன் ) அல்லாவின் பெயர் ( இ ) அலரவன் - பிரமன் , ( திருவாச . 

12,6 ) 
அல்ஹபீசு --- ( காப்பாளன் ) 
அல்லாவின் பெயர் ( இ ) 

அலாயுதன்- பலராமன் . ( பிங் )) 

அலி-1, பலராமன் 
அல்ஹமீது- ( புகழ்ப்படு 

2. இயமன் 
பவன் ) அல்லாவின் பெயர் ( இ ) 

அலீ ( ரலி ) - நபிகள் நாயகத் 
அல்ஹய்யு - (உயிருள்ளவன் ) தின் மருமகன்- நான்காம் 
அல்லாவின் பெயர் ( இ ) 

கலிபா ( இ ) 


6 திதை 

34 
அலுப்தசத்தி பேரருளுடை அவ்வியத் தலக்கணை 
மை ( சை ) 

பார்வதி ( சை ) 
அலேபகன்- பாவம் ஆன்மா அவ்வியத்தலிங்கம் அரு 
வைப் பற்றாதென்னுங் கொள் வத்திருமேனி ( சை ) 
கையினன் . ( தத் ) 

அவ்வியத்தன்- 1 , சிவன் , 
அலைமகள் , அலைமான் 2 , மன்மதன் , 3 , திருமால் , 
இலக்குமி ( பிரமோத் 7 , 26 ) 

4 , கடவுள் . ( வேதா , சூ . 42 ) 
அலோகாகாசம்- இயக்கம் 

அவ்வியம்- தேவர்க்கிடும் பலி 
நிகழாத வரம்பின்றிப் பரந்து 

( மச்சட . சிராத்தானு . 2 ) 
கிடக்கும் வெறும் வெளியாகும் . 

அவ்வியயன்- கடவுள் , திரு 
இருவினையினின்று விடுபட்ட 

மால் . 
சீவன் முடிவில் அலோகாகாசம் 
என்னும் இன்ப் உலகில் ஆனந் 

அவ்வெதிரேகம் - ( வைதன் 
தமாய் வீற்றிருக்கும் . அங்குள்ள 

மிய திட்டாந்த ஆபாசம் ஐந்த 
பொன்னெயில் வட்டத்தில் 

னுள் ஒன்று ; சாத்தியதன்மம் 
அருகபரமன் வீற்றிருக்கிறான் 

இல்லாதவிடத்து சாதன தன்மம் 
என்பது சமணர் கொள்கை . 

இல்லை என்று எடுத்துச் சொல் 
( சமணம் , பக் . 32. ) 

லா தொழிவது . ( மணி ) 
அலைவாய்- - திருச்செந்தூர் . 

அவ்ஹகமு- ( ஆட்சியாளன் ) 
( திருமுருகு , 125 ) 

அல்லாவின் பெயர் . ( இ ) 
அவ்வச்சிலேடி கவியாபகம் 

அவத்திதன்- அனுபவித்தற் 
நன்கு பொருந்தியுள்ளதால் 

குரிய துன்பங்களை அனுபவிக் 
உண்டாம் வியாபகம் ( தத் ) 

கும் ஆன்மா ( சை ) 
அவவி நயம்- நல்லறத்தி 

அவத்தை- 1. இவ்வவத்தை 
னின்று நீங்கிய நிலைமை, 

சாக்கிரம் சுவப்பனம் , சுழுத்தி , 
( அ.செ. 39 ) 

துரியம் துரியாதீதம் என ஐவ 

கைப்பட்டுக் கீழாலவத்தை மே 
அவ்வியக்தம்- நூற்றெட்டுப் 
நிடதங்களுள் ஒன்று 

என மூன்று பிரிவு படும் . 

2. நிலை 
அவ்வியத்தம்- பீடத்தோடு 

3. காரணாவத்தை , காரியா 
கூடிய சிவலிங்கம் . ( சைவச . வத்தை 
பொது 119) .. 

4. இலயம் , போகம் , அதிகாரம் 


35 


அவதரம்-- சமயம் 

அவஸ்தாத் திரயம் , அவஸ் 

தை - சாக்கிரம் , சொப்பனம் , 
அவதரித்தால்- தெய்வாமிச சுழுத்தி என்னும் மூன்று 
மாகப் பிறத்தல் . ( கந்தபு . பாயி , 

நிலைகள் 
41 ) 

அவஸ்தைஞானஸ்நானம் 
அவதாரம்- திவ்யப் பிறப்பு . Baptism administered to the 
( கந்தபு , திருவவதாரப் படலம் ) 

dying . ( கி .) 


- 


அவதானம்-- சமயத்தொடர் அவாந்தர சைவர்- சிவ தீட் 
புடைய பேரருட்செயல் அல்லது சை பெற்ற சூத்திரர் . ( திரு 
செயற்கருஞ் செயலாகும் . 

வானைக் . கோச் ...23 ) 
( பௌத்தம் . பக் , 19 ) 

அவாப்தஸமஸ்தகாமன் 
அவதானி- வேதங்களில் 

எல்லா ஆசைகளும் நிரம்பப் 
தேர்ச்சி பெற்றவன் . ( பிரபோத பெற்றலனாகிய கடவுள் 
11. 5 ) 

அவி - வேள்வித்தீயில் தேவர்க் 
அவநாசி- சரசுவதி 

குக்கொடுக்கும் உணவு ( குறள் . 

* 413 ) 
அவநிகேள்வன் , அவநிபதி 
- திருமால் 

அவிகாரவாதசைவன் - 

பக்குவம் அடைந்த ஆன்மா 
அவபிரதம் , அவபிருதம் வானது ஞானம் பெற்றுவிகாரம் 
யாகத்தின் முடிவில் நீராடுகை . இன்றிநிற்கும் பதியைத் தானே 
முனிவர் அவபிர தங் குடைந் சென்றடையும் என்று கூறும் 
தாட ( திவ் . பெரியாழ் , 4 , 7 , 6 ) சைவன் ( ம்.த.பே ) 


* 


அவரோகணம்- : வேதத்தை அவிசு- தேவருணவு 
திருப்பிச் சொல்லுகை 

அவிஞ்சை, அவிஞ்ஞை, 
அவலோகிதன்- பௌத்த 

அவித்தியை- அவித்தை 
முனிவருள் ஒருவர் , ( வீரசோ 
பாயி . 2.) 

அவித்தை- அஞ்ஞானம் ( பிர 

* போத , அவித்தியாபுர , 4. ) ; 
அவலோஹிதேசுவரர் 

மாயை ( சூத , சிவமா , 8 , 10 ) ; 
சிவன் 

ஆணவம் (சி.சி .2,84 ) 


TNT . -- 


அவனி கேள்வன்- . திருமால் . அவிநயம்- நல்லறத்தினின்று 
( கந்தபு , திருவவாத . 70 ) 

நீங்கிய நிலைமை , ( அ.செ .40 ) 


36 


அவிநாசவாதி-- பொருளி 
அழியா தென்னுங் கொள்கை 
யுடையோன் ( தத் ) 


அழகர் - திருமாலிருஞ்சோலைத் 
திருமால் 


11 


அழகன்- திருமால் 


அவிப்பலி-- தேவர்க்குக் 
கொடுக்கும் உண்வு 


T 


அழகிய சிங்கர்-- இலட்சுமி 


நரசிம்மன் 


அவிப்பாகம்- தேவருணவின் 
பங்கு , திருமாலவிப்பாகங் அழகிய மணவாளன் 
கொண்டு , ( திருவாச , 14,6 . ) 

அரங்க நாதன் 
அவிமுத்தம்- காசி , அவிமுத் அழல் வண்ணன்- சிவன் . 
தங் குடிகொண்டு ( குமர . பிர . 

தேவா . 1055,5 ) 
காசிக் . 53 ) 

அழலவன் , அழலன் 
அவிமுத்தேசன்- காசியில் அக்கினி தேவன் . ( பிங் ) 
இருக்கும் விசுவநாத சுவாமி 

அழலாடி- சிவபிரான் . (திவா ) 
அவிர்ப்பாகம் - தேவருணவின் 

அழலேந்தி - சிவபிரான் . ( திவா ) 
பங்கு ( உத்தரரா . திக்குவி . 120 ) 

அழற்கண்ணன் சிவபிரான் 
அவினாசி-- 1. கடவுள் 
2. கொங்கு நாட்டிலுள்ள ஒரு 

அழற்கண் வந்தோன்- வீர 
சிவதலம் ! ( தேவா ) 

பத்திரன் ( பிங் . ) 
அவினாபாவசத்தி 

அழற்கதிர்-- சூரியன் . ( பெரியபு 
1. சிவத்தின்று பிரியா சத்தி 

திருஞான , 8 ) 
( சை ) . 2. கடவுள் ( தேவா . 
247,7 ) 

அழற்கரத்தோன் - சிவபிரான் 

( உரி.நி ) | 
அவுண் - அசுர சாதி . அவுண் 
மக சேனை .. ( திருப்பு . ) 

அழற்கருமம்-- அக்கினிகாரியம் 

( கூர்மபு . வருணாச் . 19 ) 
அவுணன்- அசுரன் 

அழனிழற் கடவுள் - சிவ 
அவுபாசனம்- ஔபாசனம் 

பிரான் . ஆலவாயி னழனிறக் 
( Daily worship of fire ) 

கடவுள் . ( இறை . 1.பக்.6 ) 
( சேதுபு . சேதுபல . 133 ) 

அழிதலை- தலையோடு 
அவை திகம்-- வேதத்திற் ( தேவா . 198,7 ) ; சிரமாலை 
கொவ்வாதது 

( பிங் , ) 


பட்ட 


37 


அழியாமுதல்- 1 , நிலையான 
மூலநிதி 2. கடவுள் 


அற ஆழி - தரும் சக்கரம் 
( மணி ) 


அழியாவியல்பு- அருகன் 
எண்குணத்துள் ஒன்று. ( ச ) 


அறக்கடவுள் - 1. யமன் 
( பாரத நாடுகரந். 3 ) 
2. தருமதேவதை . ( குறள் .204 
உரை .) 


.. 


அழுக்கு- 1. ஆணவ முதலிய 
பாசம் . ( சிவதரு , பாயி , 7 ) 
2. மனமாசு ( தணிகைப் , அகத் . 
231 ) 


அறக்கள வேள்வி - யாகச் 
செயல் , (சிலப். 28 , 131 ) 


அழுப்புகம்- தேவலோகம் 


அறக்கொடி 


உமை 


*** 


அழைப்புப் பத்திரம் - கிறிஸ் 
துவ சபைக்குக் குருவாகும்படி 
யழைக்கும் பத்திரம் ( கி ) 


அறச்சாலை தருமசாலை . 
( தணிகைப்பு . அகத் . 340 ) 


அளகாதிபன் குபேரன் , 
( உத்தரரா . வரையெடு , 26 ) 


அறச்செல்வி - பார்வதி 


அளகாபுரி- குபேர நகரம் . 
( பாரத , மணிமான் , 15 ) 


அறத்தகை முதல்வன்- தரு 
மராசன் ; புத்தன் 


அளகேசன்- குபேரன் ( தாயு . அறத்தின் செல்வி- தரும 
பரிபூ . 10 ) 

தேவதை ( பிங் ) 


தருமன் . 


அளகை அளகாபுரி (உத்தர அறத்தின் சேய் 
ரா.வரை . 1 ) 

( சூடா ) 


குபேரன் 


அளகையாளி 
( திவா ) 


அறத்தின் மூர்த்தி -1.பார்வதி 
2. திருமால் 


அளிந்தம்- கோபுர வாயிற் 
P ண்ணை 


அற்புத மூர்த்தி , அற்புதன் 
கடவுள் . ( நன் , சிறப்புப் ) ; ( தாயு 
கருணா . 1 ) 


அறத்துவச்சளம் 

சமண , 
தர்பத்தைச் சார்ந்தவர்களை 
அதன் கண்ணே நிலைநிறுத்தி 
அவர்களிடத்து மிக்க அன்பு 
செலுத்துகை . ( ச ) 


அற்புதாகமம்- புதிய ஏற்பாட் அறத்தைக் காப்போன்: 
டுள் ஒரு பகுதி ( கி ) 

ஐயனார் . ( பிங் ) 


- 
திருவாய் . 1,7,1 போத 

38 
அறம்- தரும தேவதை . ( குறள் , அறவோர் பள்ளி-- சைன . 
77 ) ; யமன் . ( பாரத . வாரணா. பௌத்த ஆலயம். ( சிலப் .5 , 
112 ) நோன்பு . ( சீவக . 886 ) ; 179 உரை ) 
தருமம் ( பிங் ) ; புண்ணியம் 
( திருவாச . 1 , 52 ) ; சமயம் . அறவோன்- புத்தன் 
( சீவக . 544. ) 

அறிகருவி- ஞானேந்திரியம் ,, 
அறம்பகர்வோன்- புத்தன் , அறிகருவி யணையா ( சிவப்பிர . 

பொது . 21 ) 
அறம்வளர்த்த நாயகி 
பார்வதி 

அறிதுயில்- யோக நித்திரை 

( சிலப் . 26 , 62 ) 
அறமுயல ஞானச்சமயி 
கள்- தர்ம மார்க்கத்தாலே அறிதுயிலமர்ந்த மூர்த்தி 
முயன்று பெற்ற ஞானத்தை திருமால் . ( பிங் . ) 
யுடைய வைதிக சாஸ்த்ர சமய 
நிஷ்ட்டர்கள் . ( தி.பி.அ. ) அறிவர் சிறப்பு - இறைவர் 

பூசனை . நன்றானஞ் சீல நடுங் 
அறமொழி- தருமபதம் 

காத் தவமறிவர் சிறப்பு . ( சீவக , 

1545 ) 
அறவண அடிகள்- காவிரிப் 
பூம்பட்டினத்திலிருந்த புத்த 

அறிவரன் , அறிவன் 
சங்கத்தினரான ஒரு முனிவர் ; 

அருகன் ( திவா ) புத்தன் ( பிங் ) 
மாதவிக்கு அறநெறி காட்டி 
யவர் ; மணிமேகலைக்குப் புத்த 

அறுகாற்பீடம்- சிவன் கோயி 
தருமத்தை உபதேசித்தவர் . 

லிலுள்ள அறுகால்கள் அமைந்த 
( மணி ) 

பீடம் அறுகாற்பீடத்திருந்து 
அறவன் ; - கடவுள் ( திவ் . 

( திருவிளை , பாயி , 30 ) 
கன் ; எமன் ; புத்தன் . ( திவா ) 

அறுகுணன் 

பகவன் . கடவுள் 


* 


- 


- 


அறவாணர் 

சிவன் , கடவுள் 
( பெரியபு . வாயி .8 ) 


அறுசமயம் 

சைவம் , வைண 
வம் , சாத்தம் , சௌரம் , காண 
பத்தியம் , கௌமாரம் 


அறவாழி- தருமசக்கரம் ( திரு 
நூற் .5 ) 


அறவியங்கிழவோன்- 
புத்தன் . ( மணி . 11.23 ) 


அறுதிப்பரியட்டம்- கோயில் 
மரியாதையாகத் தலையில் 
கட்டிக்கொடுத்துவிடும் பட்டு 
( வை ) 


1 


கடவுள் 4 

39 
அறுப்பின் பண்டிகை 

அன்ன தீபம் - கோயில்விளக்கு 
விளைவு காலத்துக்குப்பின் வகை . ( பரத . ஒழிபி . 41 ) 
காணிக்கை செலுத்தும் கிறிஸ் 
தவவிசேட நாள் . ( கி . ) 

அன்னபூரணி- துர்க்கையின் 

அவசரபேதம் 
அறுபத்து மூவர் - பெரிய 
புராணத்திற் கூறப்பட்ட தனி 

அன்னபூரணை நூற்றெட்டு 
யடியார் 

உபநிடதங்களுள் ஒன்று 
அறுபொருள்- பரம்பொருள் . 

அன்னமய கோசம் - Materi 
( சிலப் . 17 , முன்னிலைப்பரவல் , 

al or Physical bobyʻthe she 
2 ) 

-ath of food one of panca 

Kocam . பஞ்ச கோசத்துள் - 
அறுமீன் காதலன் - முருகக் ஒன்று ( தத் ) ( சி.சி. பர . மாயா . 
கடவுள் . ( திவா ) 

8 , உரை ) 
அறுமுகன்- முருகக் கடவுள் . அன்னமுயர்த்தோன் - 
( திவா . ) 

பிரமன் . (திவா. ) 
அறுவகையுயுர்- மக்கள் , அன்ன வூர்தி- பிரமன் . 
தேவர் , பிரமர் , நரகர் , விலங்கு , ( சூடா . ) 
பேய் என்னும் அறுவகை உயிர் 

அன்னாபிஷேகம்- சுவாமிக்கு 
கள் ( பௌ ) 

அன்னத்தாற் செய்யும் திருமஞ் 

சனம் . 
அறைக்கட்டளை மானியம் 
கோயிலுக்கு விடப்பட்ட இறை 

அன்னியதர - அசித்தம் 
யிலிநிலம் 

பிரதிவாதிக்கு வாதி எடுத்துக் 
அறைகாரன் கோயில் 

கூறிய ஏது அவனால் ஏற்றுக் 
கிராணக்காரன் . (Loc ) 

கொள்ளப்பட்ட சாதனமாகாது 

போவது . 
அன்சார் -- முஹாஜிர்களை 
வரவேற்று உதவி செய்தமதீனா 

அன்னு வயம்- சம்பந்தம் ; 
வாசிகள் - ( இ ) 

காரண காரியங்களின் நியத 

சம்பந்தம் ; உடன்பாட்டு உடனி 
அன்வயம்- தாதான்மிய 

கழ்ச்சி ; சாதன சாத்தியங்களின் 
குணம் - ( ச ) 

வியாப்தி . (மணி ,) 
அன்ன ஊர்தி - பிரமன் 

அனகன்- பிரம்மா , சிவன் 
அன்னக்கொடியோன் 

அருகன் , இராமபிரான் , 
பிரமன் 

( 


ஏ - அசித்தம் 


.... 


40 


அனங்கத்தானம் - காமன் 
கோட்டம் 


அனந்ததேவநாயனார் -- 
அசுத்த மாயாதத்துவத்தின் 
உற்பத்திக்குக் காரணமான சிவ 
மூர்த்தி ( சை ) 


அனங்கவேள் , அனங்கன் 
மன்மதன் ( திருக்கோ . 16 ) 


அனந்த நான்மை- அனந்த 
சதுட்டயம் ( ச . ) சீவக . 2846 ) 


அனசனம் , அனசனவிரதம் 
சைனரின் உண்ணாநோன்பு . 
அண்ணல் அனசனத் தவம 
மர்ந்தான் - (யசோதர , 1.20 ) 


அனந்த பத்மநாபன்- திரு 
வனந்தபுரத்துத் திருமால் 


அனத்தியயனம் - வேத 
முதலியன ஓதாது நிறுத்து கை 


அனந்தர்- 1. உருத்திரருள் 
ஒருவர் 2. தீர்த்தங்கரருள் 
ஒருவர் . ( திருக்கலம் . காப்பு : 
உரை . ) 


அனந்த சதுட்டயம் - ( jaina ) 

the four anantas or divine 
attributes obtained by the 
soul in the final state of 
Liberation Viz , 
அனந்த ஞானம் , அனந்த தரி 
சனம் , அனந்தவீரியம் , அனந்த 
சுகம் , ( ச ) (சீவக . 2846.உரை) 


அனந்தலோசனன் 
( திவா . ) 


புத்தன் . 


அனந்தவிபவை- பார்வதி , 


அனந்த விரதம் - பாத்திர பத 
சுக்கிரசதுர்த்தசியில் திருமாலை 
வணங்கி நோற்கும் ஒருநோன்பு . 


அனந்த சதுர்த்தசி- the 14 
th day of the bright fortnigh ) 
of Bhadrapada , when Visnu 
is worshipped ; விஷ்ணுவைப் 
பூசித்தற்குரிய பாத்திரபதமாச 
சுக்கிலபட்ச சதுர்த்தசிதினம் 
( வை ) 


அனந்தன்-- கடவுள் , சிவன் ,, 
அருகன் , ஆதிசேஷன் , 
திருமால் , பிரமன் , பதஞ்சலி . 


அனந்தேசுவரர்- உருத்திர 
ருள் ஒருவர் 


அனந்த சயனம் 

ஆதிசேஷ 
னாகிய திருமால் படுக்கை . 


. 


அனந்தை - 1. சோடசகலையு 
ளொன்றான யோகஸ்தானம் 
( சை ) 2. சிவசக்திகளிலொன்று 
( சூடா . ) 


S : 


அனந்த சயனன் , அனந்த 

சாயி - திருமால் ( திவ் . 
பெரியாழ் . 1,7,2 ) 


அனந்த ஞானி- அருகன் . 
( சூடா . ) 


அனர்த்த தண்ட விரதம் 
பயனற்ற செயல்களைச் செய்யா 
மல் வரையறையோடு நடந்து 
கொள்ளல் . ( அ . செ . பக். 83.) 


41 


அனலன்- அக்கினிதேவன் , அனாதி பந்தம் - இயல்பாக 
( பார்த . காண்டவ . 31 ) 

வே உள்ள பாசக்கட்டு ( சை ). 
அஷ்டவசுக்களுள் ஒருவன் . ( தணிகைப்பு , நந்தியுப . 96 ) 
( பிங் . ) 

அனாதி பெத்த சித்துரு 
அனலாச்சியம் 

நரகவகை . 

ஆன்மா 
( உபதேசகா ,சிவத்துரோ.132 ) 

அனாதி போதம் - இயல்பாக 
அனலாடி- சிவன் . ( தேவா , 

வே பாசங்களின்று நீங்குகை. 
605,6 ) 

( சை ) 
அனன் பிரமன் 

அனாதி முத்தன்- கடவுள் . 
அனனுமதன்- பத்தாவது நிலை 

( தணிகைப்பு . நந்தியுப . 96 ) 
சிராவகன் . ( அ.செ. 171 ) 

அனா தேயம்- பிரகிருதிதத்து 
அனாகதநாதம்- பராசத்தி வவகை . 


- 


அனாதை - சோடசகலையு 
ளொன்றான யோக ஸ்தானம் 


அனாசிருதை- 1. சோடச 
கலையு ளொன்றான யோகஸ் 
தானம் ( சை ) . 
2. அனாசிருதனின் சக்தி 


அனாமயன் - அருகன் . ( சூடா ) 


அனாசிருதன் - சிவபேதம் 

அனான்மவாதம்- ஆன்மா 
அனாதி- 1. தொடக்கமில் 

இல்லையென்று கூறும் வாதம் 
லாதது . அனாதியேக தத்துவ 

( பௌ . ) 
சொரூபத்தை ( தாயு . . பரசிவ .3 ) 
2. கடவுள் : ( பிங் ) 3 . சிவபிரான் அனிச்சைப் பிராரத்தம் 
( பிங் ) 4. பார்வதி 

விருப்பின்றிச் சுகதுக்க மனுப 

விக்கும் பழவினை . ( வேதா.சூ. 
அனாதி சித்தன்- அனாதியே 175 உரை . ) 
சித்தனாயிருப்பவன் . ( சி . போ . 
பா , அவைய . பக் . 11 ) 

அனிலன்- 1. வாயுதேவன் . 

( வேதாரணி . சபை , 14 ) 
அனாதி சைவம் - சைவம் பதி 
னாறனுள் ஒன்று 

2. அஷ்டவசுக்களுள் ஒருவன் . 

( பிங் . ) 
அனாதி சைவம் - சதாசிவ 
மூர்த்தி . ( சைவச . பொது .435 , அனீசுவரவாதி- கடவுளில் 
உரை . ) 

லை என்போன் 


42 


அனுக்கிரகம்- 1. அருள் 

சாதனத்தால் சாத்தியத்தைப் 
2. ( saiva . ) Function of sho பற்றிப் பிறக்கும் ஞானம் . இது 
wing grace , designed to liber பொது , எச்சம் , முதல் என 
-ate the souls from bondage , மூன்று வகைப்படும் . ( மணி . ) 
one of patica - Kiruttiyam . 

. 
பஞ்சகிருத்தியத்தொன்று . 

அனுவாகம்- வேதத்தின் உட் 

பகுப்பு 
அனுகற்பம்- பசுவின் 

சாணத்தைக்கொண்டு முறைப் 
படி உண்டாக்கிய விபூதி ( சை ) அனுஷ்டானம்- ( saiva ) the 

daily religious rites of the 
இனியனு கற்பந்தனையும் . ( சை 

initiated , சந்தியாவந்தனம் . 
வச , பொது . 179 ) 


- 


சமண 


அனேகன் 
அனுசைவர்- சிவதீக்ஷை 

ஆன்மா 
பெற்ற கூத்திரிய வைசியர் . 
( சைவச . பொது . 435 , உரை .) அனேகாந்தவாதம் - 

மதம் 
அனுட்டானம்- அனுஷ் 
டானம் பார்க்க . வயங்கனுட் அனேகாந்தவாதி - ஆருகதன் 
டானம் பண்ணி . ( மச்சபு . வீம . ( ச ) ( சி . போ . பா . அவை . 12. ) 
- 1 ) 

அனேகான்மவாதம்- ஆன் 
அனுபவை- பார்வதி 

மாக்கள் பலவுண்டென்னும் 

கொள்கை . 
அனுபூதி - அனுபவ ஞானம் , 
( வேதா . சூ . 151 ) 

அனேகேசுரவாதி - கடவுளர் 
அனுபூதிக்கலை- ஆன்மா பலர் என்னுங்கொள்கையோன் 
கடவுளை அனுபவித்து அறிவது ( சி.போ . சிற் . 1,3 , ) 


அனுமக்கொடியோன் 
அருச்சுனன் 


அஜ்ர்- ஒருவன் இம்மையில் 
செய்யும் நற்செயல்களுக்குப் 
பிரதியாக மறுமையில் இறை 
னிடமிருந்து பெறும் நற்கூலி ( இ ) 


அனுமன்- அனுமான் , ( உத் 
தரரா . அனுமப் , 34. ) 


அஜ்ஜாமிஉ ( கூட்டுபவன் ) 
அல்லாவின் பெயர் . ( இ ) 


அனுமான்- ஆஞ்சநேயன் 


- 


அனுமானம் சாத்தியத்தை அஜ்ஜார்ரு- ( தீமைசெய்பவன் ) 
யொழியச் சம்பவியாததாகிய அல்லாவின் பெயர் . ( இ ) 


43 


- 


யென்ற 


அஜ்ஜாஹிரு (வெளிப்படை அஷ்ட சுத்தி - பரிணாமசுத்தி , 
யான வன் ) அல்லாவின் பெயர் , விநயசுத்தி , ஈரியாபதசுத்தி , பிர 

திஷ்டாபன சுத்தி , சய்யாசன 

சுத்தி , வாக்சுத்தி , பிக்ஷசுத்தி , 
அஜபா நடனம்- திருவாரூர்க் 

காயசுத்தி , 

எட்டு 
கோயிலுள் நடைபெறும் தியா வகைச் சுத்திகள் . ( ச . ) 
கேசனது நடனம் 

அஷ்ட பந்தனம் சுக்கான் 
அஜபை- மந்திர வகை 

கல் , கொம்பரக்கு , சாதிலிங்கம் , 

செம்பஞ்சு , தேன் மெழுகு , 
அஜாசத்துரு- தருமபுத்திரன் 

எருமை வெண்ணெய் , குங்சிலி 

யம் , நாற்காவி . சிலா விக்கிரங் 
அஜிதன்- 1. பிரமன் . 2. திரு 

கள் அசைவின்றி இருக்கும்படி 
மால் , 3. சிவன் 

அடியிடத்துச் சாத்தப்படும் 
அஜீவாஸ்திகாயம்- ( Jaina ) 

கூட்டுச்சரக்கு 
Ajiva or things inanimate as 

அஷ்டமூர்த்தம் - சிவன் எண் 
opp . to Jiva , which is divided 

வடிவம் . பூமி , நீர் , தேய , வாயு , 
into two classes , arūpi , with 

ஆகாயம் , சூரியன் , சந்திரன் , 
out form , which is subdi 

ஆன்மா . ( பிங் ) . 
vided into tarmāstikāyam , 
atarmastikayam , akacastika- அஷ்டமூர்த்தி - சிவபிரான் 
yam ! and kalam , and ripi , 

அஷ்டலக்ஷ்மி- தனலக்ஷ்மி , 
with form , which is known 

தானியலக்ஷ்மி , தைரியலக்ஷ்மி : 
as purkalastikayam (( some 

வீரலக்ஷ்மி , வித்தியாலக்ஷ்மி , 
identify this last with ajivas 
tikayam ) one of Pancastika 

கீர்த்திலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி , 

ராஜ்யலக்ஷ்மி 
yam . 
பஞ்சாஸ்திகாயத்தொன்று . ( ச ) 

அஷ்டவசுக்கள்- அனலன் , 
அஜைகவான்- உருத்திரருள் 

அனிலன் , ஆபன் , சோமன் , 
ஒருவன் 

தரன் , துருவன் , பிரத்தியூடன் , 

பிரபாசன் . ( பிங் . ) 
அஷ்டகணபதிகள் 
கணபதி , மகா கணபதி , நடன 

அஷ்ட வித்தியேசுரர்- சுத் 
கணபதி , சத்திகணபதி , வாலை 

ததத்துவங்களு ளொன்றான 
கணபதி , உச்சிட்ட கணபதி , 

ஈச்சுர தத்துவத்திலுள்ள அநந் 
உக்ரகணபதி , மூலகணபதி 

தர் , சூக்குமர் , சிவோத்தமர் , 

ஏகநேத்திரர் , ஏகருத்திரர் , திரி 
அஷ்டகோத்திரம்- வைஷ்ண மூர்த்தர் , சீகண்டர் , சிகண்டி 
வப் பிராமணருள் ஒருவகுப்பார் . என்ற எண்வகை ஈச்சுரர் . 


ஆதி 


44 


யம் ( ச ) 


அஷ்டாங்கசீலம்- இல்லறத் அஷ்ஷுகூரு ( நன்றியறிதலை 
தாரில் ஏனையோர்க்குரிய பஞ்ச ஏற்பவன் ) அல்லாவின் பெயர் . 
சீலோத்தோடு நிஷ்டாபரர்களுக் 
கேயுரினவாகிய இரவில் தூய் 
மையில் உணவைப் புசியாமை அஸ்திகாயம்-- பஞ்சாஸ்திகா 
சந்தன முதலிய மணமுள்ள 
பொருள்களை உபயோகியாமை பருமனுடையது , புத்கலம் , 
தரையிற் பாய்மேலே படுக்கை ஆகாயம் , தர்மம் , அதர்மம் இந் 
ஆகிய மூன்றுஞ் சேர்ந்து எண் நான்கையும் பருமனுடையவை 
வகைப்பட்ட பௌத்த ரொழுக் 

யாகக் கொண்டு அஸ்திகாயம் 
கம் ( பௌ .) 

என்பர் . சீவனும் சமணர் கொள் 

கைப்படி அஸ்திகாயமே . ( சம 
அஷ்டாங்க நமஸ்காரம் 

ணம் . பக் . 37 ) 
எட்டுறுப்புக்கள் நிலந்தோய 
வணங்குகை 

அஸ்திநாஸ்திவாதம் - உண்டு 

இல்லை என்னும் சைனக்கொள் 
அஷ்டாங்க மார்க்கம்- எண் கை ( ச ) ( சி.சி. பர . நிகண் . 6 
வகைப்பட்ட துக்க நிவாரண உரை ) 
மார்க்கம் ( பௌ , ) 

அஸ்திரதேவர் -- உற்சவ காலங் 
அஷ்டாதசர ஹஸ்யம் A களில் சுவாமி புறப்படுவதற்கு 
collection of eighteen treati முன் வீதியைச் சுற்றிக்கொண்டு 
ses on , the Vaisnava Siddha . வரும் ஆயுத வடிவமானமூர்த்தி 
nta by Pillailökācāriyar. 
ஒரு வைஷ்ணவ சித்தாந்த நூற் அஸ்திரமந்திரம் - ஷடங்கமந்தி 
றொகுதி , 

ரங்களு ளொன்று ( சை ) 


அஷ்டாக்ஷரம் - ஓம் நமோ நா அஸ்மாவுல் ஹீஸ்னா - 

அல் 
ராயணா ய , எனும் விஷ்ணு லாஹ்வுடைய திருப்பெயர் 
மந்திரம் 

களைக் குறிக்கும் . ( இ ) 


அஷ்டோத்தரசதம்- தெய் அஸ்ஸபூரு- ( பொறுமை மிக்க 
வத்தின் நூற்றெட்டு நாமம் வன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 


அஷ்டோத்தரசதோபநிடதம் 
நூற்றெட்டு உபநிடதங்கள் 


அஸ்ஸமது- ( அமைதியுடைய 
வன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) 


அஷ்ஷஹீது - ( சான்றாளன் ) அஸ்ஸமிவு - ( செவியுறுபவன் ) 
அல்லாவின் பெயர் . ( இ ) 

அல்லாவின் பெயர் , ( இ ) 


45 


அஸ்ஸலாமு ( நலஞ்செய்ப அஹ்லுல் குர் ஆன் 
வன் ) அல்லாவின் பெயர் . ( இ ) திருக்குர் ஆனில் ஓதப்பட்ட 

நெறிகளைத் தவறாது கடைப் 
அஸ்ஸலாமு அலைக்கும்- பிடிப்பவர் 
முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் 

அஹ்லுல்- ஹதீஸ் 
கூறிக் கொள்ளும்முகமன்.இதன் 

அண்ணல் நபியின் மொழிகளை 
பொருள் இறைவனின் கருணை 

யும் செயல்களையும் பின்பற்று 
யும் சாந்தியும் உங்கள் மீது 

பவர்கள் 
பொழிவதாக என்பது ( இ ) 

அக்ஷபா தமதம்- The Nyaya 
அஸர் மாலை நேரத் தொழு 

system of philosophy, foun 
கை ( இ ) 

dedby Aksa - pāda , also called 

Gautama , நியாயமதம் ( பௌ . ) 
அஹ்மத் - அண்ணல் நபியின் 
இயற்பெயர்களில் ஒன்று அக்ஷித்திரயம்- மீனாட்சி , 

காமாட்சி , விசாலாட்சி 


ஆ 


ஆ- ஆன்மா , சிவஞானம் 
ஆதிருக்கச்சிவம் . ( கம்பரநீ . 39 ) 


ஆக்கினேயம்- 1. அக்கினிக் 
குரியது 2. ஆக்கினேய 
புராணம் 3. சிவகாமத்துள் 
ஒன்று 4. ஆக்கினேயஸ்நானம் 
( திருவிளை . தீர்த்த . 20 ) 


ஆக்கம் , ஆக்கமகள் 
இலக்குமி ( பிங் . ) 


ஆக்கவ்யம்- பஞ்ச கவ்யம் 

ஆக்கினேயஸ்நானம் , - சரீர 

சுத்தி . மந்திரங்களால் விபூ 
ஆக்கிநிகநானம் 

எழு வகை 

தியை உடலெல்லாம் பூசுவது 
ஸ்நானத்துள் ஒன்று . அது 

சித் சிகா . விபூதி , 12 , (உரை ) 
விபூதியை விதிப்படி தரித்தல் . 
ஆக்கிநேயம் , ஆக்கினேயம் 

ஆக்வானம்- தேவதைகளைப் 
திருநீறு 

பிரார்த்தித்து அழைக்கை . 
ஆக்கிநேயன் 

ஆகண்டலன்- இந்திரன் 
முருகக் 
கடவுள் 

( பிங் . ) 


ஆக்கிரயணம்- ஒரு யாகம் , 
( திவா . ) 


ஆகதர்- சமணர் ( தேவா . 
858,2 ) 


46 


ஆகந்துகமலம்- ஆன்மா ஆகரன்- சுந்தரமூர்த்தி 
விடத்து இயல்பாகவன்றி 

நாயனார் 
இடையே தோன்றும் மாயை 
கன்மங்களாகிய இரண்டு ஆகவனீயம்- வேதாக்கினி 
மலங்கள் ( தத் ) 

வகை . ( திருமுரு . 181 . 

உரை. ) 
ஆகமங்களோதினோன் 
சிவபிரான் 

ஆகாச காமினி- ஆகாயத் 

திற் செல்லுதற்குதவும் ஒரு 
ஆகம சாஸ்திரம் - சைவ , மந்திரம் . ( சீவக , 1713 , உரை ) 
வைணவ , சாக்த , சைன 
தந்திரங்கள் . 

ஆகாச சபை- காஞ்சீபுரத்து 

நடராஜ சபை ( அபிசிந் .) 
ஆகமபேர்வழி - பதார்த்தங் 
களின் விவரங்களைக் கூறும் 

ஆகாசத்திரவியம்- ஷட் 
ஒரு சைன நூல் 

திரவியங்களுள் ஒன்று . ( ச ) 
ஆகமம் -1. வேதசாஸ்திரங்கள் . 
( பிங் . ) ; 2. முதல்வன் வாக்கு . 

ஆகாசபூதவாதி மதம் - 
( பிங் . ) சிவ விஷ்ணுக்களால் 

ஆகாச மென்னும் பூதமே 

பிரமம் என்பவனுடைய மதம் 
இருடிகள் பொருட்டு அருளிச் 
செய்யப்பட்ட நூல்கள் . வேதங் 

ஆகாசலிங்கம்- பஞ்சலிங்கத் 
களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் 

துள் சிதம்பரத்திலுள்ளது . 
அமைந்த பெயராக இருப்பினும் , 
சிறப்பாகக் கடவுளுடைய வழி 

ஆகாசாஸ்திகாயம் 
பாட்டை இரகசியம் , மந்திரம் , 

பஞ்சாஸ்திகாயத் தொன்று 
மூர்த்தி , ஆலயம் ஆகிய முறை 
களில் விரித்துக்கூறும் தொகுதி 
யின் பெயராக வழங்கி வருகின் 

ஆகாமியம்- இப்பிறப்பிலே 
றது , சிவ வழிபாட்டைக் கூறு 

செய்யும் புண்ணிய பாவங்கள் . 
வது சிவாகமம் . விஷ்ணு வழி 

மேல்வரு மாகாமியமு நாடாமல் . 
பாட்டைக் கூறுவது வைஷ்ண 

( திருக்காளத் . பு . 12 , 28 ) 
வாகமம் , சக்தி வழிபாட்டைக் 
கூறுவது சாக்தாகமம் . 

ஆகாயகங்கை- மந்தாகினி, 
ஆகமன்- சிவன் 

( மணி. பதி . 17 ) 


ஆகமாந்தம்- ஆகமங்களின் 

ஆகாய வாசிகள்- பதினெண் 
முடிவாகக் கொள்ளப்படுஞ் கணத்துளொரு சாரார் . 
சைவ சித்தாந்தம் ( சை ) . 

( திருமுரு. 158 , உரை . ) 


47 


ஆகாரசமிதை - ஓமதண்டி ஆசந்தி- பெரிய வெள்ளிக் 
லத்தின் தென் கிழக்கிலும் , வட கிழமையன்று சிலுவையில் 
கிழக்கிலும் வைக்கப்படும் சமி அமைந்த இயேசு நாதர் சொரூ 
தைகள் , ( சீவக . 2464 , உரை . ) பத்தை ஊர்வலஞ் செய்விக்கை 

( கி ) 
ஆகிரத்- மறுஉலகம் ( இ ) 

ஆசநமூர்த்தி- சிவன் 
ஆகுண்டநம் - பரமசிவனை 
இலிங்காதியில் ஆவாக நனஞ் ஆசமனம்- வலக்குடங் 
செய்யுமிடத்து நிகழ்த்தும் 

கையால் மந்திரபூர்வமாக நீரை 
பத்துச் சமஸ்காரங்களில் ஒன்று மும்முறை யுட்கொள்ளுகை , 

( கூர்மபு . நித்திய , 11 ) 
ஆகுதி - அக்கினியில் மந்திர 
பூர்வமாகச் செய்யும் ஓமம் , ஆசமித்தல்- வலக்குடங் 
தெய்வத்திற்டு இடும் பலி . 

கையால் மந்திரபூர்வமாக நீரை 
அந்தண ராகுதி வேட்கிலே 

மும்முறையுட் கொள்ளுதல் , 
( திருமந் . 214 ) 

--அணிநீர்க்கரந்தொட்டா 

சமித்தான் . ( சேதுபு . சேதுவந், 
ஆகுபதி , ஆகுயர்த்தோன் , 

26. ) 
ஆகுரதன் , ஆகுவாகனன் 
விநாயகன் . ( திவா .) 

ஆசரணம் - அனுஷ்டானம் 


ஆகுவாகனஹஸ்தம் 
அழைத்தல் குறிக்கும் கை . 


ஆசரிப்புக்கூடாரம்- யூதர் 
வழிபட்ட சஞ்சார ஆலயம் ( கி ) 


ஆசவகம்- சிவன் வில் 


ஆங்கிரசம்- தருமநூல் பதி 
னெட்டிலொன்று 


ஆச்சியஸ்தாலி- ஓமத்துக் 
குரிய நெய்ப்பாத்திரம் , ( சீவக . 
2463 , உரை . ) 


ஆசவபண்டேசர் - காசித் 
தலத்தி லெழுந்தருளியிருக்கும் 
சிவமூர்த்தம் 


ஆச்சிரவம்- 1. கன்மத் 
தொடர்ச்சி ( ச ) 2. ஆன்மா 
பொறிவழிச்சேறல் ( ச ) 


ஆசாடி- குய்யாட்டக 
புவனத்து ளொன்று . 
( a spiritual world . ) 


ஆசாபூரகர்- விநாயகர் 
( ஆசையை நிறைவு , செய்பவர் ) 


ஆசகாரம் - திரிபுரசங்காரத் 
திலே சிவன் ஏறிய இடபம் 


ஆசாம்பரன் - சிவன் ( திருப்பு 
436 ) 


ஆசந்தன்- திருமால் 


48 


- 


ஆசார்யஹ்ருதயம்- ஒரு 
வைணவ சமய நூல் , 


ஆசீவகப்பள்ளி ஆசீவகத் 
தவத்தோர் உறைவிடம் , ( நன் . 
158 , மயிலை ) 


ஆசார்யாபிஷேகம்- குரு 
வா தற்குச் செய்யப்படுஞ் 
சமஸ்காரம் . 


. 


ஆசாரலிங்கம் - சிவலிங்க 
பேதங்களுளொன்று 


ஆசீவகமதம்- மற்கலி தே 
வனைத் தெய்வமாகக்கொண் 
டது ; இம்மதத்தின் பிரமாண 
நூல் நவகதிர் ; இதில் கூறப் 
பட்ட பொருள் உயிரும் , நால் 
வகை அணுவும் , ஆகிய ஐந்து . 


ஆசாரவாசல் கோயிலின் 
பிரவேசமண்டபம் , 


ஆசாரி- மாத்துவ ஸ்ரீவைஷ் 
ணவப்பிராமணர் பட்டப் பெயர் 


ஆசீவகன்- 1. சமண தவத் 
தோன் . ( பிங் ) 
2. சமணரில் ஒரு பிரிவினன் . 
(மணி .27,108 ) 


- 


ஆசாரிய சம்பாவனை 

ஆசு - ஆணவமலம் , ( சிவப்பிர 
சுபகாலங்களில் ஆசாரியருக்கு 

உண்மை , 42 ) 
கொடுக்குங் காணிக்கை . 

ஆசுபொதுமக்கள் 
ஆசாரியபுருஷம் - கோயிற் சைனருள் ஒரு சாரார் 
குருக்களுக்கு விடப்படும் 
மானியம் 

ஆசுராப் பண்டிகை - மொ 

கரம் பண்டிகை ( இ ) 
ஆசாரியன் -1. குரு 2. சமயத் 
தலைவன் 

ஆசுவிகன்- ஆசீவகன் , ( S , I , I 

i , 108 ) 
ஆசான்- 1. முருகக் கடவுள் 
( பிங் ) 2. அருகன் . ( சூடா ) ஆசைக்காரணர் திக்குப் 
3. புரோகிதன் . அறக்களத் தந் பாலகர் 
தண ராசான் . ( சிலப் , 28,222 ) 

ஆஞ்சநன் அஞ்சநேயன் 
ஆசிரய அசித்தம்- வாதி 

அனுமான் ( நல் . பாரத , இரா 
தன்னோடு , மாறுபட்ட பிரதிவா 

மன்படையெழு , 111 ) 
திக்கு அவனால் ஏற்றுக்கொள் 
ளப்பட்ட தன்மி அல்லாத ஒன் ஆட்டுக்கோன்- சிவன் 
றைத் தன்மியாகச்சொல்லி , 

ஆட்பாலவன் - அடியான் 
அதற்குரிய , ஏதுவையும் காட்டு 
தல் , ( மணி ) 

ஆடககருப்பன்- பிரமன் 


49 


ஆடகேசன்- பாதாளலோகத் ஆண்டார்- தேவர் ( அக.நி )) 
துள்ள உருத்திரகணத் தலை 
வன் ( கந்தபு , கணங் .8 ) 

ஆண்டாள் 1 . வாகனத்தில் 

பெருமாளை எழுந்தருளச் செய் 
ஆடகேசுரம்- ஆடகேசனு 

கையில் வஸ்திரங்களை 
டைய புவனம் ( அருணா , பு , திரு ஒன்றோடொன்று சேர்ப்பதற்கு 
மலை , 46 ) 

உபயோகிக்கும் 

குண்டூசி 

( ஸ்ரீ.த. ) 
ஆடவல்லான் தஞ்சாவூர் 

2. குடிக் கொடுத்த நாச்சியார் , 
நடராஜப் பெருமான் , ( S , I , 1 , ii , 

பன்னிரு ஆழ்வாரில் ஒருவர் . 
125 ) 

ஆண்டான் - ஆண்டவன் . 
ஆடவலபெருமான்- திருவா ( கம்பரா , கடறாவு , 62 ) 
ரூரிற் கோயில் கொண்டசிவ 
பெருமான் 

ஆண்டி பண்டாரம் - 
ஆடிப்பூரம்- ஆடி மாதத்தில் ஆணவமலம்- மும்மலங்களுள் 

பூர நட்சத்திரத்தில் நிகழும் அம் ஒன்று ( சி.சி. 2,80 , மறைஞா) 
பாள் உற்சவம் 

ஆணை- 

சிவபிரானது சிற் 
ஆடூர்ந்தோன்- 1 ,1 , முருகன் 

சத்தி ( சை ) 
2 , அங்கியங்கடவுள் 

ஆத்தன் - 

கடவுள் , சிவன் , 
ஆண்சத்தி - சிவனுக்குரிய நால் அருகன் ( சூடா ) 
வகைச்சத்திகளுள் ஒருவராகிய 
திருமால் . ( சிவனுடைய அருட் 

ஆத்தாள்- பார்வதி . அப்பன் 
சத்தி எனப்படும் இன்பசக்தி 

இரந்துண்ணி ஆத்தாள் மலை 
உமை என்றும் , அழித்தற்சத்தி 

நீலி . ( தனிப்பா . 1,35,66 ) 
என்றும் , சீற்றச்சத்தி 

ஆத்தானம் கோபுரவாயில் 
காளி , என்றும் , ஆண்சத்தி அரி 

( பிங் ) 
என்றும் கூறப்பெறும் ( ம.த.அ.) 

ஆத்தான மண்டபம் 
ஆண்டலைக்கொடி - முருகக் 

கோபுர வாசலில் 

உள்ள 
கடவுளின் சேவற்கொடி ( சூடா 

மண்டபம் 
1,23 ) 

ஆத்திக்கியம் - கடவுள் உண் 
ஆண்டவரசு- திருநாவுக்கரசு டென்னும் விசுவாசம் 
நாயனார் ( பெரியபு . திருநாவு . 
201 ) 

ஆத்திகன்- ஆஸ்திகன் ஆத் 

திகர் அர்ச்சிக்க பலமாம் . 
ஆண்டவன் - கடவுள் 

( சைவச . பொது 468 ) 


ஐயை 


- 


50 


ஆத்திசூடி- சிவபிரான் 

ஆத்மப்பிரபோதம் 
நூற்றெட்டுபநிடதங்களுள் 

ஒன்று 
ஆத்தியன்- சிவன் 

ஆத்மம் - நூற்றெட்டுபநிடதங் 
ஆத்தியான்மிக சிதாகமம் - களுள் ஒன்று 
சிவசத்தியால் விளக்கப்பட்ட 
சிற்சத்தியாகிய 

பரமான்ம 

ஆத்மலக்கணம்- ( வே தாந் 
ஞான ஆகமம் ( ம.த.அ ) 

தம் ) ஆத்மாவின் 

இயல்பு 
அவை சத்து , சித்து , ஆனந்தம் 

என்பன . 
ஆத்தியான்மிகம் 

1 தாபத் 
திரயங்களுள் ஒன்று . அது 

ஆத்மலாபம்- மோட்சம் 
தன்னாலும் பிற 

ஆன்மாக்க 
ளாலும் வருவது . 

ஆத்மானுபவம் 
2. பரமாத்தும சம்பந்த முடை 

ஆத்மப்ராப்தி பார்க்க . ( அஷ் 
யது ( ம.த.அ ) 

டாதச . அர்த்தபஞ்) 

ஆதன்- அருகன் ( சூடா ) 
ஆத்தியை- துர்க்கை 

ஆன்மா ( திவா ) 


ஆதனமூர்த்தி - இலிங்கம் 


ஆத்துமதத்துவம்- அசுத்த 
தத்துவம் ( சை ) 


ஆதாம் - முதல் மனிதன் ( கி ) 


அரன் 


ஆதாரசத்தி- சிவசக்தி 
ஆத்தும - சிவன் , திருமால் , 
பிரமன் , மன்மதன் 

ஆதாரசிலை- 

சிலாவிக்கிர 

கத்தைத் தாங்கும் அடிக்கல் 
ஆத்மத்திரயம்- ( வேதாந்தம் ) 
மூவகை ஆன்மாக்கள் அவை 

ஆதி- அயன் , அரி , 
சீவாத்துமா , அந்தராத்துமா , 

அருகன் , புத்தன் , கடவுள் . 
பரமாத்துமா என்பன ( ம.த.அ ) (பிங் ) 

ஆதிகவி - வான்மீகி முநிவர் 
ஆத்ம நிவேதனம் தன்னை 
யும் , தன்னுடைமையையும் பர ஆதிகாவியம் 

வால்மீகி 
மாத்துமாவிடம் ஸமர்ப்பிக்கை , 

ராமாயணம் 





ஆத்மப்ராப்தி தன்னையே 
தான் அனுபவித்துக் கொண் 
டிருக்கும் கைவல்யநிலை , 


ஆதிசக்தி - 1. பஞ்சசத்திகளு 
ளொன்று ( சை ) 
2. ஆதியாகிய சக்தி ( primal 
energy of Siva ) சிவமெனும் 


51 


1 . 


பொருளும் ஆதிசத்தியொடு ஆதிநாதன் கடவுள் ஆதி 
சேரின் . ( செளந்த 1 ) 

நாதன் அறிவன் ( திருவாலவா , 
ஆதிசால் முனிவன்- புத்தன் 

13 , 7 ) 
( மணி ) 

ஆதிநாயகி- திருமகள் 
ஆதிசைவம் - சைவம் பதினாற 

ஆதிநாராயணன்- திருமால் 
னுள் ஒன்று 
ஆதிசைவர்-- சிவாலயங்களிற் 

ஆதி நித்தியர்- சிருட்டிக்கப் 

பட்டும் ஒரு நாளும் அழியாத 
பூசைக்கு அதிகாரிகளாகிய 

வர் . ( கி ) 
சிவப்பிராமணர் . ( சைவ ச . 
பொது . 435 , உரை ) 

ஆதிநூல்- வேதம் . ஆதிநாலு 
பட்டர் , குருக்கள் , சிவாசாரி 

மனைத்துலகுங் கெடும் , ( அரிச் , 
யார் , சிவப்பிராமணர் எனவும் 

பு . விவாக . 207 ) 
படுவர் . 

ஆதிப்புலவன்- அகத்திய 
ஆதித்தர்- தேவர். ( பிங் ) 

முனிவர் (பிங் ) 
ஆதித்தன் - சூரியன் 

ஆதிபகவன் , ஆதிபரன் , 
ஆதித்தாய்- ஏவாள் ( கி ) ஆதிபன்- கடவுள் ( குறள் 1 ) ; 

இறைவன் ( சூடா . ) 
ஆதித்தியை- கலைமகள் 

ஆதிபுங்கவன் - அருகன் ( ச ) 
ஆதிதாசர்- . சண்டேசுவரன் 
( S. I. I. i , 116 ) 

ஆதிமூர்த்தி- 1. முதற்கடவுள் 

( திவ் . திருவாய் , 3 , 3 , 5 , ) 
ஆதிதூதர் - Arch angels , an 

2. திருமால் 
order of angels in heaven 
R.C .. 

ஆதியங்கடவுள்- 1. அருகன் 
ஆதிதேவன் - கடவுள் . ( கந்தபு 

( திவா . ) 
அயனைச்சிறைபுரி . 5 ) 

2. முதற்கடவுள் 

P 
ஆதிதைவிகம்- தெய்வத்தால் ஆதியந்தணன்- பிரமதேவன் 
வருந்துன்பம் ; ( சி.போ. 2,2,3 , ( பரிபா . 5 , 22 ) 
சிற் ) 

ஆதியாகமம் 

1. பகுசுரு 
ஆதிநாதர் 

இராம பிரான் , தியாகமம் ( A Jaina Scripture ) 
கடவுள் , சைன - தீர்த்தங்கரரில் 2. விவிலிய நூலில் ஒரு பகுதி 
ஒருவர் 

( The Book of Genesis ) (கி) 


ப 


52 


ஆதிரை முதல்வன்-- சிவன் . 
( பரிபா . 8 , 6 ) 


ஆமென்- Heb . amén . verily , 

so be it , used by Christians 
usu . at the close of prayer 
and hymn . 
ததாஸ்து . ( கி ) - 


ஆதிவராகன்- வராகாவதார 
மெடுத்த திருமால் . ( திவா ) 


ஆதிவிராகன் 
சிவன் 


அருகன் , 


ஆயக்கால்- வாகனந் தாங்கி 


ஆதீன கர்த்தா- சைவ மடாதி ஆயர்பாவை , 
பதி 

ஆயர்பின்னை - நப்பின்னை 


ஆதீனம் - சைவ மடம் . (திருவா 

ஆயனார் கோயில்- திரிவிக்ர 
வடுதுறை ஆதீனம் ) 

மப் பெருமாள் கோயில் 
ஆதீனஸ்தர் சைவ மடத் 
தலைவர் 

ஆயனி -- துர்க்கை 


ஆபச்சகாயன்-- விநாய்கன் , ஆயாத்- பிரபஞ்சத்தில்காணப் 
( தணிகைப்பு . கடவுள் வா .3 ) படும் இறைவனின் அத்தாட்சி 

கள் ( இ ) 
ஆபதோத்தாரண மூர்த்தி 
தேவர் முதலியாருக்குத் துன் ஆயிரக்கான் மண்டபம் 
பம் வந்த காலத்து அதைப் ஆயிரந்தூண்களுள்ள கோயில் 
போக்க எடுத்த சிவன் திருவுரு . 

மண்டபம், 


ஆபஸ்தம்பம்- 1. ஆபஸ்தம்ப ஆயிரங் கண்ணன் 
சூத்திரம் 2 : ஒரு ஸ்மிருதி இந்திரன் . ( திவா . ) 


ஆபஸ்தம்பன் தைத்திரீய 

ஆயிரம் பெயரோன் 
சாகையைச் சேர்ந்த சூத்திர திருமால் . ( பிங் ) 
காரர்களில் ஒருவர் 

ஆயிரமுகத்தோன்- வீரபத் 
ஆம்பிகேயன்- முருகக் கடவுள் 

திரன் . ( பிங் ) 
ஆமளம் சிவ ஸ்தோத்திர 

ஆயிரவாரத்தாழியன் 
வகை . ஆமளஞ்சொலி யன்பு 
செய்யினல்லால் ( தேவா , 233 , 

Buddha , in the sole of whose 

foot there was a disc with 
4. ) 

1000 lines , a sign of extra 
ஆமினா- அண்ணல் நபியின் 

ordinary greatness in a man . 
அன்னை ( இ ) 

புத்தன் . (மணி . 5.104 ) 


-- 


53 


ஆயு- எண் குற்றங்களுள் ஆயுட் ஆராத்திரியர் - கோயிற் 
காலத்தை வரையறுப்பது ( ச . ) பூசனை புரிவோர் ; வீரசைவப் 

பிராமணர் 


ஆயுவின்மை- அருகன் எண் 
குணத்துளொன்று . ( சூடா , ) 


ஆராதகர்- அருச்சகர் , ( கோயி 
லொ . 27 ) 


ஆர்த்தி- சிவசக்தியுள் ஒன்று 

ஆராதனம்- பூசை , ( அஷ்டப் . 

திருவரங்கத் . 30 ) 
ஆர்த்திராதரிசனம் - 
மார்கழித் திருவாதிரை நாள் 

ஆராதனை 

1. பூசனை 

வழிபாடு ( செந் . 21 , பெருந் 
ஆரகன்- உருத்திரன் , ஆரக 

தொ . 20 ) 2 , கிறிஸ்தவர் 
னதிகனென்னாது . (சிவதரு . 

கோயில் வழிபாடு . ( கி ) 
சிவஞானயோ. 31 ) 

ஆராமம்- பௌத்த துறவிகள் 
ஆரண்யகம்- வேதத்தின் ஒரு 

உறைவிடம் . பிக்குகள் தங்கிய 
பகுதி 

சோலைகளை ஆராமம் என்றனர் . 

( பௌத்தம் . பக் 57 ) 
ஆரணத்தான்- பிரமன் . ( தஞ் 
265 ) 

ஆராவமுதன் , ஆராவமுது 

திருக்குடந்தையிலெழுந்தருளிய 
ஆரணம்- வேதம் . ( கம்பரா . 

விஷ்ணுமூர்த்தியின் திருநாமம் . 
தாடகை .2 ) 

( திருவாச . 1 , 67 ) 


சைவா . 


ஆரணவுருவார்- சிவபிரான் 


ஆரி- துர்க்கை , பார்வதி 


ஆரணன் - பிரமன் . ( பிங் . ) 


ஆரிட லிங்கம்- இருடிகளால் 
நிறுவப்பட்ட. -- சிவலிங்கம் 
( சைவச . பொது . 431. ) 


ஆரணி- 1. மாகாளி( பிங் . ) 
2. பார்வதி . ( தாயு ,மலைவளர் .5 ) 
3. சிவசத்தி பேதம் 


ஆரியசத்தை - பௌத்தருக் 
குரியமேலான உண்மைகள் 
( பௌ . ) 


ஆரத்தி - தீபாராதனை 


ஆராத்தியர் - வீர சைவப் 
பிராமணர் 


ஆரியன் -1 , ஐயனார் , ( சூடா ) 
2 , புத்தன் . (மணி ) 


54 


ஆரியாங்கனை- இல்லறத் 

ஆலமுண்டான் சிவன் 
தினின்று துறவுபூண்ட சைன 
தவப்பெண் ( ச ) ( திருவிளை . ஆலயம் - கோயில் , தேவாலயம் , 
சமணரை . 17 ) 

ஆலயந் தொழுவது சாலவு 

நன்று . ( கொன்றை . ) 
ஆரியை- காளி, துர்க்கை , 
பார்வதி (பிங் ) 

ஆலவன்- திருமால் ( Visnu , as 

lying on a banyan leaf at the 
ஆருகதம்- சைன சமயம் (திவா ) dissolution of the universe 

of flood ) . ( கந்தபு . சூரனமைச் 
ஆருகதன்- சமணன் . ( குறள் , 

43 ) 
286 , உரை ) 

ஆலவன்- சந்திரன் . ( பிங் ) 
ஆருணி- நூறெட்டுபநிடதங் 
களுள் ஒன்று 

ஆலாத்தி - ஆரத்தி , ஆலாத்தி 
சுழற்ற லென்கோ ( சௌந்தரி . 

103 ) 
ஆருத்ராதரிசநம்- சிவமூர்த்தி 
சிருட்டியாதியாகிய தொழில் 

ஆலாலசுந்தரன்- கயிலையில் 
களைச் செய்யச் சகளீகரித்த 

சிவபிரான் சந்நதியில் உள்ள 
நாள் . இந்த நாளிற் சிவாலயங் 

வரும் சுந்தரமூர்த்தி நாயனா 
கடோறும் பஞ்சகிருத்திய உற் 

ராகப் பின்பு அவதரித்தவரு 
சவம் நடத்துவர் . 

மான கணத்தலைவர் . 
ஆலகண்டன்- சிவன் . ( அக . ஆலி நாடன்- திருமங்கையாழ் 
நி . ) 

வார் . ( திவ் , பெரியதி , 3,4,10 ) 


ஆலிலைப்பள்ளியான்- திரு 


ஆலகாலம் - பாற்கடலில் 
தோன்றிய விஷம் . ( இரகு , இல 
வண , 

6 ) 


மால் 


ஆவரணச்சுவர் - கோயில் 
திருமதில் 


ஆலகாலி- காளி, ( அரிச் , பு , 
பாயிர . 9 ) 


ஆவரணசக்தி - மாயை 


ஆலதரன்- சிவன் , ( உரி , நி ) 


ஆவரணம்- 

1. மறைப்பு , ஆவ 
ரணந் தானேபாழ் . ( கைவல்ய . 
தத்துவவி . 53 ) 


ஆலமர் கடவுள் , ஆலமர் 
செல்வன் 

சிவன் ( மணி , 3 , 
144 ) 


- 


ஆவரணம் . 2. ஈசுவரனின் 
சக்தி என்ற பொருளில் மாயை 


55 


என்ற சொல் வழங்குகின்றது . ஆவுடையார்- ஆவுடையாள் : 

பார்க்க 
இந்த மாயைக்கு இரண்டு இயல் 
புகள்உண்டு. அவற்றுள் உள்ள 
தை மறைக்கும் இயல்பு ஆவர 

ஆவுடையாள் 

சத்தியைக் 
ணம் எனப்படும் . மாயை 

குறிக்கும் இலிங்கபீடம் . ஆவுடை 

யாளுஞ் சிவலிங்கமும் ஒன்றை 
ஆவரண சக்தியினால் மெய்ப் 
பொருளாகிய பிரம்மத்தை 

விட்டொன்று நீங்காமல் . ( சி.சி 

( 1,69, நிரம்ப ) 
மறைக்கின்றது . ( இந்திய தத்து 
வஞானம் . பக் 320. ) 

ஆவேசசமவாதம்- ( A Saiva ) 
ஆவரண மூர்த்தி - கோயிலில் 

Sect . ) காபாலம் பார்க்க . 
மூலஸ்தானத்தைச் சுற்றியிருக் 
கும் பரிவார தேவதைகள் 

ஆவேசவாதி - காபாலிக மதத் 

தான் . ( சி.போ.பா.அவை .21 
ஆவரணி- பார்வதி 

ஆவேசாவதாரம் - Visr.u s 
ஆவாகனம் - எழுத்தருளும்படி 

Secondary or partial incarnati 
மந்திரத்தால் தெய்வத்தை 

on . திருமாலின் கௌணாவ 
அழைக்கை , ( சைவச . பொது . 

தாரம் . ( அஷ்டாதச . பக் , 25 , 
525 ) 

குறிப்பு . ) 
ஆவாகனமுத்திரை - முத்திரை 

ஆழ்கடற்றுயின்றோன்- திரு 
வகை . ( சை ) 

மால் , ( திவா ) 


ஆவாகித்தல்- எழுந்தருளும் 
படி மந்திரத்தால் தெய்வத்தை 
யழைத்தல் . சிவன்றன்னை 
யாவாகித்து . ( திருமந் . 1825 ) 


ஆழ்வார் -1. பகவத்குணங் 
களில் ஆழ்ந்து ஈடுபடுவோர் , 
( திவ் ,இயற் , நான்மு , 14 ) . 
2. திருமாலடியார் பதின்மர் . 
3. சைன பௌத்தப் பெரியோர் 
4. சுவாமி , ஆழ்வார் திருவரங் 
கதேவர் , ( S ,I ,I, iii, 150 ) 


ஆவி - ஆன்மா. ஆவியுமுடலும் , 
( திருவாச . 33,7 ) 
பரிசுத்த ஆவி ( கி ) 


ஆவிகாட்டுதல்- நிவேதனஞ் 
செய்தல் 


ஆழ்வார்கன்மி- திருமால் கோ 
யிலருச்சகன் , ( S.I.I.iii.150 ) . 


ஆவிருதி- ஆணவமலம் . ஆவி ஆழ்வான்- 1. சூரியன் , ஆழ் 
ருதி என்றற்றொடக்கத்துக் கார 

வான் சேய்காரி (சினேந் , தாது 
ணக்குறிகளும் . ( சி.போ .4,2 , 

காண் . 102 ) 
சிற் ) 

2. இராமன் . 


56 


ஆழி- சக்கராயுதம் , ஆழியெழச் ஆறு -1 . சம்யம் ; சைவநல்லா 
சங்கும் ( திவ் , திருவாய் , 7,4,1 ) றோங்க . ( பெரியபு : சண்டேசு . 

57 ) 2. சைனநெறி , ( அ . செ . 
ஆழிநாதன் - திருமால் 

22 ) ; 3 , ஸ்திதிகரணம் என்ற 

ஆறாம் உறுப்பு . ( அ.செ .22 ) , 
ஆழி மாலவன்- திருமால் 
ஆழிமுரசோன்- மன்மதன் . 

ஆறுகட்டி - சைவர் - காதிலணி 
( சூடா . ) 

யும் உருத்திராக்க மணிவடம் 


ஆறுசூடி- சிவன் , ( நல் , பாரத 
மருத்து , 94 ) 


ஆழியான் , ஆழிவேந்து 
திருமால் , ஆழியானென்னு மாழ 
மோழையிற் பாய்ச்சி ( திவ் . பெரி 
யாழ் 3,7,4) 
ஆளியூர்தி - துர்க்கை 


ஆறுநோன்பு - ( Mahammadan 
fast following peru - nal, and 
continuing for six days ) 10 $ 
--மதியர் பண்டிகைகளுளொன் 


ஆளுடையதேவர் , ஆளுடை 
யபிள்ளையார் - திருஞானசம் 
பந்த மூர்த்தி நாயனார் 


ஆறுமுகன் - முருகன் , ( சூடா . ) 


ஆளுடையவரசு - திருநாவுக் 
கரசு நாயனார் 


ஆறெழுத்து - ஷடக்ஷரம் ந மக் 
கு மா ராய. ( திருமுரு . 186 ) 


ஆளுடையான் - சுவாமி .ஆளு 
டையார் திருவனேகதங்காபத 
முடைய மகாதேவர் ( S.I.I.ii , 
392 ) 


ஆன்ம சுத்தி - 1 , ( saiva ) -A 
spiritual experience of the 
soul in which the soul effaces 
itself and is established in 
Divine grace, one of taca - Ka . 
riyam . தசகாரியத்தொன்று . 


ஆறங்கம்- ( The Six Sciences 

auxiliary to the Veda ) : 
வேதாங்கம் . ( தேவா . 1159.1 ) 


ஆறாட்டு - தீர்த்தவாரியுற்சவம் . 
( குற்றா. தல . வடவருவி . 37. ) 


2. Soul s realising Divine gr 
ace as its mainstay , one of 
panca - cutti , - பஞ்ச சுத்தியுள் 
ஒன்று ( சை ) 


ஆறானனன்றாதை - சிவன் 


ஆறிருகரத்தோன்- முருகன் 
( பிங் ) 


3 , (Tantra ) purification of the 
self of the worshipper consis 
ting of proper bathing , pūta 


57 


cutti , piranayamam , and vari ஆனந்தமய கோசம் - Inner 
ous forms of niyācam . 

most or causal body , the 
தாந்திரிக பஞ்சசுத்தியுள் ஒன்று . sheath of bliss , one of paica . 

Kosam 
ஆன்மஞானம் - 1. ஆன்மா 

பஞ்ச கோசத்துள் ஒன்று ( தத் ) 
வைப்பற்றிய அறிவு , 2. ஆன் 

( சி . சி . பர . மாயா . 8. ) 
மாவின் அறிவு ( சி , சி , 6,8 , 
சிவாக் , ) 

ஆனந்தவல்லி தைத்திரிய 

உபநிடதத்தின் ஒரு பாகம் 
ஆன்மதத்துவம்- அசுத்ததத் 
துவம் ( சை ) ( திருவால . கட் ) 

ஆனந்தன்- சிவன் , அத்தரா 
ஆன்ம தரிசனம்- தசகாரியத் 

னந்தர் ( திருவாச , 17.3 ) 

அருகன் , ( சூடா ) 
தொன்று ( சை ) (சிவப் , கட் , ) 
ஆன்மபூ , ஆன்மயோனி- ஆனந்தான்மவாதி- ஆன்மா 
1. மன்மதன் 2. பிரமன் 

ஆனந்தமடைவதே மோஷ 
ஆன்மருபம்- தசகாரியத் 

வாதிப்பவன் ( சை ) 
தொன்று ( சை ) ( சிவப் . கட் ) 

ஆனந்தி , ஆனந்தை - பார்வதி 
ஆன்மார்த்த பூசை- தன் 

உமாதேவி 
பொருட்டுத் தானே செய்யும் 

ஆனன் - சிவன் , ( தேவா , 1029 
பூசை . இட்டலிங்க பூசை ( சை ) 


மென்று 


ஆனஞ்சு , ஆனைந்து - பஞ்ச 
கவ்வியம் , ஆனஞ் சாடுமாதி 

ஆனாய நாயனார் அறுபத்து 
ரையனார் , ( தேவா . 30,4 . ) 

மூன்று நாயன்மாருள் ஒருவர் . 

( பெரியபு , ) 
ஆனதம்- சைனரது கற்பலோ 
கங்களு ளொன்று ( ச ) 

ஆனிலன்- அனுமான் ; 

பீமன் ( பாரத , பதினெட் . 181 ) 
ஆனந்த கானம் 

காசி , 
ஆனந்தகானந் தொடுத்திங் ஆனைமுகன் விநாயகர் 
குளவான சைவத்தானம்பலவும் ( சைவச , பொது , 500 , ) 
( திருவிளை , கல்லானை , 8 , ) .. 

ஆனையுரித்தோன்-- சிவ 
ஆனந்த தாண்டவம்- நட பிரான் , ( திவா , ) 
ராஜர் புரியும் நிருத்தம் , ( கோ 
யிற்பு , பதஞ், 1 ,உரை ) 

ஆஸ்திகன் 

கடவுள் உண் 

டென்று நம்புவோர் 
ஆனந்த தீர்த்தர்- மத்துவர் 
சாரியர் , 


இ 


இ- பிரமன் , மன்மதன் 


இக்கர் - ( கரும்பினையுடையவர் ) 
மன்மதன் 


munity சகோதரர் ( இ ) ( முஸ்லி 
மான் இகுவான்களே , நான் 
சொல்வதைக் 

கவனமாய்க் 
கேளுங்கள் . 


இக்கரை- பரமபதம் . ( திவ் , இச்சாசத்தி- Siva s energy 
பெரியாழ் . 5,3,7 ) 

of will பஞ்ச சக்திகளுள் ஒன்று 

( சை ) ( சி . சி . பாயி . சத்தி 
இக்கன்பட விழித்தோன் 

வணக்கம் , சிவாக் . ) 
சிவன் 

இசக்கி- இசக்கியம்மன் 
இக்காமத்து- Arab . Igamat 
1. தங்கியிருக்கை ஓர் ஊரில் இசக்கியம்மன்- Name of 
இக்காமத்து செய்பவன் அவ a form of Durga , Worshipped 
சியம் நோன்பு வைக்க வேண் 

in S. India gitarugi 
டும் . ( இ ) 

இசைஞானியார்- அறுபத்து 
இக்கி- மன்மதன் 

மூன்று நாயன்மாருள் ஒருவர் 

( பெரியபு . ) 
இகன்மகள்- துர்க்கை 

இசைமகள் சரசுவதி . ( பிங் . ) 
இகாமத்துத்தீன்- இறைநெறி 
யைக் கூடுதல் குறவின்றி இசைமறை- சாமவேதம் . 
முழுவாழ்விலும் லைநாட்டு 

( திவ் . திருவாய் . 8,9,9 ) 
தல் ( இ ) 

இஞ்சீல்- ( The Gospel; ; The 
இகாமா தொழுகைக்கு 
new Testament )) விவிலிய 
எழுந்து நிற்குமாறு செய்யும் நூலிற் புதிய ஏற்பாடு . ( கி ) 
அறிவிப்பு ( இ ) 
இகா முத்திரபலபோக 

இட்டதிட்டம்- ஆப்தேஷ்டம் 
விகாரம்- இம்மை 

ஆகமேஷ்டம் சம்சாரேஷ்டம் 

மறுமைப் 
போகங்களில் 

மோக்ஷேஷ்டம் பிரத்திபிஞ்ஞா 
வைராக்கியம் 
( தத் ) ( வேதா . சூ . பொது , 9 , 

னேஷ்டம் கருமபலசம்பந்தேஷ் 
உரை ) 

டம் என்னும் ஆறு இஷ்டங் 

களும் லோகப்பிரவிருத்திருஷ் 
இகுலாசு- மெய்ப்பக்தி ( இ ) டம் புருஷப்பிரவிருத்தி திருஷ் 

டம் சாஸ்திரப் பிரவிருத்தி 
இகுவான்- Brethren fellow 

திருஷ்டம் என்னும் 
members of a religious com திருஷ்டங்களும் ( 5) 


மூன்று 


59 


துளசி . 


இட்டலிங்கம் 

சீடனுக்கு 

இடிக்கொடியோன் 
ஆசாரியனாற் கொடுக்கப்படும் இந்திரன் 
நித்திய பூசைக்குரிய ஆன் 
மார்த்தலிங்கம் . ( சைவச. இருக்குத்திருத்துழாய்- திரு 
பொது . 464 ) 

மால் கோயிலில் 

மரியாதை 

யாகத் திருவடி நிலையினிடை 
இட்டி- யாகம் . இட்டிகளும் பல யில் வைத்துக் கொடுக்கும் 
வியற்றி , (காஞ்சிப்பு . கடவுள் , 
19. ) 

இடும்பன்- குமரக்கடவுள் 
இடங்கழி நாயானர் 

கணத்தலைவன் 
அறுபத்து மூவர் நாயன்மாருள் 
ஒருவர் ( பெரியபு . ) 

இடைக்குலநாதன்- கண்ண 

பிரான் 
இடபக்கொடியோன்- சிவன் 
( Siva who has a bull on his இடைசூரி- உருத்திராட்ச முத 
bannar ) 

லியவற்றின் இடையிற்கோர்க் 


கும் மணி 


இடபதரன்- உருத்திரர்களுள் 
ஒருவர் 

இடைநாழிகை கோயிலில் 

அர்த்த மண்டப மகாமண்டபங் 
இடபதீபம்- கோயில் மூர்த்தி கட்கு இடைப்பட்ட 

இடம் . 
யின் முன்பு எடுக்கும் அலங் ( T. A. S. 100 ) 
கார தீபவகை 

இத்திகாத்து- நம்பிக்கை, 
இடபதீர்த்தங்கரர் முதல் நன்மை செய்தவனுக்கு மறுமை 
சமண தீர்த்தங்கரர் 

யில் நற்பயன் உண்டென்று 

முஸ்லிம் இத்திகாத்து கொள்ள 
டபமாசேன் விரஷபசேன் . வேண்டும் ( இ ) 
( அ . செ . 141 ) 

இத்திகாபு - ( Meditation in 
இடபவாகனன் சிவன் 

retirement ; Silent devotion ) 

தனித்திருந்து தியானிக்கை 
இடபன் 

உருத்திரர்களுள் 
ஒருவர் . ( கல்லா . 7. மயிலே . ) 

இத்திஹாதியா இறைவ 
இடபாரூடர் சிவமூர்த்தங் 

னுடன் ஆன்மா கலத்தல் ( இ ) 
களுள் ஒன்று . பிரமகபாலத்தர் 
மறைபேசு மிடபாரூடர் . ( திரு இஃதிகாப்- மசூதியில் தங்கி 
நெல் . பு . அறம்வளர் . 11. ) முக்கியத் தேவைகளுக்கன்றி 


60 


- 


வெளியே செல்லாமல் இறை ( திவா . ) ; சினேந்திரர் . ( அ , செ . 
நினைவில் 

ஆழ்ந்திருக்கும் 151 ) 
வணக்கம் . ( இ ) 

இந்திராணி இந்திரன் 
இந்திர சிறப்பு 
வைசுவ 

மனைவி ( சூடா . ) 
தேவம் . உண்ணும் முன் செய் 
யும் பலியீடு . இந்திர சிறப்புச் இந்திராபதி - திருமால் . ( பாரத . 
செய்வோன் . (மணி . 11 , 88 ) இந்திரப் . 14, ) 
( A religious ceremony per . 
formed before the midday இந்திரை- இலக்குமி . ( கம்பரா . 
meal , consisting of the offer இராவணன் வதை . 120 ) 
ing of small portions of 
cooked food to Indra & other இந்திரைக்கு முத்தாள் 
Gods )) 

மூதேவி . ( சூடா .) 


. 


இந்திர புரோகிதன்- தேவ இந்திரை கேள்வன் , 
குருவாகிய வியாழன் , ( சி . சி . இந்திரை கோன்- திருமால் 
பர . உலோகா 1 ) 

( கந்தபு , திக்குவிசய . 89 ) 


இந்திரர்- தேவர் ,. (( புறநா . இந்திரேசுவரர்- இந்திரன் 
182. ) 

பெயரால் ஐராவதம் ஸ்தாபித் 

துப் பூசித்த சிவலிங்கப் பெரு 
இந்திரலோகம்- 1. சுவர்க்கம் மானுடைய திருநாமம் , 
2. பரமபதம் இந்திரலோக 
மாளுமச்சுவை . ( திவ் . திருமாலை இந்து -1. ( Hindu , as one who 
2.வ்யா . ) 

professes Hinduism )) இந்து 

மதஸ்தன் 2. சந்திரன் . ( திரு 
இந்திரவிகாரம்- காவிரிப்பூம் வாச . 13,4 ) 
பட்டினத்திலிருந்த ஒரு 
பௌத்த பள்ளி . ( மணி . 26 , இந்துசிகாமணி , 
55. ) புத்தன் ஆலயத்தில் இந்துசேகரன்- சிவன் ( திரு 
இந்திரனால் நிருமிக்கப்பட்ட வாச . 49 , 7 ); ( தேவா , 485 5 ) 
ஏழு அரங்குகள் . 

இந்துமோலி- சிவபெருமான் 
இந்திர விழவு - இந்திரனைக் 
குறித்துச் செய்யும் ஓர் உற் இபநாதன்- விநாயகன் 
சவம் . (சிலப் . பதி . 67 ) 

இபாதத்து- கடவுளுக்குச் 
இந்திரன்- தேவர் வேந்தன் , செய்யவேண்டிய 

வணக்கம் 
ான்ன கர்ச் செல்வன் . 

( இ ) 


61 


இபுதார் நோன்புக்குப்பின் 
செய்யும் பாரணை ( Breaking a இயக்கர் வேந்தன்-- குபேரன் 
fast ) ( இ ) ரம்ஸான் நோன்பில் ( பிங் ) 
சூரியாஸ்தமனமானபின் இபு 

இயமம்- வாழ்நாள் விரதம் . 
தார் செய்ய வேண்டியது . 

( அ . செ . 102 ) 
இமயவதி , இமயவல்லி- 

யக்கி- தருமதேவதை . ( பிங் . ) 
பார்வதி ( பிங் ) 

இயல்பாகவே பாசங்களி 
இமயவில்லி- சிவன் ( Siva னீங்குதல்- சிவன் எண்குணத் 
who took up Mt. Meru as தொன்று . ( குறள் , 9 , உரை ) 
his 

bow in war with 
Asuras ) . ( சீகாழித் . சேட . 27 ) 

இயல்புயம்- ( One 

of four 
principles of life according to 

Buddhism ) நயங்கள் நான்கி 
மாசலை. பார்வதி ( உப 

னுள் ஒன்று ( பௌ ) ( மணி . 30 
தேசகா . திருமால் . 33 ) 

218 ) 


aal 


இமாம்- அணிவகுப்புத் தொழு இயலொழுக்கம்- நல்லொழுக் 
கையின் தலைவர் ( இ ) 

கம் ( ச ) 


இமாமத்- பள்ளிவாசலில் தியா இயவுள் இறைவன் பெரி 
னத்தை ஆரம்பித்து நடத்து யோர் ஏத்தும் பெரும்பெயர் 
கை ( இ ) 

இயவுள் . ( திருமுரு . 274 ) 

தெய்வம் ( பிங் . ) 
இமையவர்-- தேவர் . ( திவ் . 
பெரியாழ் 4 , 7 , 4 ) 

இயற்காட்சி- நற்காட்சி ( ச ) 


மையா முக்கண் 

இயற்பகை நாயனார் - அறு 
இறைவன்- சிவபெருமான் 

பத்துமூவர் நாயன்மாருள் ஒரு 

வர் ( பெரியபு . ) 
இமையார்- தேவர் . ( குறள் , 

இயன்ஞானம் 

நன்ஞானம் 
906 ) 

( ச ) 
இயக்கர்- பதினெண் கணத்து இயன்மகள்- சரசுவதி ( பிர 
ளொரு கணத்தர் . ( கம்பரா . 

மோத் . 8 , 20 ) 
தாடகை , 26 ) 

இயேசு , இயேசு நாதர் 
இயக்கர் கோமான்- குபேரன் இயேசு கிறிஸ்து நாதரின் இயற் 
( சூடா . ) 

பெயர் ( கி ) 


62 


இரக்கை- திருநீறு . இரக்கை இரண்ய கர்ப்பம் 

ஓர் யாகம் 
யெனும் பேராமிதற்கு ( சைவச . 
பொது 204. ) 

இரணிய கர்ப்பமதம் - 

பிரமாவே முதற் கடவுளென் 
இரத்தபிக்ஷாடனம் 

னும் மதம் . 
பிக்ஷாடனராய்ப் புறப்பட்டு 
விஷ்ணுமூர்த்தியின் நெற்றி 

இரணிய கர்ப்பன் , 
யினைச் சூலத்தாற் கீறி நரம் இரணிய கருப்பன் -1 . பிரமன் 
பின்வழி ரத்த பிக்ஷையேற்ற 

( பிங் ) 2. கடவுளுடைய அவ 
பைரவத்திருக்கோலம் 

தாரங்களுள் ஒன்று . ( வேதா . 


சூ . 41 ) 


இரங்கேசன்- அரங்கநாதன் 

இரத்த சாட்சி- சத்தியத்தின் 
இரசதகிரி- கைலாசம் ( அழகர் பொருட்டுக் கொல்லப்படுகை . 
கல . 33 ) 

( கி . ) சத்தியத்தின் பொருட்டுக் 

கொல்லப்படுபவன் ( கி ) 
இரசதசபை- மதுரையிலுள்ள 
நடராஜ சபை 

இரத்த சாமுண்டி- துர்க்கா 

பேதம் 
இரசலிங்கம் - சிவலிங்க வகை 
( Linga made of mercury ) இரத்தின சபை- திருவாலங் 
( சைவச . பொது 81 , உரை) காட்டு நடராஜசபை 


- 


இரசோகுணம் முக்குணத் இரத்தினசிரசு- 303 சிகரங் 
தொன்று 

களையும் 50 மேனிலைக்கட்டுக் 

களையும் உடைய கோயில் 
இரட்சணிய சேனை 
கிறிஸ்துவ சபையில் ஒரு பிரிவு 

இரத்தினத்திரயம் 
நல்ஞானம் , நற்காட்சி , 

லொழுக்கம் ( ச ) ( சீவக . 374 , 
இரட்சாமூர்த்தி - திருமால் 

உரை ) 


நல் 


இரட்டை- வேதமோது முறை இரத்தினப் பிரபை எழு 
களுளொன்று . ( சி . சி . 8.11 , நரகத்தொன்று . ( சீவக . 2817 , 
மறைஞா ) 

உரை ) 


இரண்டறக்கலத்தல் 
முத்தியடைதல் ( சை ) 


இரத்தை- பராசத்தி 

பராசத்தி பேதம் 
( சைவச . பொது . 74 , உரை ) 


இரணபத்திரகாளி - துர்க்கை இரதாங்கபாணி- திருமால் 


63 


இரதி மன்மதன் தேவி . 
( கந்தபு . மோன நீங்கு . 1 ) 


தவ சபையின் ஸமஸ்காரங் 
களில் ஒன்று ( கி ) 


இரதி காந்தன் - 
( பிங் ,) 


காமவேள் இராமசந்திரன்- இராமபிரான் 

( திருப்பு . 174 ) 


இரதிபதி , இரதிரமணன் , 


இராமதாபனி நூற்றெட்டு 
பநிடதங்களுள் ஒன்று 


இரமதி - மன்மதன் . ( உரி . நி . ) 


ராமதூதன்- அனுமான் 


இரமாப்பிரியம் - இலக்குமி 


இராமநாதர் இராமரால் 
தாபிக்கப்பட்ட சிவலிங்கம் 
( சேதுபு . ) 


இரமாபதி - திருமால் 


இரமை- இலக்குமி 

இராம ரகசியம்- நூற்றெட்டு 

பநிடதங்களுள் ஒன்று . 
இரவுத்திரியம் - சிவதீட்சை 
விளங்கு மிரவுத்திரிய முற்று 

இராமலிங்கம் 

இராவண 
வித்து ( பிரமோத் . 22 , 69 ) 

வதையில் நேர்ந்த பிரமஹத்தி 

நீங்கும்படி இராமமூர்த்தி பிர 
இராக்கதம்- உருத்திர புவனங் 

திட்டித்துப் பூசித்த சிவலிங்கம் 
களுள் ஒன்று ( சை ) 

இது சேதுவிலுள்ளது . 

இராமன்- 1. சந்திரன் . ( சங் . 
இராகதத்துவம் , இராகம் 

அக ) 2. பரசுராமன் 3. தசரத 
அராகதத்துவம் . சுத்தா சுத்த 

ராமன் 4. பலராமன் 
தத்துவங்களுள் ஒன்று.- ( சி . 
போ . பா . 2,2 , பக் . 155 , புது . ) 

இராமாவதாாம் தசரதரா 

அவதரித்த திருமால் 
இராகவன்- இராமன் . ( திவ் . 

அவதாரம் . நாயகன் தோற் 
பெருமாள் , 8,1 ) 

றத்தினிடை நிகழ்ந்த விராமாவ 

தாரப்போ . ( கம்பரா . பாயி . ) 
இராசராசேச்சுவரி - 
ராஜேசுவரி , துர்காபேதம் 

இராமானுசதரிசனம்- விசிஷ் 

டாத்வைதம் 
இராதை- கிருஷ்ணன் 

காத 
லித்த கோபிகைகளுள் ஒருத்தி ராமானுசம் - வைஷ்ணவர் 

உபயோகிக்கும் ஒருவகைச் 
இராப்போசனம்- ( Sacrament செப்புப் பாத்திரம் . தீபாரா 
of the Lord s Supper ) கிறிஸ் தனத் தட்டு . ( வை . ) ( கோ.த. ) 


மனாக 


64 


வைணவ 


இராமானுசர் 

இருடிகேசன் , இருடீகேசன் 
ஆசாரியர் . விசிஷ்டாத்துவைத திருமால் ( திவ் . திருவாய் , 2 , 7 , 
ஸ்தாபனாசாரியர் . 

10 ) 


இராமிலன்- மன்மதன் - 


இருண்மலம் 

ஆணவமலம் 
( சிவப்பிர . 2 , 1 ) 


இராயப்பர் 
( St. Peter ) பேதுரு என்ற 
கிறிஸ்தவப் பெரியார் ( கி ) 


இருத்து , இருத்துவிக்கு 
யாகபுரோகிதன் . இருத்துவிக் 
கெனப்படு மன்னவர்க்கு ( காஞ் 
சிப்பு . -சிவா . 34 ) 


இராவணன்- கடவுள் ( God as 
being without form ) இரா 
வணன்றனை யூன்றி யருள் 
செய்த விராவணன் ( தேவா . 
53 , 11 ) 


இருதலைமாணிக்கம்- முத்தி 
பஞ்சாட்சரம் ( சங் . அக . ) 


இருந்த திருக்கோலம் - திரு 
மாலின் வீற்றிருக்கும் இருப்பு 


இரியாசமிதி சிற்றுயிர்கள் 
காலில் மிதிபடாதபடி - விலக்கு 
வதற்காகத் துறவிகள் மயிற்பீலி 
யினைத் தம்கையில் வைத்திருப் 
பர் . இவ்வொழுக்கம் இரியா 
சமிதி எனப்படும் . ( சமணம் 
பக் . 83 ) 


இருந்தவளமுடையார்- கூட 

லழகர் ( திருமால் ) ( சிலப் , 18 , 
4 , அரும். ) 


ருக்கன்- பிரமன் . தரை விசும் 
பைச் 

சிட்டித்த விருக்கன் . 
( திருப்பு . 419 ) 


இருப்புயிர்- நரகருயிர் . இருப் 

புயி ராகி வெந்து ( சீவக . 3108 ) 
( ச ) . Souls that undergo pur 
gation in hell , one of five 
classes of souls arranged 
according to spiritual purity , 


இருக்கு- 1. வேதமந்திரம் 
2. இருக்கு வேதம் 


புண் 


இருக்கு வேதம் - முதல் வேதம் 
( திவா . ); ( திவ் . பெரியாழ் . 5,1 , 
6 ) 


இருவினையொப்பு 
ணிய பாவங்களில் சம்புத்தி 
செய்து விடுகை ( சை ) ( சி.போ. 
பா . 8 , 1 பக் 362 , புதுப் . ) 


இருஷிகேசன் , இரேசன் 
திருமாலுக்கு ஒரு பெயர் - 


சைவ 


இருசமயவிளக்கம் 
வைணவ சமயங்களை 
யும் ஒரு நூல் 


இரௌரவம்- 1 ( a Saiva scri 

pture in Sanskrit , of a part of 
- which the Tamil Civaiana . 


இருடபத்துவசன்- 


சிவன் 


65 


இலயன்- இலயசிவன் ( ஞான 
கட் ) 


potam is said to be a trans 
lation , one of 28 Civakamam ) 
சிவாகமத்துள் ஒன்று . 2. ஒரு 
நரகம் . ( பிங் . ) 


இலளிதாங்கதேவர்- இருஷப 
தீர்த்தங்கரரின் 

மூன்றாவது 
பிறப்பு ( ச ) 


இலக்குமணன்- இராமபிரான் 
தம்பி . (காஞ்சிப்பு , வீரராக , 


8 , ) 


இலளிதை பார்வதி . இல 
ளிதை மாதினை . ( காஞ்சிப்பு . 
திருவே . 5 ) 


இலக்குமி- திருமால் தேவி 


இலகுளீசன்- சிவபிரான் அம்ச 

ஒரு . குரு மூர்த்தம் 
(காஞ்சிப்பு . சிவபு . 20 ) 


இலாகுளம்-- சைவப்பிரிவுகளுள் 
ஒன்று . ( திருக்காளத் பு . 30 , 
26 ) 


மான 


- 


இலட்சுமி- திருமகள் 

இலாபாந்தராயம் குறித்த 

பேற்றை இடைநின்று விலக்குங் 
இலம்போதரன்- விநாயகன் 

கருமத்தடை ( ச ) 

இலாஹ் வணக்கத்திற்குரிய 
இலயசக்தி இலயசிவனின் 

வன் ; இறைவனைக் குறிக்கின்ற 
சக்தி ( சை ) 

சொல் ( இ ) 
இலயசிவன்- The formless 

இலிங்கங்கட்டி- வீரசைவன் 
aspect of Siva in which He 
is united with the Energy of இலிங்கசரீரம்- சூக்கும சரீரம் 
knowledge அரூபசிவன் ( சை ) 

( தத் ) 


இலயதத்துவம் - மகா சங்கார இலிங்கசுத்தி - இறைவன் சாந் 
காலத்துத் தன் காரியங்களெல் 

நித்தியத்தைச் சராசரங்களிலும் 
லாம் ஒடுங்கிக் காரணமாத் பாவித்தல் . பஞ்சசுத்தியுள் 
திரையாய் நிற்கும் இறைவ ஒன்று ( சை ) 
னிலை . ( சை ) 

இலிங்கதாரி - வீரசைவன் 
இலயம் - ஞானமாத்திரமே திரு 
மேனியாகவுடைய கடவுள் இலிங்கம் -1, சிவலிங்கம் , ( திவ் . 
நிலை ( சை ) 

திருவாய் 4,10,5 ) ( Symbol 
of Siva in stone or 

other 
இல்ய முத்தி -- பரம்பொருளொடு materials set up and worship . 
இரண்டற் கலத்தலாகிய முக்தி . -ped ) 2. பிரகிருதி ( தத் ) 


1 


--- 


66 


இலிங்கி- சிவலிங்கபூசை செய் இளைப்பாறுதல்-- * நித்திய 
வோன் 

ளைப்பாறு கை . ( Eternal 

rest ) ( கி . ) 
இலிங்கியர்- அனுமானப் பிர 
மாணத்தை அடிப்படையாகக் ளையபிள்ளையார் . 
கொண்டு வாதிக்கும் புறச் 

முருகக் கடவுள் 
சமயத்தார் . ( அ.செ. 41 ) 

இளையபெருமாள்- இலக்கு 
இலிங்கோற்பவர்- சிவமூர்த் 

மணன் . ( திவ் . திருநெடுந் . 21 
தங்களுள் ஒன்று 

வ்யா ) 
இலுஹாம்- மறைவான விஷ 
யங்கள் தெய்வீகமாக வெளி இளையவன் - முருகன் . ( திரு 
யாகை . ( இ ) 

விளை . கடல்சுவற . 1 ) 


வம் 


வகை 


இலேகர் தேவர் . இலேகம் ளையாள் 

இலக்குமி ( பிங் . ) 
பரவ , (திருப்பு . 1127 ) 

இறை கடவுள் இறைநிலை 
இலைச்செப்பு பூசைப்பாத் உணர்வரிது . ( திவ் . திருவாய் , 
திரவகை 

1,3,6 ) சிவன் ( பிங் ) பிரமன் 

( பிங் ) 
இலைத்தட்டு - பூசைத்தட்டு 

இறைக்காசான் 

முருகக் 
இளகல் உபயம் - - பெருமாள் 

கடவுள் 
வெளிமண்டபத்துக்கு எழுந்தரு இறைசூதன்- பிரமன் . ( பிங் . ) 
ளும் போது பல்லாக்குடன்கீழே 
இறங்கி பிரசாதம் பணியாரம் 

இறைமகள்- துர்க்காதேவி 
அமுது செய்வது . 
( ஸ்ரீ . த . ) 

இறைமகன் - வி நாயகன் . ( பிங் ) 
இளங்கோயில் பாலாலயம் . 
( T.A.S.i , 177 ) 

இறைமொழி , இறைவனூல் 

இறைவனருளிய ஆகமம் 
இளந்தெய்வம்- ( Minor , 
malignant deity ) க்ஷத்திர தேவ இறையான் 

சிவன் . ( திவ் : 
தை . அணங்காடு மிளந்தெய்வ பெரியதி . 5,1,8 ) 
மன்று ( திவ் . திருவாய் . 4,6,2 ) 

இறையோன் 1 . கடவுள் . 
ளைய நயினார் . 

முருகக் 

( திவ் . திருவாய் . 1 , 3 , 2. ) - 
2. சிவன் . ( திவா . ) 


67 


இறைவன்- கடவுள் . இறைவன் இஷ்டப்பிரசாதம் - தேவப் 
மலரடி ( பாரத . இராசசூ . 146 ) பிரசாதம் 
சிவன் . ( பரிபா . 11 , 78 உரை) 
திருமால் . ( குறள் . 810 , உரை ) இஷ்ராக் தொழுகை 
பிரமன் . ( பிங் . ) 

பொழுது புலர்ந்து பதினாறு 

நிமிடங்களுக்குப் பின் தொழப் 
இறைவி - 1. உமை ( பிங் . ) 2 . படும் தொழுகை ( இ ) 

துர்க்கை . (சிலப் . 12. உரைப் 
பாட்டுமடை . உரை . ) 

இஷா- இரவில் தொழுகை ( இ ) 


இன்மையின் உபயா 

வியா 

இஸ்திக்பார் பாவங்களை 
விபிருத்தி- ஆகாசம் போல என 

மன்னிக்கும்படி கடவுளிடம் 
வைதன்மிய திட்டாந்தம் . காட் வேண்டிக் கொள்ளுகை , ( இ ) 
டப்படும் இடத்து , ஆகாசத் 
தைப் பொருளாகக் கொள்ளாத 

இஸ்லாம் - 1. சமாதானம் ( இ ) 
வாதிக்கு ஆகாசம் உள் பொருள் 

2. இஸ்லாம் மார்க்கம் . ( இ ) 3 . 
அன்று ஆதலால் சாத்திய 

இறைவன் ஆணைக்கு அடி 
தன்மமான அநித்தத்துவமும் , 

பணிதல் . ( இ ) 
சாதன தன்மமான மூர்த்தத் 
துவமும் 

நிற்றலும் , 

இஸ்லாம் மார்க்கம்- முகமதிய 

இயைதலும் , 
இல்லையாய்க் 

மதம் 
குற்ற மாதல். 
( மணி . ) 

இஹ்ராம்- ஹஜ் , பயணிகள் 
இஷ்டதேவதை உபாசனா 

அணியும் தைக்கப்படாத 
தெய்வம் 

இரண்டு வெள்ளுடைகள் ( இ ) 


மீண்டு 
நின்று 


மீளாது 


ஈ . 


ஈ- பார்வதி , சரசுவதி , இலக்குமி ஈச்சுரன் பஞ்ச கிருத்தியம் - 

ஈச்சுரனுடைய ஐந்தொழில்கள் 
ஈச்சுரதிரியாதிட்டாத்துரு 

அவை , சிருட்டி , திதி , சங்காரம் 
( வேதாந்தம் ) பிரமம் ( ம.த.அ ) திரோபவம் அநுக்கிரகம் 

என்பன ( ம.த.அ ) 
ஈச்சுரம் + சுத்த தத்துவங்களுள் 
ஒன்று . ( சை ) (சிவப் , கட் . 3 ) ஈச்சுவரை- பார்வதி 


ஈச்சுரன்- இறைவன் , சிவன் , ஈசதத்துவம் --- சுத்த தத்துவம் 
மன்மதன் 

ஐந்தனுள் ஒன்று ( சை ) 


68 


ஈசநத்தனர் - விநாயகர் 

ஈசுரம்- சைவ தத்துவங்களுள் 

ஒன்று ( சை ) 
ஈசன் -1 . இறைவன் . இளந்தளி 
ரில் கண்வளர்ந்த ஈசன்றன்னை . 

ஈசுரலீலை கடவுள் திரு 
( திவ் . பெரியதி . 2 , 10 , 1 ) 2 . 

விளையாடல் 
சிவன் , ஈசன் கரியானனத் 

ஈசுரன் 
- தான் , ( நள . காப்பு . ) 3. பிரமன் 

ஈசுவரன் , சிவன் 


ஈசன்மைந்தன் விநாயகன் 
( சூடா . ) முருகன் 

( சூடா . ) 
விரபத்திரன் ( பிங் . ) 


ஈசுவர அவிகாரவாத 
சைவம்- ( A Saiva Sect ) அகச் 
சமயத்தொன்று 


ஈசனைம் முகம் - சிவன் முகம் . 
( திவா .) 


ஈசுவர ஐக்கியவாதி- நீரும் 
நீருஞ் சேர்ந்தாற்போல் 
ஆன்மாவுஞ் சிவனும் முத்தியில் 
இடண்டறக் கலந்திருக்கும் என் 
னும் மதஸ்தன் ( ம.த.பே ) 


ஈசாந்நியன்- சிவன் 


சதாசிவ 


ஈசாநப்பிரமம் 
மூர்த்தி 


ஈசுவரன் 


- 


1. கடவுள் 2.சிவன் 


ஈசாநம்- சிவனுடைய 
களுள் ஒன்று 


முகங் 


ஈசுவரார்ப்பணம் -- கடவுளுக்கு 
உரியதாக்குகை 


ஈசானம் 


+ 


ஈசாவாசியம் நூற்றெட்டு ஈசுவரி - பார்வதி 
பநிடதங்களுள் ஒன்று 

ஈசுவரோபாஸ்தி கடவுள் 
1. சிவனைம் முகத் 

வழிபாடு . ( வேதா . சூ . 24 , 
தொன்று . ( சிவதரு . பரிகா . 89 ) உரை , ) 
2. ஒரு சைவ மந்திரம் 

ஈசை - உமாதேவி 
ஈசானன் சிவன் ( கூர்மபு . தக் 

ஈசோபநிடதம் 
கன்வே , 33 ) ; ஏகாதசருத்திர 

தசோபநிட 

தங்களுள் ஒன்று 
ருள் ஒருவர் ( திவா . ) 

ஈட்டுமன்-- காமன் 
ஈசி - பார்வதி 

ஈத்- பெருநாள் ( இ ) 
ஈசுரச்செயல்- கடவுள் செயல் 
( குமரே . சத . 64 ) 

ஈத்காஹ் - முஸ்லிம்கள் அனை 

வரும் . ஒன்றுகூடி பெருநாள் 
ஈசுரதத்துவம் - சுத்த தத்து தொழுகை தொழுகின்ற இடம் 
வம் ஐந்தனுள் ஒன்று ( சை ) 


69 


ஈதுல் பிதர் - ( Festival day af 

ter the close of Ramzan ) 
நோன்பு முடிந்தபின் முதல் நாள் 


ஈரவாடைத் தீர்த்தம் - பெரு 
மாளுடைய ஈரமான ஆடை 
யைப் பிழிந்து கொடுக்கும் தீர்த் 
தம் . நம்பெருமாள் திருமஞ்சனம் 
கண்டருளியதும் அந்த வஸ்தி 
ரத்தைப் பிழிந்து தீர்த்தம் விநி 
யோகம் செய்து ( தி.பி.அ ) 


ஈது , ஈதுல்ஹா -1 . முகம்மதி 
யத் திருநாட்களு 

ளொன்று 
2. பக்ரீத் திருநாள் ( இ ) 


ஈறிலான் , ஈறிலி- கடவுள் ( கந் 
தபு . திருக்கல் . 22 ) . ( அக . நி . ) 


ஈமத்தாடி- சிவன் 


ஈன்றாள்- பார்வதி 


ஒருவன் 


ஈமான்- இறைவன் 
என்று நம்புவது ( இ 


ஈன்றான்- பிரமன் . ( அக. நி ) . 


உ- சிவசக்தி , ( திருமந் . 1751 ) 
சிவன் ; பிரமன் 


உச்சிக்காலம் - கோயிலின் 
மத்தியான பூசை 


உச்சிசந்தி- உச்சிக்கால பூசை 


உக்கி- தோப்புக்கரணம் ( a 
form of Salutation , specially 
before Ganesa ) ( Loc ) 


உச்சியார் - தேவர் , உச்சியார்க் 
கிறைவனாய் , ( யாப்பு . வி. 86 , 
பக் , 315 ) 


உக்கிரன்- சிவமூர்த்தங்களுள் 
ஒன்று , வீரபத்திரன் , ( பிங் , ) 


உக்கிரி - துர்க்கை 


உசூலுல் பிஃக்ஹ்- இஸ்லாம் 
மார்க்க வழிகாட்டி விதிமுறை - 
கள் ( இ ) 


- 


உகமகள் பூமிதேவி , உகமகள் 

நுதற்கண் . ( இரகு . திக்குவி , 
208 ) 


உஞ்சேனைமாகாளம் 
சயினியிலுள்ள சிவாலயம் 


உகாரி-- உருத்திர மூர்த்தி 


உட்கரணம் - அந்தக்கரணம் . 
புணருமுட் கரணமாக்கி , ( சி.சி. 
4.1 ) 


உச்சவம்- விழா , ( திவா . ) 


- 


மோட்சத்தானம் 
( அ . செ . 160 ) 


உட்கோயில்- கோயிற் கர்ப்பக் 
கிருகம் 


10 


உட்சபை - கிறிஸ்தவசபையில் உடையார் சாலை 
இராப்போசனப்பந்தியிற் சேர்ந் கோயிலின் அன்னசாலை , சிவ 
தார் கூட்டம் ( கி ) 

யோகிகள் பதின்மரும் உடை 

யார் சாலையிலே உண்ணக் 
உட்சபையான் நற்கருணை கடவர் , ( S ,I ,1 , ii , 133 ) 
யிற் சேர்ந்த கிறிஸ்தவன் ( கி ) 

உடையாள் . 

உமாதேவி 
உட்சமயம்- வைரவம் , வாமம் , 
காளாமுகம் , மாவிரதம் , பாசு 

டையான் 

சுவாமி ( சி போ . 
பதம் , சைவம் , ( சை ) 

அவையடக்கம் , சிற் ) 


ஆ 


உடம்பிடி - வேலாயுதம் . உடம் 
பிடித் தடக்கை , ( பெரும்பாண் . 
76. ) 


உண்டுறையணங்கு- நீருண் 
ணுந் துறையிலுள்ள தேவதை . 
( ஐங்குறு . 28 , ) 


கோயில் 


உடலிருந்தவீடு- சீவன்முத்தி . 
( ஞான வா . ஞான விண் . 36 ) 


உண்டை க்கட்டி 
வில்லைப் பிரசாதம் 


கர்ப்பக் 


2.டலிலான்- மன்மதன் உண்ணாநோன்பி குறித்த 

காலங்களில் பட்டினிவிட்டுண் 
உடலிறந்தவீடு - விதேகமுத்தி . ணுஞ்சைன முனிவன் . ( ச ) - 
( ஞானவா . ஞானவிண் . 36 ) 

உண்ணாமுலை திருவண் 
உடைய நம்பி- சுந்தரமூர்த்தி 

ணாமலையில் எழுந்தருளியிருக் 
நாயனார் 

கும் அம்பிகை . ( தேவா . 1025 . 

1 ) 
உடையபிள்ளையார் 

திரு 

உண்ணாழிகை 
ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் 

கிருகம் , ( தேவா , 592,3 ) 
உடையவர் 1.சுவாமி ,உடை 

உண்ணாழிகையார்- கர்ப்பக் 
யவர் கோயில் , ( பெரியபு . திரு 

கிருகத்தில் வாழுங் கடவுள் . 
ஞான . 664 ) 2. ஆன்மார்த் 

( தேவா , 592,3 ) 
தலிங்கம் 3 : இராமானுசர் . ( ஈடு 
10 , 7 , 1 ) 

உண்ணாழிகையுடையார் 

கர்ப்பக்கிருகத்தில் கைங்கரியஞ் 
உடையவரசு - திருநாவுக்கரசு செய்வோர் , ( S ,1,1 ,j, 115 ) 
நாயனார் 

உண்ணாழிகை வாரியம் 
டையார் - சுவாமி . S , 1,1 , ii , கோயில் விசாரணைச்சபை ( 1.M 
306 ) 

P.Cg 205 ) 


71 . 


உண்மடை- கோயிற்குள்ளிடும் உதிர்ப்பு- ( நிர்ச்சரை ) , இரு 
படைப்பு 

வினைகள் உயிருடன் சேராதபடி 

தடுத்த பிறகு துய்த்துக் கழிக் 
உண்மையின் பயா உவியா காமல் உயிரின்பால் எஞ்சி 
விருத்தி- உள்ளதாகியபொருள் நிற்கும் வினைகளை நீக்குதல் , 
ஒன்றில் சாத்திய சாதனதன்மங் ( சமணம் , பக் , 43 ) 
களின் மீட்சித் தன்மங்கள் 

உந்திபூத்தோன் , உந்தியான் 
பொருந்தாதபடி வைதன்மிய 

உந்தியில் வந்தோன் , உந்தி 
நெறிக்கு உரிய திட்டாந்தம் 

யிலுதித்தோன் - பிரமன் 
உரைத்தல் , ( மணி . ) 
உத்தர சைவம் 

சைவம்- சித்தாந்த உப்புச்சாறு- இரவில் நாச்சி 
சைவம் . ( சி , சி , 8,13 , சிவாக் . ) 

யார் அமுது செய்யும் மிளகுக் 

குழம்பு ( ஸ்ரீ.த ) அமிர்தம் ( வை ) 
உத்தரன்- சிவன் , திருமால் 

உபகற்பம் - காட்டுத்தீ முதலிய 
உத்தி- சீதேவியுருவம்பொறித்த வற்றால் வெந்த சாம்பலைக் 
தலையணி , ( திருமுரு , 23 ) 

கொண்டு முறைப்படியமைத்த 

விபூதி ( சை ) ( சைவச . பொது . 
உத்திட்ட பிண்டன்- . வீடு , 

183 ) 
மனைவி , மக்களைத் துறந்து , 
பெருந்துறவியை அடைந்து 

உபகேசி- 1. பார்வதி 2. நப் 
நோன்பு இருப்பவன் . ( அ , செ , பின்னை , ( வள்ளுவமா . 21 ) 
பக் , 182 ) 

உபசம்பந்தபதம்- துறவி 
உத்திட்ட 

நிலை நான்கனுள் ஒன்று ( பௌ ) 
உத்திட்டன் 
பிண்ட விரதி என்னும் பதினோ உபத்தானம்- சந்தியாவந்தன 
ராவது சிராவகன் ( அ . செ . 

முடிவிற் - செய்யும்மந்திரத்துதி . 
172 ) 

காயத்திரி செவியா வுபத்தானத் 

தின்றொழில் முடிக்க, ( கூர்மபு . 
உ.த்தியுத்தன்- அருவுருவத் 

நித்தியகன் . 6 ) 
திருமேனிகொண்ட சிவன் , 
( சை ) சி , போ , பா , 1,1 ) 

உபதிருஷ்டா- புரோகிதன் . 

( சீவக . 2362 , உரை) 
உத்துளம் , உத்தூளனம் , 
உத்தூளி- விபூதியை நீரிற் 

உபதேசகலை - மதத்துவ 
குழையாது வரியின்றிப் பூசுகை . 

போதனா முறை ( சை ) (சி.சி. 
( தணிகைப்பு , இராம , 22 , ) 

- அளவை . 13 , சிவாக் ) 
உததிசுதை- இலக்குமி 

உபதேசப்பஃறொடை 

தட் 

சிணாமூர்த்தி தேசிகரியற்றிய 
உதன்- சிவன் 

ஒரு பண்டார சாத்திரம் . 


1 


72 


உபதேசம் ஞான போதனை . தத்தில் சாத்தியத்தின் தன்ம . 
சி , போ , 3 , 6 , சிற் , பக் , 76 ) மும் , சாதனமாகிய ஏதுவின் 

தன்மமும் ஆகிய இரண்டும் 
உபதேசரத்தினமாலை - மண 

குறைவுபடுவது ; சாதன்மிய திட் 
வாளமாமுனிகளியற்றிய ஒரு 

டாந்த 

ஆபாசம் ஐந்தனுள் 
வைணவ சம்பிரதாய நூல் 

ஒன்று ; இது சன்னு , அசன்னு 
உபதேசவெண்பா அம்பல என இருவகைப்படும் . ( மணி . ) 

வாண தேசிகரியற்றிய ஒரு 
பண்டார சாத்திரம் 

உபயபாரதி- சரசுவதி அம்ச 

மானவள் 
உபநிடதம் - 1. Upanisad , 
Philosophical writings for உபயம்- கோயில் முதலியவற் 
ming part of the Vedas 

றிற்குக் கொடுக்கும் தருமம் . 
வேதத்தின் ஞான காண்டம் . 

( S.IT.iii, 209. ) . 
( பிங் ) 
2. Veda வேதம் ( கலிங் . 

உபயவிபூதி லீலாவிபூதி 
கடவுள் . 5 ) 

நித்திய விபூதிகள் ( வை ) ( ஈ.டு , 
உபநிஷத்து- இறைவனைக் 

8.1.8 ) Worldly happiness and 
குறித்துத் துதிக்கும் வேதபாகம் 

Eternal bliss ) 


- 


- 


உபபோகாந்தராயம் 
அனு 

உபயவேதாந்தம்- வடமொழி 
பவித்தற்குரிய பொருள்களை தென்மொழி வேதங்களின் 
விலக்குவதாகிய கருமம் ( ச ) . முடிவு ( வை ) 


உபமன்னியு- ஒரு சைவரிஷி உபயவேதாந்தாசாரியர் -- 
( A Saivite rsi , the reputed a உபயவேதாந்தங்களிலுந் 
uthor of the Upamanyu- bhak தேர்ந்த வைணவருக்கு வழங் 
ta- vilasa, a skt. work relatirg கும் ஒரு பட்டப்பெயர் . ( வை ) 
the stories of the 63 Saiva - 
Saints ) 

உபயா வியா விருத்தி - : வை 

தன்மிய திட்டாந்த ஆபாசம் 
உ பய அசித்தம் - சாதனமாகிய 

ஐந்தனுள் ஒன்று ; வாதி காட்டும் 
ஏது வாதி பிரதிவாதிகளாகிய 

வைதன்மிய 

திட்டாந்தத்தி 
இருவர்க்கும் சாதனமாதலின்றி லிருந்து சாதன சாத்தியங்களின் 
இருத்தல் . ( மணி . ) 

தன்மம் - இரண்டின் மறுதலைத் 

தன்மங்கள் பொருந்தா தொழி 
உபயதன்ம விகலம்- வாதி 

வது . இது உண்மை , இன்மை 
யால் காட்டப்பட்ட திட்டாந் என இரு கூறுபடும் . (மணி ) 


731 


- 


உபயை கதேச விருத்தி வன்னம் கந்தம் என்று நால் 
( உபய ஏகதேச விருத்தி ) , கூறப் வகைப்பட்ட உருவவகை 
படும் ஏது சபக்கவிபக்கம் இரண் ( பௌ . ) 
டினுக்கும் உரியதாய் ஒவ் 
வொன்றினும் ஒருபுடை ஒத்தி 

உபாம்சு 

தனது செவி கேட்க 
ருத்தில் . ( மணி ) . 

வாய்க்குள் செபிக்கை . சிவமந் 

திரத்தை வாசகமாகத்தான் 
உபரிபாகம் - வேதாந்தம் உப உபாம்சுவாகத்தான் மான சமா 
ரிபாகப்பொருள் . ( பதினொ. திரு கத்தான் செபிப்பது . (சி.சி .8 , 
நாவுக் .1 ) . 

23 , சிவாக் . ) 


உபவாசகாலம்- 1. பட்டினி 
யாயிருக்கும் விரதகாலம் 
2. தபசுகாலம் ( Lent ) ( கி ) 
உபவாசி - பட்டினி நோன்பிருப் 
பவன் . (உபநி -16 ) 


உபாய கௌசல்ய பாரமிதை 
பௌத்த நெறிக்கு ஏனையோரை 
மாற்றுவதற்குரிய மார்க்கங்களில் 
வல்லமை பெற்றிருத்தல் இதன் 
பாற்படும் . ( பௌத்தம்.பக் .26 . ) 


உபவீதம் பூணூல் . ( பிங் ) 

உபாயபாரமிதை தசபாரமி 

தையுள் ஒன்றான உபாயம் 
உபவேதம் - நான்கு வேதங்க 

( பௌ ) . 
ளையடுத்து மதிக்கப்பெறும் 

( A transcendental virtue , cha 
ஆயுர் வேதம் முதலிய நான்கு 

racteristic of the Buddha . ) 
வேதங்கள் . ( திருக்காளத். பு . 
29 , 38 ) 

உபாயநிட்டை - எளிதிற் சித்தி 
உபஸ்தானம் - மந்திரத்தோடு 

யடையும் வழியிலூன்றி நிற்கை . 

( சி.சி .9,8 , மறைஞா. அவ . ) 
வழிபடுகை 

உபாயநிட்டை வெண்பா 
உபாகமம் 1. மூலாகமங்களின் 

பண்டாரசாத்திரங்களுள் அம்ப 
வழித்தோன்றிய சைவ ஆகமங் 

லவாணர் இயற்றிய நூல் 
கள் ( சை ) . ( சைவச . பொது . 
336. உரை ) 2. பழைய ஏற் 
பாட்டில் ஐந்தாவது புஸ்தகம் 

உபாயஸ்வரூபம்- ( Nature of 
( கி ) 

the path to final bliss , which 

of five kinds , viz . 
வழிபாடு . இரு 

கரும , ஞான , பக்தி , பிரபத்தி , 
வேறாகு முபாசனை (விநாயகபு . 

ஆசாரியாபிமானம் , one of ar 
83 , 67. ) 

tha - paicakam ) ( வை . ) 

மோட்சத்தைப்பெறும் வழியின் 
உபாதாயவுரு 

வலி இரதம் தன்மை . ( அஷ்டாதச.பக் .25 ) 


உபாசனை 


74 


உபானம்- கோபுரத்தின் அடிச் உமாசுதன்- கணேசன் , கந்தன் 
சித்திரவரை . ( T.A.S.i , 180 ) 

உமாபதி- சிவன் . ( திவா ) . 
உபாஸ்தி- வழிபாடு 

உமா பதிசிவாசாரியர் 

தான குரவருள் ஒருவர் 
உபூதிய்யத்- இறைவனிடத்தில் 
தன்னை ஒப்படைத்தல் ; இறை உமாமகேச்சுரம்- ஒரு விரதம் . 
வனுக்கு அடிமையாக வாழ்தல் ( பிரமோத். உமாம . 17 ) 


உமாமகேசன் , உமாமகேசு 
உபேந்திரன் - இந்திரனுக்குத் 

இந்திரனுக்குத் உவரன் , மேசன்- சிவன் 
தம்பியாக அவதரித்த திருமால், 
( தணிகைப்பு . விடை . 18 ) உமைகரநதி பார்வதியின் 

கையிலிருந்து வருவதாகிய கங் 
உம்பர்- 1. தேவர் . ( திவ். பெரி 

கை . ( பிங் . ) 
யதி . 7,8,10 ) 2. தேவலோகம் 
( நாலடி , 37 ) 

உமைமகன் 

வீரபத்திரன் . 

( பிங் . ) 
உம்பர்கோன்- இந்திரன் ( திவ் . 
பெரியதி . 5,4,5 . ) 

உமையவள் , உமையாள் 
பார்வதி . ( கந்தபு . தவங்காண் . 

8 ) ; ( திருவாச .33.1 . ) 
உம்பரார் தேவர் . ( சீவக . 
1678 ) 

உய்யவந்த தேவ நாயனார் 
உம்பருலகு தேவலோகம் , 

சைவசித்தாந்த சாத்திரங்களுள் 
( திருவாலவா . பயன்மு .5 ) 

திருவுந்தியார் இயற்றியவர் . 


உம்மத்தே முஸ்லிமா- இறை 

உயர்ந்தோர்- தேவர் . வேள்வி 
வனுக்கு அடிபணிந்து வாழும் 

வேட்டனை யுயர்ந்தோர் உவப்ப 
சமுதாயம் ( இ ) 

( பதிற்றுப் 74. ) 


- 


உமர் பாரூக் ( ரலி ) - இஸ்லா 
மிய அரசின் தலைவர் இரண் 
டாம் கலீபா ( இ ) 


உயர்நிலை- தெய்வத்தன்மை 
அணங்குசாலுயர் நிலை . ( திருமுரு 
289 , ) தேவலோகம் 


உமறுப்புலவர் சீறாப்புரா உயிர்க்குயிர் , உயிருளுயிர் 
ணம் பாடிய முகமதியப்புலவர் 

கடவுள் , சிவன் . 


75 


உயிர்க்குயிராய் அங்கங்கே நின் உருத்திர சாதனம் உருத்தி 
றான் கோயில் ( தேவா . 575,4 . ) ராக்கம் . உவந்துபூணி னுருத் 

திர சாதனம் . (திருவாலவா . 38 , 
உயோகு துயில் யோகநித் 29 ) . 
திரை . ஆலினிலை யதன்மேல் 
பைய உயோகுதுயில் கொண்ட உருத்திரசூத்தம் உருத்திர 
பரம்பரனே . ( திவ் . பெரியாழ் . னைப் புகழ்ந்து கூறும் ஒரு வேத 
1.5.1 ) 

மந்திரம் 


- 


-- 


- 


உரவர் சமணர் 

உருத்திரபசுபதி நாயனார் 

அறுபத்து மூவர் நாயன்மாருள் 
உரவன்- அருகன் 

ஒருவர் . ( பெரியபு . ) 

உருத்திரபூமி - மயானம் ( Burn 
உரு விக்கிரகம் . தேவதார்ச் 

ing ground where Siva is said 
சனை தாம் பண்ணல்போ லுருப் 

to dance ) 
பல பரப்பி ( பிரபோத . 11,12 ) 
உருக்குமணி , உருக்குமிணி 

ருத்திர முடிச்சு- பூணூல் 
கண்ணபிரான் தலைமைத் 
தேவி . ( பாகவத . ) 

உருத்திரவிருதயம் 

நூற் 

றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று 
உருத்திரகணம் 

சிவ கணம் 
சிவனடியார் . உருத்திரகணப் உருத்திரன் -1. சிவன் . ( திவா ) 
பெருமக்கள் . ( I.M.P. ) 

2. சிவகணத்தோன் . ( கந்தபு . 

ததீசிப். 45 ) 3 . சிவகுமாரன் , 
உருத்திரகணிகை 

சிவன் 

( கந்தபு . ததீசிப் 45.) 
கோயிற்றாசி . கோயிற்பணிப் 

4. அக்கினிதேவன் . ( கந்தபு . 
பெண் . ( பரத . ஒழிபி.29.உரை. ) 

ததீசிப் .45 . ) 5. ஏகாதசருத்தி 

ரருள் ஒருவன் . ( திவா ) . 
உருத்திர கன்னியர்.- உருத்தி 
ரகணத்தைச் சேர்ந்த மகளிர் . 

உருத்திராக்கம்- உருத்திராக்க 
( காஞ்சிப்பு . சார்ந்தாசயப் . 36.) 

மரத்தின் மணி . ( திருவானைக் . 

கோச்செங் . 49. ) 2 . சிவசின் 
உருத்திரகிரந்தி - மூலாதாரமும் னங்களுள் ஒன்று . சிவபெரு 
சுவா திட்டானமும் . ( ஆ . நி . ) மான் திருக்கண்ணில் தோன் 

றிய மணி என்று பொருளாகும் . 
உருத்திரசமகநய் " 

ருத் திரு அருட்பேற்றிற்கு அனடயா 
திரனைச் குறித்துக் கூறும் வேத ளமாய் விளங்கும் , ( சைவசமயம் 
மந்திரவகை 

பக் . 98 ) 


- 


76 


உருத்திராட்சகண்டி , 

உருவிலாளன் , உருவிலி 
உருத்திராட்ச கண்டிகை மன்மதன் ( மணி . 5 , 6 ) 
உருத்திராக்கமாலை 

உருஸ்- திருவிழா ( இ ) நாகூர் 
உருத்திராட்ச சாபாலம் 

உருஸுக்குப் போக வேண்டும் . 
நூற்றெட்டுபநிடதங்களுள் 
ஒன்று 

உரை- பிறருக்குக் கேட்கும்படி 

செபிக்கும் வாசக செபம் . ( சை 
உருத்திராட்சம்- உருத்திராக் 

வச . பொது , 151 . 
கமணி 

உரைக்கிழத்தி - சரசுவதி 
உருத்திராணி 

சத்தமாதரி ( திருக்காளத் . பு.பதி .3 ) 
லொருத்தி , துர்க்கை , பார்வதி 

உலக அறவி - காவிரிப்பூம்பட் 
உருத்திராரி- மன்மதன் 

டினத்தில் சக்ரவாளக்கோட் 

டத்திலுள்ள சம்பாபதி கோயி 
உருத்திரை- உமை . ( பிங் . ) லின் முன்பு அமைந்திருந்த தரு 

மசாலை . ( மணி. ) 
உருநாட்டு - விக்கிரகம் 

உலகசயன் 

புத்தன் 
உருப்பிணி உருக்குமிணி 
( திவ் . திருவாய் , 7,10,6 , ) 

உலகநாதன்- கடவுள் 


சைன 


உருமுத்துவசன்- இந்திரன் . உலகநோன்பிகள் 
உருமுத்துவச மைந்தன் . ( பாரத பௌத்தரில் இல்லறத்தார் . 
புட்பயா . 128. ) 

உலக நோன்பிக ளொருங்குட 

னிட்ட - ( சிலப் . 10 , 24. ) 
ருமேனி- பரமேசுவரன் உயிர் 
கள் தங்கண்ணாற் காணும்படி உ.லகநோன்பு- துறவாது விர 
யெடுக்குஞ் சகளவடிவம் , உரு தங்காக்கை . உலக நோன்பின் 
மேனி தரித்துக்கொண்ட தென் உயர்ந்தோய் , ( மணி . 5 , 99 ) 
றலும் . ( சி , சி . 1,55 . ) 

உலகபாரணன் திருமால் 
உருவசி- ஊர்வசி . 

( மச்சபு . 
அகத்தியர்பூ . 17. ) 

உலகமளந்தான் திருமால் 

( திவ் , பெரியாழ் . 1,3,2 , ) 
-ருவம்- 

பஞ்ச கந்தங்களுள் 
ஒன்று ( பௌ . ) ஓங்கிய வுருவ உலகமாதா - 1. சரசுவதி . ( 
மோடும் , ( சி.சி. பர.சௌத்.30 ) வா . ) 2 . உமை . 


4 . 


77 


உலகமீன்றாள்- பார்வதி 

சொல்லும் மதம் , இதன் ஆசிரி 
உலகமுண்டோன்- திருமால் , 

யர் பிருகஸ்பதி . ( மணி . ) 
( பிங் . ) 

உலோச்சு - தம் தலைமயிரைத் 
உலகமூடம்- வரை பாய்தல் , 

தம்கையாற் பறிக்கை ( ச ) 
தீக்குளித்தல் , ஆறுஆடல்முத 
லாயின , ( மூடம் , அறியாமை , 

உலோபமுத்திரை - அகத்தியர் 
அ , செ , பக் , 49 ) 

மனைவி . தொல் , பாயி , உரை . ) 


உலகேடணை உலகவிஷயங் 

உலோலை- இலக்குமி 
களிற்கொள்ளும் ஆசை ( தத் ) 


உலாப் பாட்டு - பெருமாள் 

வணகேதநன் , உவண 
வீதி எழுந்தருளும்போது பாடும் முயர்த்தோன் , உவண 
பாட்டு ( ஸ்ரீ.த. ) 

வூர்தி- திருமால் ( சூடா ) 


உவணை 


உலாமா- முகம்மதிய குரு ( இ ) 

தேவலோகம் . 

ஆகநீத் துவணைமே லுறைந் 
உலோகதருமிணி- போககாமி 

தான் , ( சேதுபு . விதூம , 54 , ) 
கட்குச் செய்யப்படுவதான 

உவவனம்- உபவனம் , உண் 
சபீசதீட்சை வகை ( சை ) - ( சை 

டாக்கப்பட்ட வனம் . ஆராமம் 
வச , ஆசாரி . 62 , உரை . ) 

சோலை ; காவிரிப்பூம்பட்டினத் 

தைச்சார்ந்திருந்த இச்சோலை 
உலோகபாலர்- அஷ்டதிக்குப் 

யில் புத்தனது பாத பீடிகை 
பாலகர் . ( திவ் , பெரியாழ் .5,2.9 ) 

உள்ள ஒரு பளிக்கறை மண்ட 

பம் விளங்கியது . (மணி ) 
உலோகாயதம் - சார்வாகமதம் ; 
காட்சியை அளவு என்றும் ; உள் சாத்து- பெருமாளுக்கு 
நிலம் , நீர் , தீ , வளி . எனப்பூதம் சாத்தும் சிறு வஸ்திரம் . ( ஸ்ரீ.த ) 
நான்கே என்றும் ; அவற்றின் 
சேர்க்கையால் தோன்றிப்பிரி உளிஞை- கோபுர வாயில் 
வால் மாய்வதாகிய உடம் 
பினிடத்தே அறிவு , மதுவில் 

தொழுவதற்காகத் தண் 
களிப்புப்போல வெளிபட்டு 

ணீரால் உடலைத் தூய்மை 
அழியும் என்றும் ; மறுமைஇல்லை செய்தல் . ( இ ) 
என்றும் சரீரமே ஆன்மா 
என்றும் ; கடவுள் இல்லை 

உற்காதா- யாகஞ்செய்யும் 
என்றும் ; இன்பமும் பொருளுமே ஆசிரியருள் ஒருவன் . பிரமனுற் 
புருஷார்த்தங்கள் என்றும் 

காதா , ( மச்சபு . சந்திரோ . 12 ) . 


உக 


78 


உற்சர்ப்பிணி- வாணாள் 
போகம் முதலியவை பெருகுங் 
காலம் . ( ச ) ( குறள் , 381 , 
உரை . ) 


உற்பலவரை- திருத்தணிகை 
மலை . உற்பலவரையின் வாழ் 
வோர் . ( கந்தபு , வள்ளி , 228. ) 


உற்சவபேரம்-- உற்சவ விக்கிர 
கம் . ( Loc . ) 


உறுவர் , உறுவரர் -- தேவர் , 
உறுவரர் பலிசெல . ( சீவக . 
2282. ) 


உற்சவம்- கோயில் திருவிழா , 

உறுவன்- அருகன் , 

, ( பிங் , ) 
சிவன்றனு ற்சவத்தினும் . ( சை 
வச . பொது . 346. ) 

உஸ்மான் ( ரலி ) - இஸ்லாமிய 
உற்சவர்- உற்சவத்தில் எழுந் 

அரசின் தலைவர் மூன்றாம் 
தருளும் விக்கிரகம் 

கலீபா ( இ ) 


ஊள 


வள 


மாயை 


சந்திரன் , சிவன் 

நெற்றியில் திருநீறு அணியும் 

குறி . 2. வைணவ சமயத்தார் 
ஊர்த்த சைவம் - சைவம் பதி திருமண் முதலியவற்றால் 
னாறனுள் ஒன்று . ( அபி . சிந் . ) நெற்றியிலே லம்பரேகையாகத் 

தரிக்கும் ஒருகுறி ( ம.த. அ ) 
ஊர்த்தரேதஸ்- ஏகாதச ருத் 
திரருள் ஒருவன் 

ஊர்த்துவமாயை - சுத்த 

( சை ) , ஒன்றுதானே 
ஊர்த்துவதாண்டவம் 

ஊர்த்துவமாயை . (சி.போ.சிற் . 
மேலே ஒரு பாதத்தைத்தூக்கி 

( 2 , 2,3 ) 
யாடும் நடனம் 
ஊர்த்துவதேவன்- திருமால் ஊர்த்துவமுகம்- மேனோக் 

கின முகம் . சிவன் ஐந்துமுகத்து 
ஊர்த்துவநிருத்தம்- 1 . 

ளொன்று . ( சைவச , பொது , 
ஊர்த்துவ தாண்டவம் 2. ஒரு 

338. உரை ) 
கால் மேனோக்கி நிற்க அதனை 
ஒரு கைகொண்டுகட்டி ஒரு ஊரன்- சுந்தரமூர்த்திநா 
காலி னிற்கை . ( சை ) 

யனார் , ( பெரியபு .) 


ஊர்த்துவ புண்டரம்- 1. சை 
வருள் ஒரு சாரார்சூலத்தினால் 


ஊழ் 

பழவினை பழவினைப் 
பயன் . ( குறள் . 380 ) 


79 


ஊழிமுதல்வன்- கடவுள் , ஊழி 
முதல்வன் உருவம்போல் , ( திவ் . 
திருப்பா . 4 ) 


ஊற்று எனப்படும் , ( சமணம் . 
பக் , 37. ) 


-- 


ஊற்று- செய்யும் புண்ணிய ஊனக்கண் 

பசுஞானம் , 
பாவங்களுக்கேற்ப உயிரில் நல் 

ஊனக்கண் பாசமுணராப் 
வினை , தீவினைகளை அடைவது 

பதியை . ( சி , போ , 9.1 . ) 


எ 


எகினப்பாகன் எகினன் . 
பிரமன் , ( கூர்மபு.யுகதன்ம .27 ) 
எகினனை உதவிய கருமுகில் , 

, 
திருப்பு . 609 ) 


தன் வயத்தன் ஆதல் , தூய 
உடம்பினன் ஆதல் , இயற்கை 
உணர்வினன் ஆதல் , முற்றும் 
உணர்தல் , இயல்பாகவேபாசங் 
களின் நீங்குதல் , பேர் அருள் 
உடைமை , முடிவில் ஆற்றல் 
உடைமை , வரம்பில் இன்பம் 
உடைமை என்பன , 


எச்சன்- 1. யாகஞ்செய்வோன் 
( தேவா . 596 , 9 ) 2. யாகதே 
வதை . ( கந்தபு , யாகசங் , 38. ) 
3 , திருமால் - 


எண் குணத்தான்- கடவுள் . 
எண்குணத்தான் தாளை . 
( குறள் . 9. ) 


எட்டக்கரம்- அஷ்டாக்ஷரம் 

( A Mantra or prayer of eight 
syallables in honour of Visnu ) 
அரங்கன் எட்டக்கரமே . 
( அஷ்டப் . திருவரங்கத் . 27. ) 


எண் குணன்- 1. அருகன் 
( திவா . ) 2. சிவன் , ( பிங் . ) 


எட்டுக்கொண்டார்- அட்ட 

எண்சிறப்புள்ளோன் 
மூர்த்தமுடைய சிவபெருமான் 

அருகன் . ( சூடா . ) 
எட்டு மூர்த்தி- சிவன் ( Siva - 

எண்டோளன் சிவன் , ( பிங் ) 
who is manifest in eight for 
ms . viz . the five elements எண்டோளி- 1. காளி, (திவா ) 
Sun , Moon and Sacrificer ) 2 , துர்க்கை . ( திவா . ) 
( தேவா , 1202 , 8. ) 

எண்ணாயிரவர் சமணரில் 
எண்கண்ணன் பிரமன் , 

ஒரு தொகுதியார் . ( பெரியபு . 
(திவா . ) 

திருஞா, 855.) 


எண் குணங்கள்- இறைவனு எண்ணில் கண்ணுடை 
டைய எட்டு குணங்கள் அவை யோன்- புத்தன் , ( சூடா . ) 


80 


எம்பிராட்டி- எங்கள் தலைவி . எழுத்தின் கிழத்தி- சரசுவதி , 
( திருவாச . திருவெம் , 16 ) 

( பிங் ) . 


எம்பிரான்- எம் ஆண்டவன் , 
( திவ் , பெரியதி , 10,3,2 ) 


எழுந்தருளுந் திருமேனி 
எழுந்தருளுநாயகர் . ( S , I , l.ii.127 


எம்பெருமானார்- இராமானு 
சர் . ( அஷ்டப் , ஊசல் , 18 ) 


எழுந்தருளுநாயகர்- உற்சவ 
மூர்த்தி 


எமதருமன்- இயமன் . ( தாயு . 
சிற்சு . 10 ) 


எழுநயம்- சப்தபங்கிநியாயம் 


எமரன் , எமராசன்- எமன் 
( பெருங் , உஞ்சைக் , 37 , 201 . 


எரிபரல்வட்டம்- எழுநரகத் 
தொன்று , (பிங் , ) 


எரிபிடாரி- உக்கிரமாகாளி . 
( T.L ) 


எழுநரகம்- 1. ஏழுவகையான 

நரகங்கள் , ( திவ் , இயற் . 1,87 ) 
2. பெருங்களிற்று வட்டம் , 
பெருமணல் வட்டம் , எரிபரல் 
வட்டம் , அரிபடைவட்டம் , 
புகைவட்டம் , பெருங்கீழ்வட்டம் 
இருள்வட்டம் ( ச ) 


எரியாடி- அழலை ஏந்தியாடுப 
வராகிய சிவன் , எரியாடி தென் 
றில்லை , ( திருக்கோ , 127. ) 


எழுநா- ஏழு நாவையுடைய 
தாகிய அக்கினி, ( திவா . ) 


எரியோன்- அக்கினிதேவன் , 
ஒள்ளெரியோனும் , ( கம்பரா , 
இலங்கையெரி . 64 ) 


எறிபத்த நாயனார்- அறு 
பத்து மூவர் , நாயன்மாருள் 
ஒருவர் . ( பெரியபு . ) 


எருமையூர்தி- எமன் . ( சூடா . ) 


ஒரு கிராமதே 


எல்லம்மன் 
வதை , (Loc ) 


எறிபாவாடை- தெய்வங் 
களுக்கு முன்னும் பெரியோர் 
முன்னும் வீசும் பாவாடை 
விருது . ( கோயிலொ , 88. ) 


எல்லவன்- 1. சூரியன் ( பாரத 
பதினெட் , 119 ) ; 2 , சந்திரன் , 
( அக.நி ) 


எறிமணி- சேகண்டி , ( பிங் ) 


எல்லார்- தேவர் , பனிவானத் 
தெல்லார் . சீவக , 384 , ) 


என்பாபரணன்- சிவன் 


81 


ஏ 


ஏ- சிவன் , திருமால் 


ஏகபாதமூர்த்தி- சிவன் ( சத்தி 
சிவத்தில் ஒடுங்கிய திருக் 
கோலம் ) 


ஏஎ- சாமவேதம் . ஏஎ இன 
கிளத்தலின் , ( பரிபா , 3,62 ) 


ஏககுண்டலன்- குபேரன் , 
பலராமன் , ஆதிசேடன் 


ஏகபாதர்- ஒற்றைத்தாளர் 
ஆகிய சிவமூர்த்தம் 


யோகாசன 


ஏகசாதனன் 


ஏகபாதாதனம் 
வகை ( சை 


- 


திருமால் 


ஏகதண்டர்- அத்வைத சந் 
நியாசிகள் ( தி.பி.அ. ) 


ஏகம்பன்- காஞ்சீபுரத்தில் 
கோயில் கொண்ட சிவபெரு 
மான் . ( தேவா . 1039,7 ) 


ஏகதண்டி- ஒற்றைக்கோல் 
தரிக்குஞ் சன்னியாசி . ( குருபரம் 
ஆறா . 92 ) 


ஏகன்- கடவுள் , சிவன் , ( திரு 
வாச . 1,5 . ) 


ஏகதந்தன்- விநாயகர் 
( ஒற்றைத் தந்தத்தையுடைய 
வர் . ) ( பிங் . ) 


ஏகாங்க நமஸ்காரம்- தலை 
வணங்கிச் செய்யும் நமஸ்காரம் . 
( சங் . அக . ) 


ஏகதீரீத்துவம்- ஒன்றில் 
மூன்று தத்துவங்கள் உள்ள 
நிலை ( கி ) ( Unity in trinity ) 


ஏகாங்கி- திருமாலடியாருள் 
ஒருவகையார் , ( குருபரம் , ஆறா . 
172. ) 


ஏகதேவன்- 1. கடவுள் 2. புத் 
தன் 3. சிவன் . ( திவா . ) 


ஏகாட்சரம்- நூற்றெட்டுபநிட 
தங்களுள் ஒன்று 


ஏகநாயகன்- 1 , திருமால் 
2. ஏகநாதன் . ( பிரபோத , 
28,2 . ) 


ஏகபாத திரிமூர்த்தி - மும் 
மூர்த்தி - முதலாய தேவர்களுக் 
கும் பிறப்பிடமாய்த்தனித்து 
நிற்குஞ் சிவன் ( ம.த.அ ) 


ஏகாட்சி- சிவன் 
ஏகாதசர் , ஏகாதசருத்திரர் 
சிவன் , உருத்திரன் , சங்கரன் , 
நீலலோகிதன் , ஈசானன் , 
விசயன் , வீமதேவன் , பவோற் 
பவன் , கபாலி , சௌமியன் 
( திவா ) 


82 


ஏகாந்த உருண்டை பெரூ ஏகான்மவாதம்- பிரமம் ஒன் 
மாள் தாம்பூலத்தோடு உபயோ றைத் தவிர வேறொன்றுமில்லை 
கிக்கும் பச்சைக் கர்ப்பூர உருண் என வாதிக்கும் மதம் . ( சி.போ. 
டை ( ஸ்ரீ . த ) 

பா . அவைய . பக் , 47 ) 


ஏகை- உமாதேவி . ( கூர்மபு . 
திருக்கல் , 3. ) 


ஏகாந்தக் கட்டி பெருமா 
ளுக்கு ஜேஷ்டாபிஷேகத்தில் 
சாத்தின பச்சைக் கர்ப்பூர உள் 
காப்பு மறு வருடத்தில் உலர்ந்து 
கட்டியாயிருப்பது ( ஸ்ரீ.த. ) 


ஏசறவு- தோத்திரம் . முனிசண் 
முகனை யேசறவு பேசிநின்று .. 
( சிவதரு . பாயி . 11 ) 


ஏகாந்த சேவை சில உற்ச ஏசாதவர் தேவர் . ( அக. நி . ) 
வங்களில் இரவில் ஏகாந்தமாக 
நிகழும் சுவாமி தரிசனம் . ( Loc . ) ஏசு-- ( Jesus ) இயேசு ( கி ) 


ஏமத்தன் இறைவன் 
ஏகாந்தஞ் சமர்ப்பித்தல் 
வாகனங்களில் விக்கிரகங்களை 

ஏமம்- திருநீறு . ( பிங் . ) 
வைத்துக் கச்சுச்சார்த்துதல் , 


ஏமன்- யமன் , ( சங் . அக . ) 
ஏகாந்தம் - பெருமாள் வெளி 
யார் இல்லாமல் அந்தரங்க பரி 
ஜநத்தோடு மட்டுமுள்ள தனி 

ஏமாங்கன்- பிரமன் 
யிருப்பு ( ஸ்ரீ.த. ) 

ஏயர்கோன் கலிக்காம நாய 

னார்- அறுபத்து மூவர் . நாயன் 
ஏகாந்தவாதி 

ஆருகதரல் மாருள் ஒருவர் . ( பெரியபு . ) 
லாத சமயி ( ச ) ( அறநெறி . 18 ) 

ஏரகம்- சுவாமிமலை .. ( திருமு 
ஏகாமபரநாதர் , ஏகாம்பரர் , ருகு . 189 ) 
ஏகாம்பரன் காஞ்சீபுரத்தில் 
கோயில் கொண்டுள்ள 

1 - சி ஏரம்பவிநாயகன் , 
பிரான் 

ஏரம்பன் பிரமன் பூசித்த 

விநாயகர் ( திவா . ) 
ஏகாலாத்தியம் - பூசையில் 
சுவாமிக்குமுன் சுற்றும் ஒற்றைச் ஏற்புடைக்கடவுள் - நூற்குரி 
சுடர்த் தீபம் ( பரத , ஒழிபி .41 , மை பூண்டுள்ள கடவுள் . ( குறள் 
உரை . ) 

1. உரை . ) 


சிவ 


83 


சிவன் . 


ஏற்றுவாகனன் 
( தி . வா . ) 


யே முகங்கள் அதிகம் பெறக் 
கோக்கப்படும் மாலை . 


ஏறமர் கடவுள் 


சிவபிரான் 


- 


ஏறுயர்ந்தோன் , 
ஏறூர்ந்தோன் - சிவன் ( சூடா ) 


ஏறியருளப்பண்ணுதல் - 1 . 
சாத்திரங்களை எழுதுதல் 
( வை ) ( குருபரம் . 172 , ஆறா ) 
2 . விக்கிரகம் அமைத்தல் : 
( T.A.S. 91 ) 


ஏனாதிநாத நாயனார் - அறு 
பத்து மூவர் நாயன்மாருள் 
ஒருவர் . ( பெரியபு . ) 


ஏறு- நந்திதேவர் . ( பிங் . ) 


ஏறுமுகக்கண்டிகை , 
ஏறுமுகவுருத்திராட்சம் 
உருத்திராட்ச மணிகள் முறை 


ஏஷணா 

சமதி குற்றமற்ற 
உணவினைச் 

சமணத் 

துறவி 
இரந்து பெற்று அளவாக உண் 
ணுதல் . ( சமணம் . பக் .83 . ) 


IU 


சிவன் 

ஐங்கரக்கரி , ஐங்கரன் , 

ஐங்கர மூர்த்தி- விநாயகர் 
ஐக்கவாத சைவம்- சைவத் ( ஐந்து கைகளுள்ளவனான 
தின் அகப்புறச் சமயத்தொன்று 

கணபதி ) ( திவா . ) 
( சை ) ( சி . போ . பா . அவை . ) 

ஐங்காயம் 

இயேசு நாதர் 

தேகத்திலுற்ற ஐந்துவடு ( இ ) 
ஐக்கவாதம் - பரமான்மாவும் 
சீவன்மாவும் தன்மையால் ஒன் ஐங்காயம்வரம் பெற்றவர் 
றெனக் கூறும் மதம் . 

கிறிஸ்துவின் ஐங்காயம் தந்தே 

கத்தில் அமையப்பெற்ற பக்தர் . 
ஐக்கியவாதி- சமயிகளுளொரு 

( கி ) 
வன் 

ஐசாநி- துர்க்கை 


- 


மன் 


ஐங்கணைக்கிழவன் 
மதன் . ( கல்லா . 19 , 10 ) 


ஐஞ்சந்திவினாயகர் - தேவர் 
வேண்டுகோளால் தேவருலகில் 
அமர்ந்த கணபதி 


ஐங்கணைவில்லி- மன்மதன் ஐஞ்சிறப்பு- பஞ்ச 

கல்யாண 
( திவ் . பெரியதி , 9,5,7 , ) 

பூசை ( ச . ) 


84 


ஐதர்லிங்கம்- ஐதர் என்ற முக ஐந்தெழுத்து சிவசின்னங் 
மதிய மன்னனை ஏமாற்ற காஞ் களுள் ஒன்று . திருவைந்தெ 
சியில் அமைக்கப்பட்ட இலிங் ழுத்து தக்க ஆசாரியரிடத்து 
கம் . 

உபதேசமூலம் பெறத்தக்கது . 

பஞ்சாக்கிர மந்திரத்தை மனத் 
ஐதரேயம் - நூற்றெட்டு உபநிட 

திலே செபிக்க வேண்டும் . மந் 
தங்களுள் ஒன்று 

திரத்தின் தூலமான பொருள் , 

மாயையை விலக்கி வினையைச் 
ஐந்தருச்செல்வி- இந்திராணி 

சுட்டு ஆன்மா அருளோடு 
( பிங் . ) 

சென்று சிவபரம் பொருளிடத்து 

ஒன்றுதல் , ( சைவசமயம் . பக் . 
ஐந்தரு நாதன்- இந்திரன் . 

98 ) 
( பிங். ) 


2 


. 


ஐந்தொழில்- பஞ்சகிருத்தியம் 
ஐந்தவத்தை 

சாக்கிரம் , 

( சை ) ஐந்தொழிற்கு மப்புறமாய் . 
சொப்பனம் , சுழுத்தி , துரியம் , 

( குமர . பிர . கந்தர். 5 ) 
துரியாதீதம் உடம்பின் உட் 
பட்ட ஆன்மா அனுபவிக்கும் 

ஐந்தொழிலன்- பஞ்ச கிருத் 
ஐவகை நிலை . ( திருமந் ) 

திய 

முடையனான சிவன் . 

( சை . ) 
ஐந்தவி - கலைமகள் 
ஐந்திரி- பார்வதி , இந்திரன் , ஐம்படைத் தாலி- திருமாலின் 
இந்திராணி , ( சூடா . ) 

சங்கு , சக்கரம் , கதை , வாள் , 

வில் என்னும் ஐந்து ஆயுதங் 
ஐந்துகில் போர்ப்போர் -- ஐந்து 

களின் வடிவாகிய அணி . 
துகில்கொண்டு போர்த்துக் 
கொள்பவராகிய பௌத்தர் ஐம்பதங்கள்- பஞ்ச நமஸ்கார 
( பௌ . ) ( தேவா . 239 , 10 ) மந்திரம் ( ச ) 


ஐந்துசுத்தி சிவபூசைக்கு ஐம்பதவமிர்தம்- பஞ்ச நமஸ் 
முன்னர்ச் செய்யப்படும் கிரியை காரம் ( ச ) 
அதாவது பூதசுத்தி , மந்திர 
சுத்தி , திரவியசுத்தி ஆன்ம ஐம்மலத்தார்- சகலர் ( சை ) 
சுத்தி , என்பனவாம் . 

ஐமவதி - பார்வதி (திருவானைக் 
ஐந்துமுகத்தோன் ஐந்து கோச்செங் .18. ) 
முகங்களையுடைய சிவன் . 
( உரி , நி . ) 

ஐமுகன் , ஐமுகி - ஐந்து முகங் 


85 


ஐந்து 


முக 


ஐயானனன் 
முடைய சிவன் 


களையுடைய சிவன் . ( திவா . ) 
ஈசா நம் , தற்புருடம் , அகோரம் , 
வாமதேவம் , சத்தியோசாதம் , 
என்னும் ஐந்து 

முகங்களை 
யுடையராகிய சிவன் ( ம.த.அ. ) 


பார்வதி ( பிங் . ) 
துர்க்கை . ( பிங் . ) 
காளி . ( பிங் . ) 
தவப்பெண் . ( சூடா . ) 


ஐயங்கார்- 1 . வைஷ்ணவா 
சரரியர் 2 . 

ஸ்ரீவைஷ்ணவப் 
பிராமணர் பட்டப்பெயர் . 
( T.A.S.I. 145. ) 


ஐராணி-- இந்திராணி , பார்வதி 


ஐராவணம் - இந்திரன் யானை ; 
2 : சிவபிரான் வாகனமாகிய 


யானை . 


ஐயடிகள் 

காடவர் கோன் 
நாயனார்- அறுபத்து மூவர் . 
நாயன்மாருள் ஒருவர் . ( பெரியபு ) 


ஐராவணன் இந்திரன் 


ஒரு 


கிராம 


ஐயம் பிடாரி 
தேவதை. ( Loc . ) 


-- 


ஐராவதகணேசர் 

ஆனை 
யூருணிக்கரையில் ஐராவதத் 
தால் பூசிக்கப்பெற்ற விநாயகர் 


ஐராவதப்பாகன்- இந்திரன் 


ஐயர்- தேவர் . ( திவா . ) 

பார்ப்பார் . ( திவா . ) 
ஸ்மார்த்தப் பிராமணர் 
பட்டப்பெயர் 
வீரசைவர் பட்டப்பெயர் . 
( விசாகப் பெருமாளையர் . ) 
பாதிரிமார் பட்டப் 
பெயர் . ( போப்பையர் . ) 
முனிவர் . ( தொல் . பொ . 
145 ) 


ஐவகைச் சமயம் - அறுவைகச் 
சமயத்துள் பௌத்தம் தவிர்ந்த 
உலோகாயுதம் , சாங்கியம், 
நையாயிகம் . வைசேடிகம் , 
மீமாஞ்சகம் என்னும் ஐந்து 
மதங்கள் . ( மணி . ) 


விரதம். 


ஐயன்பாழி சாஸ்தா கோயில் . ஐவதம் --- 

ஐந்து 
ஐயன்பா ழியிலானை , ( ஈ.டு. ( அ . செ . 82 ) 
1.1.5 .) 

ஐவர் தூதன் 
ஐயனார்- அரிகரபுத்திரன் 

தூதனான கண்ணன் .. 


பாண்டவ 


A 


60 


ஒப்பூசை- கத்தோலிக்க வழி ஒருதந்தன்- ஒற்றைக் கொம் : 
பாட்டுவகை ( கி ) 

புடைய விநாயகர் , 


86 


ஒலிமுகவாசல்- நகரம் அல்லது கால் முதலியன கழுவுகை ( இ ) 
கோயிலின் முன்புற வாயில் 
( விவிலி . 2 , இரா . 7 17 ) 

ஒற்றிற்பிரசாதம் -- கோயிற் 

பிரசாத வகை 
ஒலு- தொழுகைக்கு முன் கை 

ஒற்றைக்கொம்பன் - விநாயகர் 


பிரமன் 


ஓத்திரி - யாகஞ் செய்வோன் 


ஓகாரவுரு- கடவுள் 


ஓங்காரவுரு , ஓங்காரம் - 
பிரவணம் , கடவுள் . 


ஓத்தின்சாலை- வேதங்கற்பிக் 
குமிடம் . ஓத்தின் 

சாலையு 
மொருங்குடனின்று . ( சிலப் . 22 , 
28. ) 


ஓங்காரன்- விநாயகன் .. 


ஓத்து வேதம் . ஓத்துடை 
யந்தணர்க்கு . ( மணி. 13 , 25 ) 


ஓங்காரி- பிரணவப் பொருளா 


னவள் 


ஒட்டு வட்டில்- ஆராதனை 
வட்டில் 


ஓதா- யாகஞ் செய்யும் ஆசிரி 
யருள் ஒருவன் . நற்பிருகு 
வோதா, ( மச்சபு , சந்திரோ . 12. ) 


ஓடதிநாதன் , ஓடதிபதி 

ஓதிநாணம்- அவதிஞானம் (ச ) 
சந்திரன் ( வேதாரணி . வன்னி . 

ஓதிமமுயர்த்தோன் , ஓதிம 
19 ) 

வாகனன் , ஓதிமன்- பிரமன் , 
ஓடாணி - பெருமாளுக்கு வெய் 

( சூடா ) ; ( பிங் ) ; ( பிரபோத . 
யில் படாமல் பிடிக்கும் மறைவு 

26. 26 ) 
( ஸ்ரீ . த . ) 

ஓதுவார் 1 , சந்நிதிகளில் 
ஓணப்பிரான்- திருமால் . ஓணப் தேவார முதலிய அருட்பாக் 
பிரானு மொளிர்மாமல ருத்த களைப் பாடுஞ் சைவவேளாளர் 
மனும் . ( தேவா . 643 , 10 ) 

2. வேதசாத்திரம் படிப்போர் . 

ஓதுவார்க்குணவு . ( திவா . ) 
ஓணவிழவு திருமாலின் 
திருநாள் , ஓணவிழவில் ஒலி 

ஓநமோநாராயணாய - 
யதிர . ( திவ் . இயற் . 4 , 41. ) அஷ்டாக்ஷரம் ( கம்பரா இரணி , 


87 


23 ) the mantra of eight sylla 
bles in praise of Visnu ) 


2 . வேள்வித்தீயில் நெய் 
முதலியன பெய்கை . 

( சேதுபு . 
சேதுச . 51.) 


பிரணவம் , ( கம்பரா . 
இரணி .76 ) 
ஓமகுண்டம்- வேள்விக்குழி 
( கந்தபு . அசுரர்யாக , 42 ) 


ஓமம்வளர்த்தல்- ஓமஞ்செய்யு 
மாறு அக்கினி வளர்த்தல் 


யாகசாலை , 


ஓமமண்டபம் 
( திவா . ) 


ஓமசாலை - யாகசாலை . (சிலப் . 

10 , 148 , அரும் . ) 


* 


யாகம் . 


1 


ஒமியம் 
432 ; 8. ) 


( தேவா 


ஓமப்பொடி- திருநீறு . ( பிங் . ) 


ஓமம் - 1. வேள்வி . ( திவா . ) 


ஒலமிட்ட விநாயகர் - திருவை 
யாறிலுள்ள விநாயகர் 


ஒள 


ஔத்திரி தீக்கை , 
ஔத்திரி தீட்சை --சிவதீட்சை 
ஏழனுள் ஒன்று ( சை ) ( சைவச . 
ஆசாரி . 62 , உரை . ) 


யணத்திற்குரிய பிரார்த்தனை 
( இ ) அவர்கள் காலைநேரங் . 
களில் ஔராத்து ஓதிக்கொண் 
டிருப்பார்கள் . 


ளபாசனம 


காலை மாலை 


ஔலியா- பக்தர்கள் ( இ ) 
களில் இல்லறத்தார் " ஓமத்தீ 
ஓம்புகை , 

ஔவை நோன்பு செவ்வாய் 
ஓௗராத்து நித்திய பாரா நோன்பு 


க 


கங்கடகன் சிவன் 


க -1 . பிரமன் , கவ்வென்ப தயன் 
பேர் . ( காஞ்சிப்பு . தலவி . 26 ) 
2. அக்கினி , ( புலியூரந் . 7 ) 
3 . திருமால் 4. . காமன் 
5 . சூரியன் , 6. சந்திரன் . 
7. ஆன்மா. 


கங்கடம் சிவனது திரிசூலம் 
சிவகவசம் 


கங்காசனகன் 


திருமால் 


ககுந்தலன்- சிவன் 


கங்காசு தன்- . 1. விநாயகன் 
2. முருகன் 3. பீஷ்மர் 


88 


கங்காதரமூர்த்தி , 

கங்கைமகன் முருகன் . 
கங்காதரன்- சிவன் , (திவா . ) 

கங்கையம்மன் 

ஒரு கிராம 
கங்காபட்டாரகி கோயில் 

தேவதை 
களிலுள்ள சிவமூர்த்தி அணியுங் 
கங்கைவடிவமான தலையணி , 

கச்சபீ - சரசுவதியின் வீணை . 
( S.I.l.ii , 170 ) 

( பரத . ஒழிபி , 15. ) 


-- 


கங்காபவானி- கங்காதேவி . கச்சாலை 

காஞ்சீபுரத்தி 
( சி.சி. 1,47 . மறைஞா. ) 

லுள்ள சிவாலயங்களுள் ஒன்று , 

கச்சிக் கச்சாலை . ( தண்டி . 95 . 
கங்காவிசர்ச்சனமூர்த்தி - 

13 , உரை ) 
பகீர தன் வெகுநாள் பிதுர்க்கள் 
நற்கதியடையத் தவஞ்செய் 

கச்சுச்சாத்துதல் விக்கிர 
தனன்.அதனால் களிப்படைந்த 

கத்தை வாகனத்தினுடனாவது 
சிவமூர்த்தி தரிசனந்தந்து தமது 

வாகனத்தைத் தண்டுடனாவது 
சடையிலிருந்த கங்கையில் ஒரு 

கச்சால் இறுகக் கட்டுதல் , 
துளி பூமியில் விட்டனர் . 
காலத்து இப்பெயரால் தேவாதி கசகர்ணர் 
பர் துதித்த சிவமூர்த்தம் . 

கசகன்னர் விநாயகர் 

( யானைக்காதுடையவர் . ) 
கங்காளமாலி- சிவன் 

கசதீபம்- ஒருவகைக கோயில் 
கங்காளமூர்த்தி 

விளக்கு . ( பரத . ஒழிபி . 43. ) 
மூர்த்தி செருக்கடைந்த காலத் 
தில் அவர் முதுகின் முழுவெலும் கசமுகானுக்கிரகர்- சிவமூர்த் 
கங்காளத்தை 

தங்களுள் ஒன்று ( கஜமுகனுக் 
தண்டமாகக் கொண்டு வந்த 

கருளியவர் ) 
சிவன் திருவுரு 

கசவத்திரன்- விநாயகன் 
கங்காளி - மாகாளி ( பிங் ) 
பார்வதி . மலைமாது கங்காளி 

கசானனன் . 

விநாயகன் . 
( மறைசை . 17 ) 

( விநாயகபு . 69.2 . ) 


வாமன 


பாகிய 


வீணா 


கங்கை சக்களத்தி- பார்வதி கஞ்சநன்- மன்மதன் 


முருகக் 


கங்கைதனயன் 
கடவுள் . ( பிங் . ) 


கஞ்சன்- பிரமன் . ( சூடா ) 


கஞ்சாரதி- திருமால் 


கங்கை பெற்றோன் 
விநாயகர் . ( சூடா . ) 


கஞ்சாரன்- சூரியன் , பிரமன் 


891 


கஞ்சாரி - கண்ணன் , 

கடல் வண்ணன் 

திருமால் 

( மணி . 27 , 98 ) ஐயனார் . 
கஞ்சாறர் மானக்கஞ்சாற ( சூடா ) . 
நாயனார் . ( பெரியபு . ) 

கடலிறைவன் 

வருணன் . 
கஞ்சுகசரீரம் அராகம் 

( உபதேசகா . 

உருத்திராக்க 
விந்தை , கலை , நியதி , காலம் 

245. ) 
என்னும் ஐந்து தத்துவங்களி 
னாலுமாகிய ஒருவகைப் பர கடவல்லி- நூற்றெட்டுபநிடதங் 
சரீரம் ( சை ) 

களுள் ஒன்று 


கஞ்சுகன்- வைரவன் . ( பிங் . ) 


கடவாரணன் 


விநாயகன் 


. 


-- 


கஞ்சுளியன் அங்காளம்மை 

கடவுட்பணி 

1. தெய்வ 
யைப் பூசிப்போன் . 

கைங்கர்யம் ; 2. ஆதிசேடன் . 
கட்கன்- வீரபத்திரக் கடவுள் 

கடவுட்பள்ளி 

பௌத்த 

சைத்தியம் . சிறந்து புறங்காக்குங் 
கட்டங்கம் மழுவாயுதம் . 

கடவுட்பள்ளி . (மதுரைக் . 467. ) 
( திருக்கோ . 242. ) 

கடவுட்பொறையாட்டி 
கட்டங்கன் சிவன் . கபாலி 

தேவராட்டி 
கட்டங்கன் . ( தேவா , 769,5 . ) 


கோயிற் 


கட்டாடியார் 
பூசகன் 


கடவுண் மங்கலம்- தெய்வப் 
பிரதிஷ்டை . (சிலப் . 28 , 233 ) 


கடவுண் மண்டிலம்- சூரியன் . 
( மணி . 22 , 1 ) 


கட்டுவாங்கன் 
கட்டுவாங்கி 
2 . விநாயகர் , 
சகத்திர . 26. ) 


1 . சிவன் ; 
( விநாயகபு . 


கடவுண் மூர்த்தி- அருகன் 


கடவுணீலி- 

காளி 
கடம்- நூற்றெட்டு உபநிடதங் 
களுள் ஒன்று 

கடவுள்- இறைவன் . ( பிங் . ) 
கடம்பன் முருகக்கடவுள் , 

கடவுளாளர்- தேவர் . ( மணி . 
( மணி , 4. 49 ) சிவன் 

1. 15 ) 


கடருத்திரம்- நூற்றெட்டுபநிட கடற்கிடந்தோன்- திருமால் , 
தங்களுள் ஒன்று 

(திருவாச . 23. 8 ) 


90 


கட 


கடற்பிறந்த கோதை 

கண்டுமுட்டு - 

வைதிகரைக் 
கடற்பிறந்தாள் திருமகள் . கண்டால் சைனர் மேற்கொள் 
( சூடா . ) 

ளுந் தீட்டு . ( பெரியபு . திருஞான . 

683 ) 
டற்றுயின்றோன் - திருமால் , 
( திவா . ) 

கண்ணப்பநாயனார்- 

அறுபத்து மூவர் , நாயன்மாருள் 
கடன்முரசோன் -- மன் தன் . 

ஒருவர் . ( பெரியபு . ) 
( பிங் . ) 


கடிசூத்திரன்- விநாயகக் 
கடவுள் 


கண்ணன் 1 . கிருஷ்ணன் , 
( திவ் திருவாய் , 10 , 5 , 1 ) 
2. திருமால் . ( திவா . ) 


கடுக்கைக்கண்ணியன் , 
கடுக்கையங்கண்ணிசூடி 
சிவன் . 


கண்ணனான் 
( சீவக . 2362. ) 


புரோகிதன் . 


எம் 


சபைகளை 


கடோபநிடதம்- நூற்றெட்டுப் கண்ணாள்- சரசுவதி . ( பிங் . ) 
நிடதங்களுள் ஒன்று 

கண்ணுதல் சிவன் . 
கண்காணியர் கிறிஸ்தவ 
மண்ணல் கண்ணுதல் பாத 
மேற்பார்க்கும் 

நண்ணி . ( திருவாச . 35 , 1 ) 
அத்தியட்சர் . ( கி ) 

கண்மணி 

உருத்திராக்கம் . 
கண்டபரசு- சிவன் 

வெண்பொடி கண்மணி திகழ 

மெய்யணிந்து . ( திருவானைக் 
கண்டன் சிவன் 

திருமால் . 13 ) 
கண்டி , கண்டிகை உருத்தி 
ராக்க மாலை . கண்டியிட் பட்ட கண்மலர் - விக்கிரகங்கட்கு 
கழுத்துடையீர். ( தேவா . 

அணியும் விழிமலர் . (S.I.l.ii , 
586 , 6 ) 

340 ) 


கண்டிமுத்திரை முத்திரை கணக்கிரீடர் - விநாயகர் ( தேவ 
வகை ( சை ) 

கணங்களுக்கெல்லாம் கிரீடம் 

போன்றவர் ) 
கண்டியூர் 1. அட்டவீரங் 
களுள் ஒன்று . ( தேவா . ) 2 ஒரு 

கணதரன் அருகன் . 

கணதர 
விஷ்ணு ஸ்தலம் ( திவ் . திருக் ரேறுசெந் தாமரைகாண் , ( திரு 
குறுந் . 19. ) 

நூற் , 59 ) 


91 


- 


- 


கணை 


- 


கணநாத நாயனார் . 

கணிகவாதி கணபங்கவாதி 
அறுபத்து மூவர் . நாயன்மாருள் பார்க்க . 
ஒருவர் . ( பெரியபு . ) 

கணிச்சியோன் சிவபிரான் 
கணநாதன் 1. சிவகணத் கணச்சியோன் சினவலின் . 
தலைவன் . ( கந்தபு.தாரக.123 . ) ( கலித் . 2,6 . ) 
2 , விநாயகன் . ( தேவா .737,6 ) 
3. கணநாத நாயனா 

கணேசன் விநாயகன் , சிவன் 

( ம.த.அ ) 
கணப்பிரான்- விநாயகன் 

குறுக்குத்தடி சந்நிதி 
கணபங்கவாதி - பிரபஞ்சங் யில் உள்ளேயும் வெளியிலும் 
கணந்தோறுந் தோன்றியழியும் உள்ள குறுக்குத்தடி 
என்று வாதிப்பவன் ( சி . போ . 
பா , அவை . ) ( தத் ) 

கத்தன் - கடவுள் , அருகன் , 

சிவன் , விட்டுணு ( ம.த.அ ) 
கணபதி 1 . விநாயகன் , 

கஸ்தூரியால் 
( திவா . ) 1. நூற்றெட்டு உபநிட கத்தூரிநாமம் 
தங்களுள் ஒன்று 

ஊர்த்துவமாகத் திருமால் மூர்த் 

தங்களின் நெற்றியிலிடுங் குறி , 
கணபதியணி 

சீரிதாயெழுது கத்தூரிநாமமும் 

அறுகு . 
( தைலவ . தைல . 132. ) 

( அஷ்டப் , திருவரங் . கலம் .77 ) 
கணபர். சிவகணத்தலைவர் . 

கத்தோலிக்கன் 

கிறித்துவ 
( கோயிற்பு . திருவிழா . 47. ) மதத்தின் ஒரு பிரிவைச் சார்ந்த 

வன் ( கி . ) 
கணம்புல்லநாயனார் 

கதமிட்டிரன்- விநாயகன் 
அறுபத்துமூவர் , நாயன்மாருள் 
ஒருவர் . ( பெரியபு .) 

கதாக்கிரஜன்- திருமால் 


* 


- 


கணாதமதம் - வைசேடிக மதம் 


கதாதரன்- விநாயகன் 


கதாபாணி- திருமால் 


கணாதன் வைசேடிக மதா 
சாரியனான முனிவன் . ( மணி , 
27 , 82. ) 


கதீடிரல்- கிறிஸ்துவ கோயில் 
( கி ) 


கணபதி - 


சிவன் , கணபதி 


கந்தசட்டி , கந்த சஷ்டி 
விரதம் முருகக்கடவுள் சூர 


கணாதிபர் - கணபதி 


92 


பதுமனை வென்றதைக்குறித்து 
ஐப்பசி மாதத்துச் சுக்கிலபட் 
சத்துச் சஷ்டி திதியில் நடத்தப் 
படும் திருநாள் . 


தெய்வ கணத்தைச் சேர்ந்த 
துவதிகன் என்பவனின் வடிவம் 
இது . மக்களுக்கு அவ்வப் 
பொழுது அற்புதங்கள் 
உரைத்த தெய்வம் . ( பௌத்தம் . 
பக் . 41. ) 


பல 


கந்தனுக்கு 


கந்த பூர்வசர் 
முன் பிறந்தவர் 


கந்நன் - கிருஷ்ணன் 


கந்தம் - பஞ்ச கந்தம் ( பௌ . ) 


கநவநமான்- தெய்வயானை 


கந்த முத்தன்- புத்தன் 


மன்மதன் . 


கந்தர்ப்பன் 
( திவா . ) 


கப்பரை - விபூதிக்கலம் . ( சங் . 
அக ) 


கந்தரன்- இந்திரன் 


கபடநாடக சூத்திரன்- திரு 
மால் 


கந்தராகரம் , கந்தராதரம் 
மலை , முருகக் கடவுள் உறை 
விடம் ( ம.த.பே ) 


கபர்த்தம் - சிவபிரான் சடை 


கபர்த்தி - சிவன் 


கந்தழி- பரம்பொருள் , ( தொல் . கபர்த்தீசன்- காசியில் எழுந் 
பொ . 83 ) 

தருளியிருக்கும் சிவமூர்த்தி 


கந்தன்- அருகன் , ( சிலப் . 11 , 
5 ) முருகன் . ( திவா . ) 


கஃபா மக்காவிலுள்ள இறை 
இல்லத்தின் பெயர் ( இ ) 


கந்தி- ஆரியாங்கனை சமணப் 
பெண்துறவி ( ச ) ( சீவக . 2649 ) 


கபாய் 

பெருமாளுடைய சட் 
டை ( ஸ்ரீ.த. ) 


கந்திரி- ஒரு முகமதிய பண்டி 
கை ( இ ) 


கபாலதரன் , கபாலபாணி , 
கபாலமூர்த்தி- சிவன் ( திவா . ) 


கந்திற் பாவை- புகாரின் அம் 
பலத்தில் சம்பாதித் கோயில் 
குணதிசையில் அமைந்திருந்தது 
இதனைக் கந்திற்பாவை என்பர் . 


கபாலி- 1. ஏகாதசருத்திரருள் 
ஒருவர் ( திவா . ) 2 , வைரவன் 
( பிங் ) 3. காபாலிக விர தியான 
சைவசமயத்தான் , ( திவ் . பெரி 
யாழ் .2,8 , 8 ) 4. உமாதேவி 


93 


கமலாசினி - இலக்குமி 


கபிலமதம்- கபிலரால் தாபிக் 
கப்பெற்ற சாங்கியமதம் . 


பிரமன் . ( பிர 


கமலாலயன் 
மோத் . 22,75 ) 


கபிலர் - உருத்திரர் . ( பரிபா 3,7 ) 


கமலை 
கபிலவஸ்து 

இலக்குமி ( கம்பரா . 
புத்தர் அவ 

பாயி . பயன் , 1 ) 
தரித்த நகரம் . ( மணி , அரும் ) . 


கபிலன்- சாங்கியமதாசாரியன் 


கயமுகன் - வி நாயகன் ( சூடா .) 
விநாயகரால் கொல்லப்பட்ட 
ஓர் அசுரன் . (விநாயகபு . ) 


- 


புத்தன் 


கபிலையம்பதி 
பிறந்த இடம் . 


கயிலாயம் 


கைலாசம் 


கம்- பிரமன் . ( பிங் ) 
வீட்டின்பம் , ( காஞ்சிப்பு . திரு 
வேகம்ப , 49 )) தேவலோகம் , 
( உரி.நி. ) 


கயிலாயன் , கயிலையாளி 
சிவன் 


கம்சாராதி- கிருஷ்ணன் 


கர்த்திரு சாதாக்கியம்- நான் 
கு முகங்களோடும் எட்டுக் கை 
களோடும் கூடிய மகேசுர மூர்த் 


தம் 


கம்பர் , கம்பன்- காஞ்சீபுரத் 
துச் சிவபிரான் . ( தேவா . 
1035,8 ) 


கர்ப்பக்கிருகம் ஆலயத்தி 
லுள்ள மூலஸ்தானம் 


திருமால் 


கமலக் கண்ணன் 
( திவா ) 


கமலா தேவி - இலக்குமி . ( திருக் 
கோ . 41 ) 


கர்மக்ஷயாதிசயம் சைனர் 
கூறும் அதிசயம் மூன்றனுள் 
வினை நீங்குகையாகிய அதிச 
யம் ( சீவக . 2813 . உரை ) 
( ச . ) 


கமலயோனி- பிரமன் ( திவா ) . 


- 


வாகனமாக உடைய 


கமலவூர்தி அருகன் . ( தாம கரண்டை 

கமண்டலம் . 
ரையை 

( மணி . 3 , 86 ) 
வன் ) ( திவா . ) 

கரணிமுகவர்- விநாயகன் 
கமலன் 

பிரமன் . ( கூர்மபு . 
பிரமலி . 8 ) 

கரதன்- விநாயகன் 


கமலாசனம் - பிரமன் , அருகன் 


கரந்தை சூடி 


சிவபெருமான் 


94 


- 


கரம் நூற்றெட்டுபநிடதங் கருடோற்சவம்- திருமால் கரு 
களுள் ஒன்று 

டாரூடராய்க் காட்சி கொடுக் 

குந் திருநாள் 
கரிமுகன்- விநாயகன் . கரிமுக 
னடிபேணி ( திருப்பு . 1 ) 

கருணா 

பாவனை ஐந்தனுள் 

ஒன்றான அருள் , ( பௌ .) 
கரியமால்- திருமால் , கன்னி 
கரியமால் , ( கலித் . 92 , உரை . ) 

கருணாலயன் 

சிவன் . ( திரு 
வாச . 27,1 ) 


துளசி 


கரியவன்- திருமால் ( கம்பரா . கருத்தன் அருகன் , - சிவன் , 
பள்ளி . 55 ) இந்திரன் . ( மணி . 

கடவுள் 
25 , 55 ) 

கரு நீலப்பிறப்பு- நரகசன்மத் 
கருங்கடல் வண்ணன் 

திரு துக்குச் சிறிதும் மேற்பட்ட 
மால் ( திவா . ) ஐயனார் 

பிறவி ( ச . ) ( மணி . 27 , 150 ) 


- 


- 


கருடக்கொடியோன் - திரு கருப்புவில்லி 
மால் . ( திவா .) 

( மணி . 20 , 92 ) 


மன்மதன் 


கருடகம்பம் 

1 . திருமால் கரும்பன் மன்மதன் . ( அஷ் 
கோயில் துவசத்தம்பம் . ( அரி டப் . அழகரந். 17 ) 
சமய . பத்திசார . 92 ) 2 , கரு 
டன் சந்நிதியை அடுத்து விளக் கரும்பிறப்பு-- நரகசன்மம் . 
குமாட்டும்படி நாட்டிய தூண் ( மணி , 27,150 ) --- 


கருடகேதனன்- திருமால் 


கரும்பிறை - மன்மதன் 


- 


- 


கருடசேவை- கருடோற்சவம் கருமக் கடல் கடந்த செல் 

வன்- அருகன் 
கருடத்துவசன்- திருமால் 

கருமகாண்டி வைதிகக்கிரி 
கருடபுராணம் பதினெண் 

யைகளைப் பயன்கருதி அனுஷ் 
புராணத்தொன்று 

டிப்போன் ( வேதா . சூ . 13 ) 
கருடவாகனன் 

கருடன்மேல் 
வீற்றிருக்கும் திருமால் , ( திவ் . கருமமீமாஞ்சை- ( System of 
திருமாலை , 10 ) . 

Indian Philosophy whose 

founder or the earliest syste 
கருடாந்திகமூர்த்தி சிவ matic exponent was jaimini 
மூர்த்தியின் திருவுருவம் 

and which consists of an en 


95 


- 


- 


quiry into the nature of dhar கோத்த கல்லாடையும் ( தேவா , 
ma according to the Karma 509,2 ) 
kāņda of the Veda ) 
- பூர்வமீமாஞ்சை. 

கலங்காப்பெருநகரம் 

வைகுந்தம் 
ருமானுட்டானம் வைதிக 
ஆகமக்கிரியைகளை அனுஷ் கலசபூஜை- நீர் நிரம்பிய கல 

சத்தில் தேவதையை ஆவா 
டிக்கை , 

கித்துச் செய்யும் பூசை 
கருவன்- சங்காரமூர்த்தி , கரு 
வனாய்க் காலனை முன்காய்ந்த 

கலசமாட்டுதல்- 1 , கலசங் 

கொண்டு அபிஷேகஞ்செய்கை . 
நாளே , ( தேவா . 731,1 ) 

S , I , I , iii , 102 ) ; 
கருவூராஎனிலை - கருவூரி 

கலசமுனி குடத்தினின்று 
லுள்ள சிவபிரான் கோயில் 

பிறந்தவரான அகஸ்தியர் . 
( தேவா :) 

( நைட , சந் . 4 ) 2. கும்பாபி 

டேகம் , ( சா , சொ , அ , ) 
கரோடி- கரோடிகை - சிர 
மாலை , கரோடி விரிசடைமேல் 

கலாசோதனை சைவ தீட் 
அணிநாயகன் . ( தேவா .524. 

சைகளுள் ஒன்று 
8 ) 

கலாத்துவா- பஞ்சகலை 
கல்கி- கற்கி - திருமால் அவ களாகிய அத்துவாவகை , ( சி . 
தாரத்தொன்று 

சி , 8.6-9 , மறைஞா .) ( சை ) 
கல்பவாசியர்- தேவருள் ஒரு 

கலாதத்துவம் சுத்தாசுத்த 
வகையினர் ( ச ) 

தத்துவங்களுள் ஒன்று , 

( சி , போ , பா , 2,2 , பக் . 151. ) 
கல்யாணசுந்தரர் - பார்வதி 
யைத் திருமணஞ்செய்த சிவ 

கலாதரர்- விநாயக அம்சங் 
மூர்த்தி திருவுரு 

களில் ஒன்று 
கல்யாணதரம் சமவசரணத் 
திலுள்ள மூன்று மதில்களுள் கலாதேவி- சரசுவதி . 
ஒன்று ( ச ) 

கலாநிதி- சந்திரன் , (பிங் . ) 
கல்லாடம்- ஒருசிவஸ்தலம் 
( திருவாச , 2,11 ) 

கலிக்கம்ப நாயனார் - அறு 

பத்து மூன்று நாயன்மாருள் 
கல்லாடை காவியாடை , 

ஒருவர் . ( பெரியபு . ) 


96 


கலிகன்றி- திருமங்கையாழ் 
வார் . ( திவ் . பெரியதி, 1.1.10 . ) 


கலைமான் சரசுவதி ( பிங் . ) 

கலைமான்றனை ..... முகநோக்கி , 
( சேதுபு , காயத் , 32 , ) 


கலிசந்தரணம்- நூற்றெட்டு 
உபநிடதங்களுள் ஒன்று . 


கலையறிபுலவன் 
( பிங் . ) 


முருகன் , 


கலிப்பிரியன்- நாரதன் 


- 


கலிமா- இஸ்லாம் மதத்தைச் 

கலையானத்தி- துர்க்கை 
சேரும்போது அல்லாவைத் 

கலையுகைப்பாள்- க.ளி 
தவிர வேறு கடவுள் இல்லை , 
முகம்மது அவருடைய திருத் 

கலையுருவினன் , கலையுரு 
தூதர் என்று பொருள்படச் 

வினோன் கலைகளை உரு 
சொல்லும் அரபிவசனம் ( இ ) 

வாகவுடையன் எனப்படுஞ் 

சிவன் , ( மணி . 27 91 ) 
கலிய நாயனார்-- அறுபத்து கலையூர்தி- துர்க்கை , ( திவா . ) 
மூன்று நாயன்மாருள் ஒருவர் . 
( பெரியபு . ) 

கலையோன் சந்திரன் , 

( பிங் . ) 
கலியாணன்- சிவன் , ( திரு 
வாலவா , 27 , 85 , ) 

கலைவாகன்- வாயு , ( பாரத . 

சம்பவ . 76. ) 
கலியுகம்- நான்காம்யுகம் . 
( திவ் , திருவாய் . 5,2,11 ) 

கவ்வியம்- பிதிரர்களை உத் 

தேசித்துக்கொடுக்கும்பிண்டம் . 
கலை- 1. வித்தியாதத்துவம் 

( மச்சபு . சிராத்தானு , 2 ) 
ஏழனுள் ஒன்று ( சை , ) கலைமுத 
லாயநிலை , ( ஞானா. 3.1 ) 

கவசம்- இரட்சை , நீற்றுக் 
2. பார்வதி 3. சாத்திரம் , ( திரு கவசம் , ( திருவாச , 48.1 ) 
வாச , 12,13 ) 

கவாலி- சிவன் , காணாய் 
கலைநாதன்- அருகன் , 

கவாலி கதிர்முடிமேல் , ( பதினோ, 
புத்தன் , ( சூடா . ) 

பரண , சிவ . திருவந் , 12. ) 

கவுசிகம்- சாமவேதம் 
கலைப்பாகி - துர்க்கை , வெய்ய 

( அரிசமய , பராங்குச . 9 ) 
கலைப்பாகி , ( திவ் , பெரியாழ் 
1,3,9 ) சரசுவதி 

கவுடு- கழுத்திலணிவதும் பொற் 
குவளையில் 

அமைந்ததுமான 
கலைமகள் , கலைமடந்தை உருத்திராக்கமணி , 


97 


கவுணம் - ஆக்கினேயம் போ 
லன்றிக் காட்டுத்தீ முதலிய 
வற்றிலிருந்து கொள்ளும் ஒரு 
வகைத் திருநீறு . ( திருக்காளத் . 
4,26,5 . ) 


கழுக்கையர்- மயிற்பீலிக்குப் 
பதிலாக கழுகுகளின் இறகு 
முடிப்பைக் கையில் எடுத்துச் 
செல்லும் சமணர்கள் . ( மணி , 
27 , 155. ) 


கவுணியர்கோன் --- கௌண் கழுமலம்- சீகாழி ( தேவா . 
டினிய கோத்திரத்துப் பெரியோ 149 , 1.) 
ரான திருஞானசம்பந்தர் . 

கள்ள நித்திரை- யோக நித் 
( பெரியபு , திருஞா, 102 ) 

திரை. ( திவ் . பெரியாழ் . 5,1,7 ) 
கவுத் துவம்- திருமால் மார்பில் 

கள்ளழகர் - கள்ளர் நாட் 
அணியும் மணி . கவுத்துவங் 

டுள்ள அழகர்மலையில் கோயில் 
கிடந்த மார்பின் .. ( கூர்மபு . 

கொண்ட திருமால் 
அந்தகா . 85.) 

களங்கன்- சந்திரன் . ( திவா . ) 
கவுந்தி-- 1. சைன தவப்பெண் . 
( திவா . ) 2. குந்தி தேவி , ( யாப் . கற்கலை 

கற்கலை- காவிவஸ்திரம் . ( திரு 
வி , 64 , 242 , ) 

வானைக் . திருநீ .7 ) 


- 


கவுமாரம்- கௌமாரம் கற்கி- 1. கோயில் , ( சது. ) 

( Doctrine that Kumara is the கற்கிளர் கற்கி செய்தோன் . 
highest God ) 

( சேதுபு . இராமநா . 43. ) 

2. திருமாலின் தசாவதாரங் 
கவுமோதசி - திருமாலின் தண் களுள் இனி நிகழும் அவதாரம் . 
டாயுதம் . ( சேதுபு , துராசா , 34. ) தாமோதரனாய்க் கற்கியு 

மானான் . ( திவ் . பெரியதி . 
கவுரிசங்கம் கவுரிசங்கரம் - 

8,8,10 ) 
சிவன் உமை என்பவர்களது 
உருவின தாய இரு பிளவுபட்ட கற்கெ நாடு -- தேவருலகம் . 
ஒற்றை உருத்திராக்கம் 

( திருக்கோ . 40 ) 


கழற்சிங்கனார்- அறுபத்து 
மூவர் நாயன்மாருள் ஒருவர் . 
( பெரியபு . ) 


கற்பகம்- கற்பகதரு வடிவான 
கோயில் வாகன விசேடம் . ( திரு 
வாலவா . 37,75 . ) 


கழிவெண்பி 

பபு - அது 
வகைப் பிறப்பையுங் கடந்து 
ஆன்மா அடையும் நிருவாண 
நிலை ( ச . ) 


கற்ப சூத்திரம்- சுருதிஸ்மிருதி 
களில்கூறும்கருமங்களை அனுஷ் 
டிக்கும் முறையை விளக்கும் 
நூல் . (காஞ்சிப்பு . சனற் . 41. ) 


98 


கறைமிடற்றண்ணல்- சிவன் . 
( திவா . ) 


சிவன் . 


கறைமிடற்றான் 
( தேவா . 198,1 ) 


கற்பம் - 1. நானூற்று முப்பத் 
திரண்டுகோடி வருடங் 
கொண்ட பிரமனது ஒருநாள் . 
( கம்பரா . 
சரபங் . 18 ) 
2. பிரமனுக்கு விதிக்கப்பட்ட 
வாழ்நாள் . ( திவா . ) 
3. இந்திரன் முதலிய தேவர்க் 
குரிய வாழ்நாளளவு . (சிலப் , 11 , 
154 , உரை . ) 4. தேவர் 
உலகம் , ( பிங் ) 
5. பசுவின் சாணத்தைக் கை 
யாலேந்தி ஆகமப்படி உண் 
டாக்கிய திருநீறு , ( சைவச . 
பொது . 178 ) 


கன்மசாதாக்கியம் 
ஈசான 
மூர்த்தத்தை அடையக் கிரியா 
சத்தியுடன் சேர்ந்த பரசிவம் . 
( சதாசிவ , 8 , ) 


கன்மசாதாக்கியர்- சுத்தாத் 
துவாவில் சிருஷ்டியாதிகாரியங் 
களைச் செய்யும் சதாசிவன் 
( சதாசிவ , 42 , உரை . ) 


கற்பூரத்தட்டு- கோயிலில் 
உபயோகிக்கும் தீபவகை 


கண்மி- கன்மிட்டன் கருமங் 
களைச் சரியாய் அனுட்டிப் 
போன் ( திருமந் . 536 ) 


கற்பொன்மயலிங்கம் 

கன்னம் - நோய் தணியும் 
இந்திரன் பூசித்த ஒரு சிவ 

பொருட்டு கோயிற்குப் பிரார்த் 
லிங்கம் 

தனையாகச்செய்து கொடுக்கும் 

சிறுபடிமம் . கன்னந் தூக்கி , 
கற்றலம்- பௌத்த தருமசார ( ஐங்குறு . 245. ) 

ணர்களுக்காக மலைகளில் 
அமைக்கப்பட்ட இருக்கை . 

கன்னி 

துர்க்கை . கன்னிசெங் 

--கோட்டம், ( கல்லா . 58. ) 
கற்றளி- கற்கோயில் , நாம் 

பார்வதி . ( பிங் . ) 
எடுப்பிச்ச திருக்கற்றளி, 
( S , I , I , li , 2 . ) 

கன்னிகாமடம் கன்னியாஸ் 

திரிமடம் ( கி ) 
கறியமுது- சமைத்த கறியாகச் 
சுவாமிக்குப் படைக்கும் 

கன்னிமரியம்மாள் , 
உணவு . ( பெரியபு , சிறுத் , 73 ) கன்னிமரியாள் 

இயேசு 

நாதரைப் பெற்ற தாய் ( கி ) 
கறைக்கண்டன் - சிவன் , 
கறைக்கண்டன் உறைகோயில் , கன்னிமார் - சத்த கன்னியர் . 
( தேவா . 1182 , 9 ) 

( குமர . பிர . மீனாட் . குறம் , 22. ) 


99 


கனகசபை நடராசமூர்த்தி கஜலக்ஷ்மி- இருபக்கத்தும் 
எழுந்தருளியிருக்கும் பொன்னம் யானைகளையுடைய இலக்குமி 
பலம் . கனகசபை மேவுமெனது யுருவம் . 
குருநாதா . ( திருப்பு . ) 

கஜாசியன் விநாயகக் 
கனசியாமன் - திருமால் 

கடவுள் 

கஷாயம் - தீவினை 
கணன் சிவன் 

( சீவக . 3076 , உரை . ) 


கஜ்ஜி- மெக்காயாத்திரை 
( இ ) 


கஸ்தூரி கஸ்தூரி திலகம் . 
திருமண் காப்பு . 


கா 


--- 


காவடித்தண்டு . ( குறள் . காசாம்பூ வண்ணன் 
1163. ) 

திருமால் 
சரசுவதி . காவெனப் பெயரிய 
கலைமகளை . ( காஞ்சிப்பு . காசானன் விநாயகன் 
வீராட்ட , 45. ) 

காசியார் - முகம்மதிய குருவும் 
காக்கைக் கொடியாள் 

நீதிபதியும் ஆனவர் ( இ ) 
மூதேவி . ( திவா .) 
காகுத்தன்- ககுத்ஸ்தவமிசத் 

காசையாடை - காவி வஸ்திரம் 
தில் தோன்றிய இராமன் . ( திவ் 

( திவ் , பெரியதி . 2 , 2 , 1 ) 
திருவாய் . 5,4,3 ) 

காட்சி சம்யக் 

தரிசனம் . 
காங்கா 

மத அனுஷ்டானங் ( அ . செ . 2,3 ) 
களைப் பழகவும் ,, போதனை 
களைப்பெறவும் உள்ள முஸ்லிம் காட்சிமறைதல்- தரிசனாவ 
ஆச்சிரமம் . ( இ ) 

ரணீயம் ( ச ) 


காங்கேயன்- கந்தக்கடவுள் . காட்சியோகு- ஞானயோகம் . 
( திவா . ) பீஷ்மர் . ( பாரதவெண் . ( கந்தபு , மோன நீங் . 33.) 
ஸ்ரீவாசுதேவன் . 46. ) 

காட்டுதல்- நிவேதனஞ் செய் 
காசாம்பூ மேனியன் 

தல் . ( S. I. I. iii , 102 ) 


100 


காடமர் செல்வி துர்க்கை காணலிங்கம்- சிவ கணங்க 
( மணி . 6 , 53 ) 

ளால் 

தாபிக்கப்பட்ட சிவ 

லிங்கம் . ( சைவவி . 203 ) 
காடிசால்மூலை- யாகசாலை 
யிற் காடி வைக்கப்படும் வட காத்தியாயனி 

1. காத்யா 
கிழக்குத் திசை , ( திவ் . கண்ணி 

யனர் 

தவத்தால் பிறந்த 
நுண் , வ்யா . அவ . பக் , 5. ) 

பார்வதி . ( சிவரக . தாருக , 30 ) 

2. துர்க்கை . ( பிங் . ) 
காடுகிழாள்- துர்க்கை, ( திரு 
முரு . 259. உரை:) 

காதம்பரி 

சரசுவதி , ஒரு 

" கந்தர்வ கன்னிகை 
காடுகெழுசெல்வி- துர்க்கை . 
( தொல் . பொ . 461. உரை . ) காதர்- சர்வசக்தியுள்ள கடவுள் 


1 


ப 


காடுபலியூட்டுதல்- காட்டில் 
வாழும் தேவர்களுக்குப் பலி காதிகள் . 

ஞானவரணீயம் , 
யிடுதல் . ( பெரியபு . கண்ணப்ப தரிசனாவரணீயம் , மோகநீயம் , 
50 ) 

அந்தராயம் முத்திக்குப் பாதக 

மாயுள்ளகர்மங்கள் . ( ச ) செற்றது 
காண்டமோசனம் - வேதத் காதிகள் . ( திருநூற் . 88. ) 
தின் ஒவ்வொரு காண்டத்தை 
யும் ஓதிமுடிக்குங்கால் செய்யுங் காதிவென்றோன்- அருகன் , 
கிரியை . ( திருவானைக் . கோச் புத்தன் ( சூடா . ) 
செங் . 14. ) 

காந்தபுராணம் பதினெண் 
காண்டவன் , 

புராணத்துள் ஒன்று 
காண்டாவனன் இந்திரன் . 
( பிங் . ) 

காந்திமான் சந்திரன் , 

மன்மதன் 
காண்டிகன் 

மணியடித்துப் 
பூசை செய்பவன் 

காப்பரிசி கிறிஸ்து பிறந்த 
காண்டோபக்கிரமணம் 

பதின்மூன்றாம் நாள் - உற்சவத் 
வேதத்தின் ஒவ்வொருகாண்டத் 

தில் கோயிலில் வழங்கும் பாகு 
தையும் ஓதத்தொடங்குங்காற் 

கலந்த அரிசி , ( கி ) ( R : C ) 
செய்யும் கிரியை . ( திருவானைக் , 
கோச்செங் . 14 , ) 

காப்பிடுதல் 1. நெற்றியில் 

திருநீறு அல்லது மண்ணைக் 
காணபத்தியம் - கணபதியை குழைத்திட்டுக் காப்புச் செய் 
முதற்கடவுளாக வழிபடுஞ் தல் ( திவ் . இயற் . சிறிய . ம . 16 ) 
சமயம் 

2. திருக்காப்புச் சார்த்துதல் , 


101 


காப்பு- திருநீறு ( திருவாலவா . காமக்கோட்டி-- 1. பார்வதி . 
38 , 56 ) 

( திவா . ) 2. காமக்கோட்டம் 


காப்புக்கடவுள் 
( பிங் . ) 


திருமால் , 


காம காண்டம் 

காமன் புட் 
பவில், ( கந்தபு , காமத . 62 , ) 


காபாலம்- 1. பிரமகபாலத் 

காமதகனன்- சிவன் . ( திவா . ) 
தைக் கையிலேந்திச் சிவபிரான் 

காம தேவன் - மன்மதன் , 
ஆடுங் கூத்து . ( கலித் . 1 ) 

( திவ் , நாய்ச் . 1 , 2 ) 
2. சைவத்தின் அகப்புறச் சம 
யம் ஆறனுள் ஆன்மா நித்திய காமதேனு- தேவலோகப் பசு , 
மாய்ப் பலவாய் வியாபகமாய் 

( தாயு . மௌன . 7. ) 
இருப்பதென்றும் , பச்சைக் 
கொடி பிடித்து மக்களின் தலை காமநாசன்- சிவன் . ( பிங் . ) 
யோட்டில் ஐயமேற்றுண்பவர் 
முத்தராய்ச் சிவசமம் ஆவரென் காமபீடம்- முக்திபோகங்களைக் 
றும் கூறும் சமயம் , (சி.போ.பா. கொடுப்பதாகிய காஞ்சீபுரம் , 
அவை . ) 

( கந்தபு . திரு நகரப் . 70 ) 


காபாலன் , காபாலி- 

காமயோனி மண்டலம் 
1.சிவன் , விடையேறு காபாலி சக்தி பீடங்களில் ஒன்று 
யீசன் . ( திவ் . பெரியாழ் . 1,3,2 ) 
2. காபாலமதத்தான் , இம்மொழி 

காமவேள்- மன்மதன் , ( திவ் , 
யைக் காபாலி இயம்புமுன் , ( பிர நாய்ச் , 1 , 10 ) 
போத , 18 , 29. ) 

காமற்கடந்தோன் - புத்தன் . 
காபிலம்- கபிலர் மதமான சாங் ( மணி , 5 , 102. ) 
கியம் . ( பிரபோத . 11,6 ) .. 

காமற்காய்ந்தோன்- அருகன் . 
காமக்கண்ணி- காஞ்சியில் ( திவா ) 
கோயில் கொண்டிருக்கும் 
காமாட்சியம்மன் . (காஞ்சிப்பு . 

காமன்- 1. மன்மதன் . ( பரிபா . 
வீராட் . 45. ) 

11 , 123 ) 
2 , பௌத்த 

மதத்திற்கூறுந் 
காமக்கோட்டத்தி- உமை . 

தீமை விளைக்குந் தெய்வம் . 
( சூடா , ) 

3. இந்திரன் . ( சூடா . ) 


1 


காமக்கோட்டம் - காஞ்சியி காமன் பண்டிகை- மன்மத 
லுள்ள காமாட்சி கோயில் 

தகனத்திருவிழா . 


102 


விநா 


-- 


காமன் மைத்துனன் 
யகன் , 


காயாம்பூவண்ணன் திரு 
மால் , ( கூர்மபு , இராமனவதா . ) 


முருகன் 


காமாட்சி- காஞ்சீபுரத்து அம் காயிகம் - சரீரத்தால் நமஸ் 
பிகை . ( சிவரக . தேவிமேரு . 

கரித்தல் . ( விநாயகபு . 83,78 . ) 
13 ) 

கார்த்திகேயன் 

குமரக்கட 
காமாந்தகன் சிவன் . 

வுள் . ( சூடா . ) 


- 


- 


காமாரி 

1. சிவன் . ( பிங் ) கார்த்திகை- துர்க்கை . 
2. காளி . (உபதேசகா . உருத்தி 

( திவ . ) 
ராக்க . 162 , ) 

கார்த்திகை விரதம் முருகக் 
காமாரித்துவம்- மன்மதனைக் 

கடவுளைக் குறித்து கார்த்திகை 
கொன்ற மகேசுவர மூர்த்தம் 

நாடோறும் அனுட்டிக்கப்பெறும் 

விரதம் 
காமிகம்- இருபத்தெட்டுச்சிவா 
கமத்துள் ஒன்று . ( சைவச . கார்த்திகைவிளக்கீடு - திரு 
பொது . 331. ) 

கார்த்திகைக் கொண்டாட்ட 

மாக வீடுமுதலியவற்றில் விளக் 
காமுகன்- திருமால் , 

கேற்றுகை. 
காமதேவன் 

கார்வண்ணன் திருமால் , 
காய்க்கடுக்கன்- உருத்திராட் 

(பிங் ) . 
சம் வைத்துக் கட்டிய கடுக்கன் 

கார்வாரித்தம்பிரான் 
காய்க்கறியமுது கடவுட்கு 

மடத்தின் விசாரணைத்தம் 
நிவேதிக்குங் கறி . ( S.I.l.ii ,127 ) 

பிரான் 


- 


-- 


- 


--- 


சைவ 


- 


காயசன் 


யுளைக் 


மன்மதன் 

காரடையான் நோன்பு 
காயத்திரி -1. பார்ப்பனர் நாள் மாசியும் பங்குனியும் கூடும் 
தோறும் ஓதும் ஒரு வேதமந் நாளில் தம் கணவரின் தீர்கா 
திரம் . ( அறப் . சத . 81. ) 

கருதிக் 

காரடையை 
2. சரசுவதி . ( பிங் . ) ; 3. பிரமன் உணவாகக் கொண்டு மகளிர் 
மனைவியாகிய காயத்திரி தேவ 

கைக்கொள்ளும் ஒரு விரதம் . 
தை . ( சிவரக . காயத்திரிபுகன் . 
22. ) 

காரணகேவலம் 

காரணா 

வத்தை மூன்றனுள் ஆன்மாக் 
காயத்திரி பீடம்- சத்திபீடங் 

கள் சர்வசங்கார காலத்தில் 
களில் ஒன்று 

அசுத்தமாயா காரணத்திலே 


103 


காரணி- பார்வதி தேவி . ( யாழ் . 
அக . ) 


யொடுங்கி ஆணவமலத்தாலே 
மறைப்புண்டு சிருஷ்டிகாலமள 
வும் ஒன்றும் அறியாமல் கிடக் 
கும் அவத்தை ( சை ) ( சிவப் , 
கட் . 15. ) 


காரம்- திருநீறு . ( திருக்காளத் . 
பு . 26 , 4 ) 


காரணசகலம் 

காரணாவத் 

காரி- சனி , ஐயனார் . ( திவா . ) 
தை மூன்றனுள் ஆன்மாக்கள் வயிரவன் . ( திவா ) ; இந்திரன் . 
தேகமெடுத்துச் சனன மரணங் ( திருவாரூ . 18 ) 
களுக்கு உட்படும் அவத்தை . 
( சிவப் . கட் . 15. ) 

காரிதாய்- பைரவர் தாயாகிய 

காடுகிழாள் . ( பிங் . ) 
காரண சரீரம் 

பஞ்சபூத 
பரிணாமமான தூலசரீரத்திற்குக் காரிநாயனார் அறுபத்து 

மூவர் நாயன்மாருள் ஒருவர் . 
காரணமாயுள்ள சூக்கும சரீரம் 
( தத் ) 

( பெரியபு . ) 
காரணசிவதத்துவம் - சிவதத் காரிமாறன்- காரியின் புத்திர 

ரான 
துவங்களுள் ஒன்று ( சை ) ) 

நம்மாழ்வார் . ( திவ் . 

திருவாய் , 4,5,11 ) 
காரணசுத்தம் காரணாவத் 
தை மூன்றனுள் மலநீக்கம் காரியகேவலம் 

சரீரத்தைப் 
பெற்ற ஆன்மா பதியின் திரு 

பெற்ற ஆன்மா ஐம்புல நுகர்ச்சி 
வடிகளில் ஐக்கியப்படும் அவத் 

நீங்கி இளைப்பாறும் பொருட்டு 
தை ( சை . ) ( சிவப் . கட் , 15 ) மூலாதாரத்தில் ஒடுங்கிக்கிடக் 

கும் நிலை 
காரணமாயை தனுகரணபு 
வன போகங்களுக்கு முதற்கார காரியசகலம்- 

சரீரத்தைப் 
ணமாயுள்ளமாயை ( சை ) ( சி.சி. பெற்ற ஆன்மா வியாபரித்து 
2 , 50 , நிரம்ப . ) 

ஐம்புலன்களை நுகரும் நிலை 

( சை ) 
காரணவன்- மூலகாரணனான 
கடவுள் . ஏழுலகும் பரவும் காரிய சிவ தத்துவம்- சிவ 
காரணவன் . ( திருவாலவா . தத்துவங்களுளொன்று . 
27 , 32 , ) 

காரிய சுத்தம்- சரீரத்தைப் 
காரணாவத்தை காரியா பெற்ற ஆன்மா ஒடுக்கமும் 
வத்தைகட்குக் காரணமாக வியாபகமுமின்றி இறைவன் 
இருக்கும் அவத்தை ( சை ) திருவடியை நினைந்து செல்லும் 
( சிவப் . கட் , 15 ) 

நிலை , ( சை ) 


- 


104 


காரியமாயை- மூலப்பிரகிருதி . 
( சை ) ( சி.சி 2 , 57. நிரம் . ) 


காலகாலன் - சிவன் . ( தேவா . 
1048 , 1 ) 


காரியாவத்தை- 1. காரிய 

காலசந்தி - 1. ஒருநாளின் 
கேவலம் காரிய சகலம் காரிய 

ஆறுபாகங்களுள் இரண்டி 
சுத்தம் என முத்திறப்பட்டதாய்ச் ரண்டு பாகங்கள் கூடுஞ்சந்திக் 
சரீரத்தைப் பெற்ற ஆன் காலங்களில் கோயில்களிலே 
மாவிற்கு உரிய தாயுள்ள நிலை செய்யும் பூசை . 
( சை ) 2. காரியாவத்தை மூன் 2. காலை வழிபாடு . 
றனுள் ஒவ்வொன்றிலும் ஆன் 
மாவிற் குளவாகிய சாக்கிராதி காலதண்டம்-- யமனது தண் 
ஐந்து நிலைகள் ( சை ) 

டாயுதம் , (உபதேசகா , சிவ 

புண்ய . 222 ) 
காரியுண்டிக்கடவுள் சிவ 
பெருமான் 

காலதத்துவம் 

ஆன்மபோ 
காருடம்- நூற்றெட்டு உபநிட 

கங்களை அளக்கும் காலம் 
தங்களுள் ஒன்று 

என்னும் சுத்தாசுத்ததத்துவம் 

( சை ) ( சி . போ . பா . 2 , 2 , பக் . 
காரைக்காலம்மையார் 

144 ) 
அறுபத்து மூவர் நாயன்மாருள் 
பெண்பாலாரானவரும் , பதினோ காலநேமிரிபு- திருமால் 
ராந்திருமுறையில் சில பிரபந்தங் 
களுக்கு ஆசிரியருமான அடி கால புருஷ தாநம் - யம பிம்ப 
யார் . ( பெரியபு . ) 

தானம் . அப மிருத்யு தோஷ 

பரிஹாரத்துக்காக யமனைத் 
காரோணம்- மகாசங்கார 

தங்கத்தில் , வெள்ளியில் செய்து 
காலத்தில் சிவபெருமான் ஆன் தானம் கொடுக்கை . ( தி.பி.அ ) 
மாக்களைத் தம்முள் ஐக்கிய 
மாக்கிக் கொண்ட தலம் . 

காலபைரவர் சிவமூர்த்தங் 
( தேவா . ) 

களுள் ஒன்று 
கால்- இயமன் . ( இரகு . யாகப் . 

காலருத்திரன் -1. ஊழிக்காலத் 
71 ) 

துச் சர்வசங்கார மூர்த்தியான 
கால்மகன்-- அனுமன் 

மகாருத்திரன் . ( திருவிளை , 

குண்டோ , 19 , ) 
காலக்கடவுள் 1. இயமன் , 2. குணருத்திரர் ( சை ) 
2 , சங்காரக் கடவுளாகிய 
சிவன் . ( தொல் . பொ . 81 . 

காலன் இயமன் . ( புறநா . 
உரை . ) 

240 , 5 ) 


-- 


105 


காலனூர் - யமபுரம் . ( திவ் , காலேசுரவாதி- காலத்தையே 
திருச்சங் . 28 ) 

கடவுளென வாதிப்பவன் . ( தத் ) 

( சி.சி. 8 , 12 , ஞானப் . ) 
காலாக்கினிருத்திர 
புவனம்- காலாக்கினிருத்திர 

காவற்கடவுள்- திருமால் , 

( திவா . ) 
னாற் காக்கப்பெறும் உலகம் 
( சை ) 

காவாலி- சிவன் . கற்றா னஞ் 

சாடு காவாலி ( பதினொ. சிவ . 
காலாக்கினிருத்திரம் 

நூற் 

திருவந் . 90. ) 
றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று 

காழியர்கோன்- திருஞானசம் 
காலாக்கினிருத்திரன் 

சங் 

பந்தமூர்த்தி நாயனார் . ( தேவா . 
காரகருத்தாவான உருத்திரன் , 

190. 11 ) 
( சி.சி , 1 , 34. ஞானப் . ) 

காளகண்டன் சிவன் , (உரி , 

நி . ) 
காலாதீதன்- காலம் கடந்த 
கடவுள் . ( சி.சி , 2 , 54 , சிவாக் ) காளகண்டி - துர்க்கை 


காலாந்தக மூர்த்தம் - மார்க் 

காளகந்தரி - பார்வதி 
கண்டேயரைச் சிரஞ்சீவி ஆக் 
கிச் சிவன் காலனை அடக்கிய 

காளகர்ணிமுத்திரை- முத்தி " 
கோலம் - 

ரைவகை - ( சை ) 


. 


காலாந்தகன் 1 சிவன் . 

காளத்தி- சீகாளத்தி என்னுஞ் 

சிவதலம் . ( பெரியபு , கண் 
( பாரத . அருச்சுனன்றீர் . 81 ) 

ணப்ப . 100 ) 
2 , யமன் 3. சிவலோகத்திலே 
தட்சிணதிசையோலக்கஞ் சே 

காளாஞ்சி- வழியில் பெரு 
விக்கும் பதினெட்டு முக்கிய 
கணேசரில் ஒருவன் 

மாளுக்குச் சமர்ப்பிக்கும் அர்க் 
கிய தீர்த்தத்தை ஏந்தும் சின் 

னத்திருப் படிக்கம் , பாத்திரம் 
காலாரி யமனைச் சங்கரித் ( ஸ்ரீ.த ) 
தற்காக எடுத்த சிவமூர்த்தம் 

காளாமுகம்-- மாவிரதத்தைப் 
காலிகோபுரம் - திருப்பதி , 

பெரும்பாலும் ஒத்த சைவசமய 
திருக்காளத்தி முதலிய மலை உட்பகுதி ( சை ) 
களின் மேல் முகப்பிலுள்ள 
கோபுரம் . (Loc ) 

காளாமுகர் சைவருள் ஒருசார 

ரான கானாமுக வகுப்பினர் 
காலீசன் சிவன் 

( சை ) . ( பிங் . ) 


106 


-- 


காளி - 1. துர்க்கை , ( கந்தபு , காற்காறை - விக்கிரகங்களின் 
அசுரர்ரர்யாக , 40 ) 

பாதங்களிற் சாத்தும் திருவா 
2. பார்வதி ( சது . ) 3. வாயு 

பரணம் . ( S.I.l.ii , 397 , ) 
மூர்த்தியான காளரின் சக்தி . 
(சித் . சா . ஞானபா . வ்யா , 4. ) கான்மியம்- மும்மலத்துள் ஒன் 

றாய் அநாதியாயுள்ள கன்ம 
காளிங்கமர்த்தனன்- காலிங் 

மலம் ( சை ) ( சி.சி , 2 , 39 , 
கனென்னும் நாகத்தின் மீது 

ஞானப் ) 
பாதங்களை வைத்து ஆடித்து 
கைத்த கண்ணபிரான் 

கான்முளை 

அநுமான் 
காளிபீடம்- சத் 

சத்தி பீடங்களில் 
ஒன்று 

நாடி 


கான 


- 


காளி 


காளிமர்த்தனன் 


சிவன் 


காஜி- இஸ்லாம் மதக்குரு ( இ ) 


க 


கிங்கிராதன்- மன்மதன் கிரந்து- தீர்த்தங்கரருள் ஒருவர் 

( ச ) ( திருக்கலம் . காப்பு , உரை ) 
கிசிதன்- இந்திரன் , திருமால் 

கிராதமூர்த்தி- வேட்டுவக் 
கிடந்த திருக்கோலம்- திரு கோலங்கொண்ட சிவபிரான் , 
மால் பள்ளிகொண்ட நிலை 

( சங்.அக. ) 


கிடை- வேதம் ஓதும் குழாம் . 

கிராதை- கங்கை 
( சா.சொ.அ. ) 

கிரிகன்னி- துர்க்கை . ( பாரத 

பன்னிரண்டாம் . 90 ) 
கிதாப்- இறைவேதம் ( இ ) 

கிரிசன் 

சிவன் , 

கிரிசனை 
கிப்பிரப்பிரசாதனர்- விநாய 
கர் ( விரைவில் வரம் அருள் 

யுன்னி . ( பாரத . அருச்சுனன் 
பவர் ) 

றவ . 26. ) 

கிரிசை- பார்வதி . ( திரு 
கிரணம் - சிவாகமங்கள் இருபத் 

வானைக் . கோச்செங் . 81 ) 
தெட்டனுள் ஒன்று . ( சைவச . 
பொது , 335 , உரை . ) 

கிரிசை சுதர் - விநாயகர் 

( மலைமகளுக்கு மகன் ) 
கிரந்தகாலசேக்ஷபம்- சமய 
நூல்களை ஓதுகை. 

கிரிபூ - பார்வதி 


107 


| 


கிரியாங்கம் - சைவ சமயநிலை கிரியை - சிவனை ஆக 

கமங்களில் 
யில் ஒன்று 

விதித்தவாறு புறத்தொழிலானும் 

அகத்தொழிலானும் வழிபடுகை 
கிரியாசத்தி - பஞ்சசத்திகளுள் 

( சை ) ( சி.போ.பா. 359. ) 
ஒன்றாகி உலக சிருட்டி யாதி 
களைச் செய்து கன்மங்களுக்கு 

கிரியையில் ஞானம்- அந்தரி 
ஈடாகத் தனுகரணங்களை 

யாக உறைப்பின் கண் நிகழும் 
ஆன்மாக்களுக்குக் கொடுக்குஞ் 

ஓர் அனுபவ உணர்வு ( சை ) 
சிவசத்தி . ( சி.சி .1,63 ) 

(சி.போ.பா. 8,1,2 , பக் . 358 ) 
கிரியா சைசவம்- சைவம் - பதி கிரியையில் யோகம்- மானச 
னாறனுள் கிரியைகளையே 

பூசையாகிய அந்தரியாகம் 
முக்கியமாகக் கொள்ளுஞ் 

( சை ) ( சி.போ.பா .8,1,2 , பக் . 
சமயம் ( சை ) ( த.நி.போ .256 . ) 

385. ) 
கிரியாசொரூபன்- விநாயகன் 

கிரியையிற்கிரியை 

சிவாக 
கிரியாதிகாரன்- விநாயகக் 

மத்திற் கூறிய சுத்தி முன்னாக 

சிவலிங்கவடிவிற் செய்யும் பூச 
கடவுள் 

னை ( சை ) ( சி.போ.பா.பக் . 
கிரியாபாதம் - சிவாகமத்தில் 357. ) 
பராபரக்கிரியைகளின் வகை 
களைக் கூறும் பகுதி ( சை ) 

கிரியையிற் சரியை- சிவ 

பூசைக்கு வேண்டப்படும் உப 
கிரியாபூசை கிரியாபாதத் கரணங்களெல்லாம் செய்து 
தான் புரியும் பூசை ( சை ) 

கோடல் ( சை ) சி.போ.பா , பக் . 
கிரியாமார்க்கம்- முத்திக்குரிய 

357 ) 
கிரியையாகிய உபாயம் ( சை ) கிரீசன்- சிவன் . ( பிங் . ) 
கிரியாலோபம்- வைதிகச் கிரீடாப்பிரமவாதி-- உலகத் 
சடங்கை அனுட்டிக்கும்போது திலுள்ள தோற்றங்களெல்லாம் 
சுருதி முதலியவை விளைவித்த பிரமத்தின் விளையாட்டென்று 
அங்ககாரியங்களில் நேருங் 

வாதிக்கும் சமயத்தான் . 
குறை . 

( தத்துவநிஜா. 94. ) 
கிரியாவதி , கிரியாவுத்திரி- கிரீந்திரன்- விநாயகன் 
குண்டமண்டலாதிகளையும் , 
வேதிகளையும் புறத்தே 

கிருசாணுரேசன் , 
அமைத்து ஆகமத்திற்கூறிய 

கிருசாநுரேதன்- சிவன் 
படி செய்யும் ஔத்திரிதீட்சை 
வகை ( சை ) ( சி , சி .8,3 , சிவாக் ) கிருத்திகாசுதன்- முருகன் 


1 | 


* 


உப 


. 


- 


நிலையிலும் 

108 
கிருத்திவாசன்- சிவபிரான் சிஷ்கிந்தை 

சுக்கிரீவன் 

ஆட்சிபுரிந்த தலை நகரம் 
கிருதாந்தன்- இயமன் 
கிருபாசனம் - அருளுக்கு 

கிஸ்மத் - விதி- ( இ ) 
இருப்பிடமான கடவுள் ( கி ) கிஸ்ஸா- இஸ்லாம் மார்க்கம் 
கிருஷ்ணம்- நூற்றெட்டு 

பற்றிய கதைகள் , இறைத் தூதர் 

களின் வரலாறு ( இ ) 
நிடதங்களுள் ஒன்று 
கிருஷ்ண்மூர்த்தி 

கண்ண 

கீதநடை- சாமவேதம் ; 1 ( திவா ) 
பிரான் 

கீதவேதம் - சாமவேதம் 
கிருஷ்ணன் கண்ணபிரான் கீதை- உத்தம தர்மங்களைக் 
திருமால் அவதாரங்கள் பத்தி 

கூறுந் தெய்வப் பாடல் . ( மது 
னுள் ஒன்று 

ரைக். 763 , உரை ) 
கிருஷ்ணஜெயந்தி கிருஷ் கீர்த்திகேது சிவபூசையில் 
ணன் பிறந்த தினம் 

நற்கதிபெற்ற சைவன் 
கிருஷ்ணார்ப்பணம்- கிரியை கீர்த்திலட்சுமி - புகழாகிய திரு . 
முடிவில் அதனைக் கண்ண 

சாக்கிரத்தி 
பிரானுக்கு அர்ப்பிக்குந்தொடர் கீழாலவத்தை 

னின்று துரியாதீதம் 

வரையி 
கிருஷ்ணாஷ்டமிட 

கிருஷ்ண 

லுள்ள ஐந்து 
பகவான் அவதரித்த தினமாகிய 

ஆன்மா கீழ்நோக்கி நெற்றியி 
கோகுலாஷ்டமி 

லிருந்து மூலாதாரத்திற்குச் செல் 
கிளத்தி- சரசுவதி 

லும் நிலை ( சை ) 
கிறிஸ்தவன் 

......கிறிஸ்து 

கீழுலகு- கீழேழுலகம் . - ( திவ் . 
மார்க்கத்தான் 

பெரியாழ் . 4,8,6 . ) 

- ஏழுலகங்கள் - 

கீழேழுலகம் 
கிறிஸ்து - இயேசுகிறிஸ்துநாதர் 

அதலம் , விதலம் , சுதலம் , 
கிறிஸ்துமஸ்- கிறிஸ்து பிறந்த 

தராதலம் , 

மகாதலம் , இரசா 
திருநாள் 

தலம் , பாதாலம் . பூமியின் 
கீழுள்ள 

ஏழு 

உலகங்கள் . 
கிறிஸ்து மார்க்கம் - கிறிஸ்துவ 

( சூடா ) 
மதம் 

கீளி- திருமால் 
கிறிஸ்துவம் - கிறிஸ்து மார்க்கம் 

கீற்றுநாமம்- பிராமணருள் ஒரு 
கின்னரர்பிரான் 

குபேரன் . 

சாரார் - கீற்றாக ! நெற்றியிலிடும் 
( பிங் . ) 

நாமம் - 


க 


109 


கு 


குக்குடத்துவசன் , 

குஞ்சித நடம் - ஒரு காலைத் 
குக்குடதரன்- முருகன் 

தூக்கி வளைத்து ஆடும் நடராசர் 

கூத்து . ( மறைசை.- 93- ) : 
குக்குட தீபம்- கோழி வடிவான 
கோயில் விளக்கு . ( பரத . ஒழிபி . குஞ்சித பாதம்- நடனத்தில் 
42 உரை . ) 

வளையத் தூக்கின - நடராசர் 


தாள் 


குகன் - முருகன் ( திவா ) 


1 


குகாக்கிரசன்- விநாயகன் 


குகாரணி 

உமை 


குடதேவர் - அகத்தியர் . ( S.I.I. 

il. Introduction P. 41 ) 
குடந்தம் - கைகூப்பி 

மெய் 
வளைத்துச் செய்யும் வழிபாடு . 
குடந்தம் பட்டுக் கொழு மலர் 
சிதறி . ( திருமுரு. 229 ) 


குகை - பார்வதி 


E 


குடவண்டி- விநாயகன் 


குங்கிலியக்கலய நாயனார் 
அறுபத்து மூன்று நாயன்மாருள் 
ஒருவர் ( பெரியபு: )... < 


கோபுர 


குடவரைவாசல்- 
வாயில் 


குசுமேஷன்- மன் மதன் ( குசு 

மம்- புஷ்பம் - இஷ்-பாணம் 
* புஷ்பபாணன் ) 


குடவு- குமரனாடிய . , குடைக் 
கூத்து 


குசேலன்- கண்ணனது நண்ப குடாகாயம் - குடத்தால் அளவு 

னும் அவரால் வறுமை நீங்கிப் படுத்தப்பட்ட ஆகாயம் ( தத் ) 
* பெருஞ்செல்வம் : 

பெற்றவனு 

-- ( சி . போ , 2,3,2) 
" மாகிய ஒரு முனிவன் . ( பாகவத ,, 
10,45,1 ) 

குடிகை- . கோயில் ( மணி . 24 . 

161 ) , கமண்டலம் , - பர்ண 
குசைக்கிரந்தி தருப்பைப் சாலை ( மணி . 6,63 ) 
பவித்திர முடிச்சு . ( சிவதரு . 
ஐவகை . 4. ) - 

குடிலை - 1. சுத்த மாயை . ( சி . 

- , போபா ; 22 , பக் . 133 , புதுப் ) 
குஞ்சரி முருகக்கடவுளின் 2 . பிரணவம் . குடிலையம் 
1. தேவியான தெய்வயானை . பொருட்கு . ( கந்தபு . கடவுள் வா . 
( திருப்பு . ) 

14. ) 


110 


குண்டம்- ஓமகுண்டம் . ( கல்லா குண்டோதரன்- பெருவயிறும் 
94 , 12 ) 

குறுவடிவும் உடையனான சிவ 

கணத்தவருள் ஒருவன் , ( திரு 
குண்டர்- அருகர் 

வாலவா 4 , 22. ) 


சைவ 


குண்டலகேசி 

1. பிறமதத் குணசைவம் - பதினாறுவன கச் 
தவரை வாதில்வென்று தன் 

சமயங்களுள் 

சிவ 
மதத்தை நிலைநாட்டிய ஒரு பிரானை எண்குணங்களு 
பவுத்தப் பெண்துறவி . ( நீல டையவராகத் தியானித்து 
கேசி . ) 

அடிமை செய்பவர்க்கே 

வீடு 
2. பஞ்சகாவியத்துள் ஒன்றான என்னுங் கொள்கையுள்ள சைவ 
தும் நாகுதத்தனார் இயற்றிய சமயம் . ( சை ) ( த.நி.போ. வாதி 
தும் குண்டலகேசியின் 

சரித கள் சமயம் , 200. ) 
முணர்வதுமான நூல் . ( யாப் . 
வி . ) 

குணத்திரயம் சாத்துவிகம் , 

இராசதம் , தாமதம் மூவகை 
குண்டலி- விநாயகர் சுத்த 

யாகிய மூலகுணங்கள் . ( மருதூ . 
மாயை . ( சி . போ . பா . 2,2 , பக் . 

59 ) 
133. ) 
மூலாதாரம் . ( ஔவை . குணதரன் , குனபத்திரன் 
நினைப்புறு . 2. ) - 

அருகக்கடவுள் , கடவுள் 


. 


குண்டலிசத்தி - வல்லபசத்தி , 

குணருத்திரர்- 

குணதத்துவ 
சுத்த மாயை . 

நிலையராய் அவாந்தர சங் 

காரத் தொழிலைச் செய்யும் 
குண்டலினி மகா மாயை . ( சி . 

உருத்திரர் ( சதாசிவ . 77 ) 
சி . 1 , 57 , சிவாக் . ) 

குணவதம் - குணவிரதம் , திசை 
குண்டவதிதீக்கை 

விரதம் , அனர்த்த தண்ட 

ஓமமூல 
மாகச் செய்யப்பெறுஞ் சமயம் , 

விரதம் , பரிக்கிரக பரிமாண 
விசேஷம் , நிர்வாணம் என்னும் 

விரதம் . ( அ செ . பக் 68 ) 
மூன்று தீக்கைகள் 

குணவிரதம் - மகா விரதத் 

துக்கு அடுத்த படியாகக் கொள் 
குண்டிகை 1. கமண்டலம் . 

ளும் ஒரு சைன நோன்பு ( ச ) 
( திவ் . இயற் . நான் . 9 ) 

( சீவக . 2818 , உரை . ) 
2. நூற்றெட்டு உபநிடதங்களுள் 
ஒன்று 

குணஸ்தானகம் - கருமத்தி 

னின்று நீங்க உபயோகிக்கும் 
குண்டீரம்- தத்துவம் 

வழிகள் . ( ச ) 


111 


குத்தியோட்டம் - இரண்டு கும்பாதிரி - ஞானத்தந்தையார் 
விலாப்பக்கங்களிலும் கூரான 

R.C. 
கம்பிகளைக் குத்திக்கொண்டு 
கோயிலை வலம்வரும் ஒரு கும்பாபிடேகம் , 
பிரார்த்தனை ( Loc . ) 

கும்பாபிஷேகம் கோயில் 

களில் பிரதிட்டை செய்வதற்கும் , 
குத்பா- வெள்ளிக்கிழமை 

சுத்தி செய்வதற்கும் 
தொழுகையிலும் பெருநாள் 

சடங்கு , குடமுழுக்கு . 
தொழுகைகளிலும் 
களுக்கு கடமைகளை நினை கும்பாலத்தி- சுவாமிக்கு முன் 
வுறுத்த ஆற்றப்படும் பேருரை . 

எடுக்கும் கும்பதீபம் ( கோயி 
லொ . 66. ) 


உரிய 


முஸ்லிம் 


பாக 





குதிரை நம்பிரான் கோயில் கும்பிபாகம் 

ஏழு நரகத்துள் 
உற்சவமூர்த்தி ... ஆரோகிக்குங் ஒன்றானதும் பாவஞ் செய்த 
குதிரைவாகனம் , 

வரைக் குயச்சூளையிற் சுடுவது 

போல் வாட்டுவதுமாகிய நரகம் 
குந்தன் , குந்தா- திருமால் ( காசிக. சிவசன்மாவை . 31 ) 
( திவ் . திருவாய் . 7 , 9 , 

7 ) 

கும்பிலன்- சிவன் 
குந்து , குந்துபட்டாரகர் 

கும்மட்டம் - கோயில் ஸ்தூபி 
தீர்த்தங்கரருள் ஒருவர். ( ச ) 

குமரக் கோட்டம் 
குப்தா -1. மகமதியப் பள்ளியிற் 

முருகன் 

கோயில் - ( கந்தபு . 
சில விசேட நாட்களில் நிகழும் 

கடவுள் . 18 ) 
மதப்பிரசங்கம் 2 , மகமதியமதப் ட் 
பிரசங்கம் நிகழும் நாள் ( இ ) குமரகுருபரர்- நீதிநெறிவிளக் 

கம் முதலிய பிரபந்தங்கள் 
குஃப்ர் - இறைமறுப்பு ( இ 

இயற்றியவரும் பதினேழாம் 
நூற்றாண்டில் 

விளங்கியவரு 
கும்பகலசம்- விசேடங்களில் , 

மான ஆசிரியர் 
நூல் சுற்றி மந்திரத்தாற் சுத்தி 

தானியக்குவியலின் குமரகோட்டம்- கக்சியிலுள்ள 
மீது வைக்கும் மந்திரகலசம் . 

முருகக்கடவுள் கோயில் - 


1 


செய்து 


கட 


கும்பன் - 1. அகத்தியன் . ( கல் குமரதண்டம் குமரக் 
வளை . 74. ) 2 , சிவகணத்தலை 

வுளைச் 

சேனாபதியா க .க் 
வருள் ஒருவன் . ( கந்தபு . ஏமகூ . கொண்ட தேவர்படை . ( திவ் . 
15.) 

திருப்பள்ளி.6 . ) 


112 


குமரவேள் - 

முருகக்கடவுள் . 
( கந்தபு . ஏமகூட . 6. ) 


குருகூர் - 


சடகோபர் அவ 
தரித்த தலமாகிய ஆழ்வார் திரு 
நகரி , ( திவ் , திருவாய் , 1,1,11 ) 


குமரன் 


முருகன் ( கந்தபு . 
கடவுள் . 16 ) வைரவன் . 
( சூடா . ) 


குருகூர்நம்பி 

சடகோபர் . 
( திவ் . கண்ணிநுண் . 2 ) 


குமரி-- துர்க்கை , விழிநுதற்குமரி , 

குருகை சடகோபர் 
( சிலப் , 11 , 214. ) 

தரித்த தலமாகிய ஆழ்வார் திரு 

நகரி 
குமாரசுவாமி , குமாரன் 
முருகக்கடவுள் . 

( இறை . 

1 . 

குருசு - சிலுவை . ( கி . ) 
உரை , பக் . 8 ) 

குருத்தோலைஞாயிறு - 

ஞாயிறன்று கிறிஸ்துநாதர் எரு 
குமாரி - காளி 

சலேம் நகர்க்குள் ஜயகோஷத் 
குமுதப்படை - கர்ப்பக்கிரு 

தொடு பிரவேசித்த தைக் 
கத்து வெளிப்புற 

கொண்டாடும் கிறிஸ்தவத்திரு 

மதிலில் 
வேலைப்பாடமைந்த 

நாள் ( கி ) 

அடிப் 
பகுதி . ( S.I.I. 1 , 138 ) 

குருதுரியம் 

முத்தாத்துமா 

வின் சுத்தநிலை ( தத் ) 
குர்ஆன்- இஸ்லாத்தின் புனித 
இறுதிவேதம் , இறுதித்தூதர் 

குருநாதன் 

தந்தை 
நபிகள் நாயகத்திற்கு அருவப் யாகிய சிவபெருமானுக்குப் 
பட்டது . ( இ ) 

பிரணவத்தின் தன்மை யை 

ஓரவசரத்தில் உணர்த்திய 
குர்பானி இறைவனுக்காகப் 

முருகக் கடவுள் . முகமாறுடைக் 
பலிகொடுப்பது ( இ ) 

குருநாதன் ( கந்தரலங் . 71 ) 
குரத்தி - 1. சைன தவப்பெண் குருப்பட்டம்- கிறிஸ்தவ குரு 
2. குருபத்தினி 

வுக்குக் கொடுத்தற்குரிய பட் 

டம் , ( கி . ) 
குாவடிகள் 

சமண மதத்தின் 
ஆசாரியர் . ( சா . சொல் . அ . ) குரும்பரபரை ஆழ்வாரா 

சாரியர்களின் 

வரலாறு கூறும் 
குரவன் - பிரமன் 

நூல் 


தன் 


உப 


குருக்கள் -1. ஆசாரியர் . ( சீவக 
கடவுள் வா . 1. உரை . ) 2 . 
சிவன் கோயிலிற் பூசனைபுரி 
யும் சிவப்பிராமணர் 


குருமூர்த்தம்- குருவாக 
தேசிக்க வந்த கடவுளின் திரு 
மேனி . 

( தனிப்மா . ii , 246 , 
581 ) 


113 


- 


-- 


குருமூர்த்தி - தட்சிணாமூர்த்தி 
தட்சிணாமூர்த்தி குழகன் , குழந்தைச் சசாமி 

முருகன் ( பிங் ) 
குருலிங்கசங்கமம் குருவும் 
சிவமும் திருக்கூட்டம் ( சை ) 

குழித்தாளிகை கோவிலிற் 

கறி பாயசம் முதலியவற்றோடு 
குருலிங்கம் - ஷட்வி தலிங்கங் நிவேதனஞ் செய்யும் அன்னம் . 
களு ளொன்று 

( Loc . ) 


குறளன் 


சேர 


குருக்ஷேத்திரம்- டில்லி நகரத் குழிதிறத்தல்- மொகரம் முதலி 
தருகிலுள்ள பார்தப் போர் 

ய சில விழாக்களின் முடிவில் 
தடந்த பூமி 

தீயில் நடந்து சென்று பிரார்த் 

தனை நிறைவேற்றுவதற்காகக் 
குலச்சிறை நாயனார்- கூன் 

குழிகளில் தழல் பரப்பி வைத் 
பாண்டியனது மந்திரியும் , சம் 

தல் , 
பந்த மூர்த்தியின் காலத்தவரும் , 

ளவன் 
நாயன்மார் அறுபத்து மூவருள் 

முருகக்கடவுள் 
ஒருவருமாகிய அடியார் . ( பெரி 

குற்றங்களில்லோன்-- அருகன் 
யபு . ) 

வாமனனாக அவதா 
குலசேகரப்பெருமாள் 

ரமெடுத்த திருமால் 
மன்னரும் , பெருமாள் திருமொழி 
இயற்றியவரும் ஆழ்வார் பன்னி குறிஞ்சிக்கிழவன் முருகன் 
ருவருள் ஒருவருமாகிய அடியார் 

குறான்-- இஸ்லாம் சமயததன 

முதனூல் 
குலசேகரன்படி- விஷ்ணுகோ 
யிலின் கர்ப்பகிருக வாயிற்படி குறிப்பிடம் - 

கிறிஸ்து பட்ட 
( வை ) 

பாடுகளைக் காட்டும் படிமம் . 

( கி ) 
குலம்- கோயில் , ( இரகு , நகர . 
46 ) சக்தி 

குறிப்பு - பஞ்சகந்தங்களுள் ஐம் 

பொறிகளும் மனமுமாகிய ஆறன் 
குலிசபாணி- இந்திரன் ( வச்சி றொகுதி . ( பெள ) ( மணி . 30 , 
ராயதத்தைக் கையிலுடைய 189. ) 
வன் ) ( திருக்காளத் . பு , 33,25 . ) 

குறியோன்- அகத்தியன் , ( தஞ் 
குலிசன் , குலிசி - இந்திரன் சைவா . ( 109 ) 


8 


114 


- 


காமனை 


குறுக்கை அட்டவீரட்டங் குறையலாளி திருமங்கை 
களுள் ஒன்றானதும் சிவபிரான் யாழ்வார் . ( திவ் . பெரியதி . 4,4 , 

எரித்ததுமான சோ 10 ) 
ணாட்டுத்தலம் . ( தேவா . 191 . 
1 ) 

குன்றவில்லி சிவன் ( மேரு 
குறும்பலா- திருக்குற்றாலத்தி 

மலையை வில்லாகக் கொண்ட 
லுள்ள சிவாலயம் . ( தேவா .911 

வன் ) ( திவா ) 
11 ) 


- 


குறுமடல் விபூதி வைக்கு 

சிறிய மடல் . S.I.I. ii , 144 ) 


குன்றெறிந்தோன் 
( பிங் . ) 


முருகன் 


குறுமுனிவன் - அகத்தியன் 
( சேதுபு . நாட்டுப் , 1 ) 


குன்றேந்தி- திருமால் 


கூ 


- 


கூசுமாண்டர் 

நரலோகங் 
களுக்குத் தவைவர் ( சை ) ( சி . 
போ.பா , 2,3 , பக் . 204. ) 


கூத்தன்- உயிர் , ( நாலடி , 26 
சிவன் ( திருக்கோ . 129 ) 


கூத்தாண்டவர் 
தேவதை. 


ஒரு கிராம 


கூட்டுகை- உபதேசிக்கை 


கூடகிருதயன்- சிவன் 

கூத்துகந்தோன்- சிவன் 
கூடம் 

மன்றாக 

அமைந்த 
தேவகோட்டம் . ( திருக்கோ . 

கூத்துல்குலூப் ஆன்மீக 

உணவு ; 
128 ) . 

நெஞ்சங்களுக்கான 

உணவு ( இ ) 
கூடாரப்பண்டிகை 
அறு 
வடை காலத்தில் ஒன்பது நாள் கூர்மபுராணம் - பதினெண்புரா 
நடைபெறும் யூதர்களின் பெரிய 

ணங்களுள் திருமால் கூர்மாவ 
பண்டிகை . ஒரு கிறிஸ்தவத் திரு தாரம் எடுத்தபொழுது உபதே 
நாள் . ( கி ) 

சித்த புராணம் 


கூடிலி- மன்மதன் 


- 


கூர்மம் 

திருமாலின் தசாவதா 
ரத்தொன்று . ( பிங் . ) 


- 


கூத்தம்பலம் 

அபிநயித்தாடு 
தற்குரிய கோயிலரங்கு . T.A S . 
ii , 143 , ) 


கூரயிலேந்தி- முருகன் 


115 


கூற்றம்- யமன் . ( தொல் . பொ . 
79. ) 


( பெரியபு . திருஞான . 886. ) 


கூற்றன்- யமன் ( கந்தரந் ) .65 ) 


கூற்றுவநாயனார் . அறுபத்து 
மூவர் நாயன்மாருள் ஒருவர் . 
( பெரியபு .) 


கூற்று- யமன் . ( குறள் . 765 ) 


கூற்றுகைத்தோன் 


சிவன் . 


கூற்றுவன்- யமன் . ( நைடத . 
நளன் தூது . 16 ) 


கெ 


கெவுடு- பொன் அல்லது வெள் திராக்கம் . Loc . ) 
ளிக்குவளைக்குள் வைத்துக் 
கட்டிக் கையில் அல்லது கழுத் கெவுரிசங்கம் 
தில் அணிந்துகொள்ளும் உருத் பார்க்க . 


கவுரிசங்கரம் 


கே 


கேசவன்- 1. திருமால் . ( திவ் . கேத்திரபாலன்.1.தலங்கனளக் 
திருவாய் . 2,7,1 , ) ; 2 . சிவன் காக்கும் தேவதை ; 2. வைர 

வன் . ( பிங் . ) 
கேசவார்த்தம் 

விஷ்ணு 
தவம்புரிந்து சிவமூர்த்தியின் கேத்திரம் - புண்ணியத்தலம் 
திருமேனியிற் கலந்த திருவுரு 

கேத்திரி- திருமால் , திப்பிய 
கேசிகை- திருமால் 

நான்முகன் கேத்திரி புராந்தகன் 
கேட்டவிவு- கருமங்கள் சில 

( வேதா . சூ . 71 ) 
கெட்டும்சில உபசமமடைந்தும் கேதகன் - காமன் 
நிற்கும் நிலை ( ச . ) 
கேட்டுமுட்டு- புறச்சமயத்தோ 

கேதாரகௌரிவிரதம் 

ஐப் 
ரைப் பற்றிக் கேள்விப்பட்ட 

பசிக் கிருஷ்ண சதுர்த்தசியில் 

கௌரி 
தனால் சைனர் மேற்கொள்ளுந் 

கேதாரதலத்திலுள்ள 
தீட்டு . ( ச ) 

யை நினைந்து பெண்பாலார் 

அனுட்டிக்கும் நோன்பு . 
கேத்திரக்கியன் ஆன்மா . 
கேத்திரக்கியனைத் தொடர்ந்து கேதாரம் 

கேதாரம் - இமயமலையிலுள்ள 
( வாயுசங் . பஞ்சப்பி . 2. ) 

ஒரு சிவதலம் , ( தேவா . 1152 ) 


116 


கேதாரன் - சிவன் 

காணுங் - காட்சியை ( சீவக . 

3081 உரை . ) 
கேவலக்கிடை - ஆணவத்தால் 
மறைப்புண்டு அமூர்த்தமாய்ச் கேவலதுரியம் கேவலக் 
செயலற்றுக்கிடக்கும் ஆன்மா கிடைக்குச் செல்லும் பொழுதும் 
வின் நிலை . ( சை ) ( சி.சி .4,38 ) அதன்கணின்று மீளும் பொழு 

தும் ஆன்மா நிற்கும் நிலை 
கேவலக்கிழவன்- அருகக்கட 

களுள் ஒன்றாகிய தூரியம் , 
வுள் ( ச ) தோமறு கேவலக்கிழ 

( சை ) 
வன் . ( சீவக , 856 ) 
கேவலசாக்கிரம் 

கேவலதுரியாதீதம் - கேவலக் 
கேவலக் 

கிடைக்குச் செல்லும் பொழுதும் 
கிடைக்குச் செல்லும்பொழுதும் 

அதன்கணின்று மீளும் பொழு 
அதன் கணின்று மீளும் பொழு 

தும் ஆன்மா நிற்கும் - நிலை 
தும் ஆன்மா நிற்கும் நிலை 

களுள் ஒன்றாகிய துரியாதீதம் . 
களுள் ஒன்றாகிய சாக்கிரம் 

( சை ) 
( சை ) 


- 


- 


கேவலப்பொருள்- பரப்பிரமம் 
கேவலசுழுத்தி கேவலக் 

( குறள் 358 , உரை . ) 
கிடைக்குச் செல்லும்பொழுதும் 
அதன்கணின்றுமீளும் , பொழு 

கேவலபூசை சிவலிங்கத் 
தும் ஆன்மா நிற்கும் நிலை 

தோடு உமாதேவியையுங் கூட் 
களுள் ஒன்றாகிய சுழுத்தி . டிப் பூசித்தல் ( ம.த.அ ) 
( சை ) 

கேவலம்- 1. மோட்சம் . ( பிங் ) 
கேவலசைதந்யம் 

ஆன்மா 

2. கேவல ஞானம் . ( திருநூற் . 
ஞான சொரூபமாக உள்ள 88 ) 3. கேவலாவத்தை . ( சி.சி. 
நிலை ( சை ) (சித் . சிகா . 197 , 4 , 37 ) 
2 , உரை ) 

கேவலவுணர்வு - பரஞானம் . 
கேவல சொப்பனம்-- கேவலக் குறள் , 352 , உரை ) 
கிடைக்குச் செல்லும் பொழுதும் 
அதன்கணின்று மீளும் பொழு 

கேவலன்- கைவல்ய பதவிய 
தும் ஆன்மா நிற்கும் நிலை டைய முயல்பவன் . ( அஷ்டா 
களுள் ஒன்றாகிய சொப்பனம் தச . அர்த்தபஞ். 26. ) 
( சை ) 

கேவலாவத்தை கீழால 
கேவலஞானம்- திரிகாலஞானம் வத்தைபார்க்க . காரண 
( ச . ) கேவல ஞானத்துக்கு முன் கேவலம் . ( சை ) ( சிவப் , கட் ) 


117 


கேவலி- கேவல ஞானமுள்ள 

யாணத்தொன்று ( ச ) 
வன் ( ச ) ( திருநூற் . 10 ) 

கேனோபநிடதம் 

தசோப 
கேவலோத்பத்தி - பஞ்சகல் நிடதத்தொன்று 


கை 


கைகாட்டி விநாயகர் திரு 
நாட்டியத்தான் குடியிலுள்ள 
பிள்ளையார் 


ஆடை , கையொலியைக் தலை 
யிலே கட்டுகிறதும் . ( கோயி 
லொ . ) 


கைடவை 


துர்க்கை 

கைலாச நாதன் , 

கைலாச மந்திரன் சிவன் . 
கைடவசிதன் , [ கைடவாரி ) -- 
திருமால் ( கைடவனை வென் 

கைலாயம் - அஷ்டகுலபர்வதங் 
றோன் ) 

களில் ஒன்றும் சிவபிரான் வாழ் 

விட 
கைடவன் திருமாலாற் கொல் 

-முமான ஒருமலை . 
லப்பட்ட ஓர் அசுரன் . ( திவ் . 

கைலி- திருமஞ்சன காலத்தில் 
இயற் . 3 , 66 ) 

பெருமாளுக்குச் சாத்தும் 
கைடபீ- துர்க்கை 

கட்டான் துணி . ( ஸ்ரீ.த ) அழகிய 

மணவாளப் பெருமாள் சாத்திய 
கைத்தொண்டு கையினாற் ருளின கைலியில் ( கோயிலொ . ) 
செய்யும் கோயிற் பணிவிடை 

கைவல்லியம்- 1 நூற்றெட்டு 
கைதட்டிப்பண்டாரம் 

உபநிடதங்களுள் ஒன்று 
வாய்திறவாதுகைதட்டிப்பிக்ஷை 

2. மோட்சம் . ( திவா . ) 
வாங்கும் சைவப்பண்டாரம் , 
( Loc . ) 

கைவலச்செல்வன் 

அருகன் 
கைதைச்சுரிகையன் 

( மோட்சமாகிய செல்வத்தை 
மன்மதன் . ( தாழையை வாளாக உடையவன் ) . ( சீவக . 2741. ) 
உடையவன் ) ( பிங் . ) 

கைவலம் 

மோட்சம் , 
கைந்நூல் - கையிற்கட்டும் 

போத . 42 , 15 ) . 
காப்பு நாண் . ( குறுந் . 218 ) 


கையொலி பெரும்பாலும் கைவழக்கம் கோயிலில் 
ஐந்துமுழமுள்ளதும் விக்கிரகங் பூசகர் முதலியோருக்கு - ரிய 
களுக்குச்சாத்துவது மான சிறிய உரிமை , 


118 ) 


கொ 


கொச்சைமுனி திருஞான 
சம்பந்தர் ( சீர்காழியிற் பிறந்த 
முனிவர் ) . சிட்டர்புகழ் கொச்சை 
முனி . ( திருவாலவா . 38,1 ) 


கொடுகொட்டி பதினோ 
ராடல்களுள் திரிபுரமெரித்த 
காலையில் சிவனாடிய கூத்து . 
( சிலப் . 6 , 43. ) 


கொட்டி-- 1. கொடுகொட்டி 

கொடுந்தொழிலாளன் - 

யமன் . ( மணி . 6 , 100 ) 
(சிலப் . 3 , 14 , உரை . ) 
2. கோபுரவாசல் 

கொண்டல்வண்ணன் 

திருமால் , ( திவ் . அமலனாதி . 
கொட்டிட்டை தஞ்சாவூர் 

10. ) 
ஜில்லாவில் கருவிலி என்னும் 
தலத்தில் உள்ள சிவாலயம் 

கொண்டிகை- கமண்டலம் 
( தேவா . 602. 1.) 

கொண்டைத்தாவடம் 
கொடவர்- கோயிற்கொத்துக் 

சிரசில்அலங்காரமாகச் சாத்தும் 
களுள் ஒரு பகுதியார் . கொடவர் 

மலர் . ( கோ , த . ) 
கொடுவாளெடுப்பார் . ( கோயி 
லொ . 44. ) 

காத்து- கைங்கர்யம் 


73. ) 


கொடிக்கம்பம் - கோயில்களின் 

கொதி - பிரசாதம் . ( சா.சொ.அ. ) 
முன்புறம் கொடியேற்றுவதற் 
காக நடும் மரம் . ( கோயிலொ . கொம்பாலயம் 

தெய்வம் 
தங்குவதாகக் கொண்டு பூசிக் 

கப்பெறும் சில மரக்கிளைகள் . 
கொடிக்கவி - தில்லையிலுள்ள 

( Loc ) 
கோயிலிற் கொடியேறும்படி 
உமாபதி சிவாசாரியரால் இயற் கொரான்- குறான் ( இஸ்லாம் 
றப்பெற்றதும் மெய்கண்ட சாத் சமயத்தின் முதனூல் ) 
திரம் பதினான்கனுள் ஒன்று 

கொல்லாவிரதியர்- 1 , கொல் 
மான சைவ சமய நூல் 

லாமையை நோன்பாக உடை 
கொடியேற்றுதல்- கோயிலில் 

யவர் . ( தாயு . பாயப்புலி . 22. ) 
திருவிழாத் தொடக்கத்தில் 2. சைனர் 
துவசம் உயர்த்துதல் 

கால்லா வேதம் - சைனாகமம் 


சனி . 


- 


கொடி வாகனன் 
( சோதிட . சிந் . ) 


கொல்லா வேதன் - அருகன் 
( சூடா. ) , 


119 


கொலைமகள் துர்க்கை . 2 , 31 ) . 
கொலைமகள் கவினை . ( பிர 
மோத் . 7 , 26. ) 

கொற்றவைநிலை -- துர்க்கைக் 

குப் பலியிட்டுப் பரவும் புறத் 
கொலைவன் - சிவன் (சங்கார 

துறை . ( தொல் . பொ . 59. ) 
கர்த்தா ) ( கலித் . 103 , 14 ) . 

கொற்றியார் துளசிமாலை 
கொள்கையிடம் 

முதலிய சின்னங்களையணிந்து 
சாலை . ( மணி . 28,67 ) 

திருமாலடியராய்த் திரியும்பெண் 

துறவிகள் 
கொற்றவை ( கொற்றி ] , - 
துர்க்கை ( பெருங் . இலாவாண . கொன்றைகுடி - சிவன் . ( திரி 


தவச் 


கோ 


கோகத்தன்- இறைவன் 


கோகனதை, கோகனாசனி 
இலக்குமி ( தாமரையில் இருப் 
பவள் ) ( சேதுபு , சேதுபந். 37 ) 


கோகநகை- திருமகள் 


கோகநதன்- சிவன் 


கோகுலம்- கண்ணன் வளர்ந்த 
ஆயர்பாடி , திருச்செந். 
18 , 26 ) 


கோகநதை- இலக்குமி 


கோகர்ணம் கோகரணம் 
மலைநாட்டில் உள்ள ஒரு சிவ 
தலம் . ( தேவா . 1182 , 9 ) 


கோகுலாஷ்டமி- கண்ணன் 
அவதரித்த ஆவணி மாதத்துக் 
கிருஷ்ணாஷ்டமி 


கோகழி - திருவாவடுதுறை 
என்னும் சிவதலம் , ( திருவாச , 
1 , 3 ) 


கோச்செங்கட்சோழ 
நாயனார் --- 

நாயன்மார் . 
அறுபத்து மூவருள் ஒருவராகிய 
சோழவரசர், ( பெரியபு . ) 


கோகன்னம் - கோகர்ணம் 


கோசிகம் -- சாமவேதம் . ( சூடா ) 


கோகனகத்தி , கோகனகை- 
இலக்குமி , கலைமகள் 


கோட்டம்- கோயில் , ( சிலப் . 
14,10 ) 


கோட்டி 


கோகனதன் -- பிரமன் , ( தாமரை 

யிற் பிறந்தவன் .) ( கோயிற்பு . ( கோஷ்டி ) -- கோபுரவாசல் . 
நடரா , 68. ) 

( சிலப் 

30 , 62 ) 


120 


கோடரி கோடவி 

துர்க்கை கோபி - சந்தனம் 

ஒருசார் 
( யாழ் . அக . ) 

விஷ்ணுபத்தர்கள் 

ஊர்த்துவ 

புண்டரமாக நெற்றியிலணி 
கோடிரன்- இந்திரன் 

வதும் வெண்மைகலந்த மஞ்சள் 
கோணங்கி- திருமால் கூத்து 

நிறமுள்ளதுமாகிய ஒருவகைத் ) 

திருமண் ( பிரபோத . 10 , 13 . 
கோணப்பெருமான்- ஏகபாத 
சிவமூர்த்தம் 

கோபிநாதள்- கிருஷ்ணன் 
கோத்திரமின்மை அருக 

கோபிநாமம்- விஷ்ணுபத்தருள் 
னெண்குணங்களுள் மறுபிறப் 

ஒருசாரார் கோபிசந்தனத்தால் 
புக்குரிய கருமமில்லாமை ( ச ) . 

அணியும் , குெறிறிக் நற் . 
( பிங் . ) 
கோத்திரி- தெய்வங்களுக்குப் கோபுரம் 

கோயிலின் பெரு 
படைப்பிட்டு அதன்பேரில் 

வாயில் . ( திவா . ) 
நாட்டும் திரி அல்லது சிறுபந்தம் 
( Nai ) 

கோமடந்தை 
இராஜ்ய 

லட்சுமி , ( பாரத . அருச்சுனன் 
கோதண்டபாணி இராமன் . றீர் . 40 ) 
( திருப்போ . சந்நிதி . மாலை , 66 ) 

கோமலம்- சிவன் கையிலுள்ள 
கோதண்டவெளி நெற்றிக் 

மான் 


- 


கண் 


கோமுகை - பசு முதலியவற்றின் 
கோதை - ஆண்டாள் 

முகமாய்ச் 

செய்யப்பட்ட 
கோபதி- இந்திரன் , ( பிங் ) . அபிஷேக நீர் வரும்வழி 
சூரியன் , சிவன் 

கோயில்- 1. ஆலயம் . ( பரிபா 
கோபாலதாபனம் -- நூற்றெட்டு 

பக். 174 , செய்யுள் , 2. ) 
உபநிடதங்களுள் ஒன்று 

2. சிதம்பரம். ( தேவா . ) 
கோபாலம் - புரட்டாசியில்சனிக் 

3. ஸ்ரீரங்கம் . ( திவ் . பெரியாழ் . 
கிழமை தோறும் பிச்சை எடுக் 

2,9,4 ) 4. வீரசைவர் தரிக்கும் 
கிம் விரதம் ( Madr . ) 

இலிங்கசம்புடம் . ( Loc ) 

5. கோயிற்பற்று 
கோபாலன்பு திருஷ்ணன் . ( பாரத . 
கிருட் . 34. ) 

கோயில்மஹாஜநம்-பெருமாள் 

எழுந்தருளும்போது சேவார்த்தி 
கோபி- கோபிசந்தனம் , கோபி களை தரையில் பட்டையடித்து 
நாமம் 

வழி விலக்குகிவறன் . ( கே.த ) 


421 


கோயில் வாரியம்- கோயில் 2. கிறிஸ்தவக் கோயிலின் அதி 
விசாரணைச் சபை . S.I.1.iii . காலத்திற்குட்பட்ட ஊர்ப்பகுதி 
188 ) 

கோயிற்பிரகாரம் - கிறிஸ்தவர் 

கோயிலுள் சவம்புதைக்குமிடம் 
கோயிலாழ்வார் ஆராத 
தனைப்பெட்டி , கருப்பக்கிருகம் , கோயிற்பிரதிஷ்டை 
( திவ் . திருமாலை , 21 , வ்யா . 

1.கும்பாபிஷேகம் 2 . கிறிஸ்தவக் 
76. ) 

கோயிலின் தாபனம் 

கோயிற்பிள்ளை- கிறிஸ்தவக் 
கோயிற்கட்டி 

உண்டைக் 

கோயிலின் அதிகாரி 
கட்டி ( கோயிலில் விநியோகிக் 
கும் சாதவுருண்டை ) 

கோயிற்புராணம்- சிதம்பர 

மான்மியத்தைக் குறித்து உமா 
கோயிற்கணக்கு - ஊர்தோறும் பதிசிவாசாரியர் இயற்றிய 
கிறிஸ்தவரின் விவாகம் . 
ஜனனம் , மரணம் , முதலியவற் 

கோயிற்பெருச்சாளி-- கோயிற் 
றைப் பதியும் கோயிலுள்ள 

சொத்தை 

அபகரிப்போன் . 
கணக்குப் புத்தகம் , ( யாழ் . அக ) 

( தனிப்பா . ) 
கோயிற்காலம்- கோயில்களில் 

கோரகை பௌத்தபிட்சுக் 
அவ்வக்காலத்துச் செய்யப்படும் களின் பிச்சைப்பாத்திரம் . 
பூசை 

( மணி . 5 , 59 , அரும் . ) 


புராணம் 


கோரட்சகன் கோரட்சன் 
கோயிற்கூட்டி- கோயிலைப் 

சிவன் 
பெருக்கிச் சுத்தம் செய்பவள் ( கி) 

கோரதரம் , கோரரூபம் 
கோயிற்சுற்றி கோயிலை 

நரகவிசேடம் . (சிவதரு.சுவர்க்க 
அடுத்துள்ள இடம் 

நரக . 107. ) 


கோரன்- சிவன் 
கோயிற்பண்ணியார் 
விருத்தம் நம்பியாண்டார் கோராகோரம்- நரகவிசேடம் 
நம்பியால் இயற்றப் பெற்றுப் 

கோராதனம்- யோகாசன 
பதினோராந் திருமுறையுள் 
சேர்க்கப்பெற்றுள்ள 

வகை ( சை ) 
பந்தம் 

கோரான்- குறான் ( இ ) 


ஒரு பிர 


கோயிற்பற்று- 1. கோயிலுக் கோரி - பார்வதி , (திருமந் . 1110 ) 
குரிய நிலம் முதலியவை 

முகமதியார் கல்லறைச் சமாதி 


122 


கோலகண்டன் - திருமால் 


253 , 2 ) 2. ஐயனார் . ( திவா .) 


கோவணன்- சிவன் . ( சது . ) 


கோளம்- சிவலிங்கம் 


4 , 1 ) . 


கோவிடாணம் முத்திரை 

கோனேரி திருப்பதியிலுள்ள 
வகை ( சை ) 

சுவாமிபுஷ்கரிணி என்னும் 

பொய்கை . ( திவ். பெருமாள் . 
கோவிந்தன்- திருமால் , ( பிங் .) 
இந்திரன் , பிரமன் 

கோஷ்டி- 1 . தெய்வசந்நிதி 
கோவியன்- யமன் 

முதலியவற்றில் திருவாய்மொழி 

முதலியன சொல்வார் இருக்கும் 
கோழிக்கொடியோன் 

வரிசை ( வை ) 
1. முருகக்கடவுள் . ( தேவா . 2. கோபுர வாயில் 


கள 


கௌசலை- இராமன் தாய் . 
( திவ் , பெருமாள் . 8,1 ) 


கௌமாரி-1. சத்தமாதர்களுள் 
ஒருத்தி 2. மாகாளி . ( பிங் . ) 


களசிகி - துர்க்கை 


கௌமுதீ- திருவிழா 


கௌத்துவம் திருப்பாற் 

கௌமோதகி 

திருமாலின் 
கடலில்தோன்றியமணி.இதனை 

தண்டாயுதம் ( பிங் . ) 
விஷ்ணுமூர்த்தி மார்பணியாகக் 
கொண்டனர் 

கௌரி - பார்வதி . ( திவா . ) 

காளி- ( அரிச் . பு . துதி. ) 
கௌதமம்- தருமநூல் பதினெட் 
டனுள் கௌதமரால் இயற்றப் கௌரிசங்கம் இரட்டை 
பட்ட நூல் 

உருத்திராட்சம் இது சத்திசிவ 

வடிவமாயுள்ளது 
கௌதமன்- புத்தன் 

கௌரிசேயன் 

குமரன் , 
கௌதமி- பார்வதி 

விநாயகன் 


கௌமாரம்- முருகக்கடவுளே கௌரிதனையன் , 
பழம்பொருளென்று வழிபடுஞ் கௌரிமைந்தன் 
சமயம் 

( பிங் . ) 


முருகன் 


123 


கௌரிவிரதம்- ஐப்பசி மாதத் வாமதந்திரப்படி பூசித்து வழி 
தில் கௌரியை நோக்கிப்புரியும் படும் சமயத்தோர் 
நோன்பு 

கௌஷீதகி- நூற்றெட்டு உப 
கௌவியம் - பால் , தயிர் , நெய் , நிடதங்களுள் ஒன்று 
கோசலம் , கோமயம் ஆகிய பசு 
வினின்று பெறப்படும் பொருள் கௌஸ்துபம் - திருமால் மார்பி 
கள் . ( சூத , சிவமா . 2 , 23 ) லணியும் மணி . 


கௌளர்- கௌடர் , சத்தியை 


பட்டது ; 


சக்கரத்தண்ணல் , 

சக்கரவர்த்தித்திருமகன் 
சக்கரத்தலைவன் , 

இராமபிரான் . ( ஈடு , 6,4,2 . ) 
சக்கரத்தவன்- திருமால் 

சக்கரவாளக் கோட்டம் - 
சக்கரத்தாழ்வார் திருமா 

காவிரிப் பூம்பட்டினத்தின் 
லின் சக்கரமான சுதரிசனாஷ் 

மயானத்தின் பக்கத்தில் உள் 
வான் 

ளது ; இதனால் இது சுடுகாட்டுக் 

கோட்டம் எனவும் வழங்கும் ; 
சக்கரதரன் , சக்கரதாரி 

எல்லாத் தேவர்களையும் உட் 
திருமால் 

கொண்டது ; மயனால் நிருமிக்கப் 
சக்கரதானர்- சிவ பேதங்களு 

சம்பாதி கோயில் , 
ளொன்று ( சை ) 

கந்திற் பாவை , உலக அறவி 
என்பன . இதன் 

உட்பகுதி 
சக்கரப்பொறி- வைஷ்ணவத் 

யாய் அமைந்தவை ; இதில் முனி 
தைப் பெறுதற்கு அடையாள 

வர் பலர் இருந்து தவம் செய்த 

னர் . ( மணி . ) 
ஞானகுருவால் வலத் 
தோளில் பொறிக்கப்படும் சக்கர 

சக்கரன்- இந்திரன் ; திருமால் 
முத்திரை. உன் சக்கரப் பொறி 
ஒற்றிக் கொண்டு ( திவ் . பெரி 

( யாழ் . அக . ) 
யாழ் , 5,4,1 ) 

சக்கரஸ்தாபனம் 1. பிறர் 
சக்கரபாணி- திருமால் . ( திவ் . 

செய்த தீங்கைப்போக்க மந்திர 
திருச்சந் . 14 ) 

மமைந்த சக்கரத்தைப் பதித்து 

வைக்கை . 2 , கோயிலில் மூலஸ் 
சக்கரம் தேவேந்திரசக்கரம் தானத்தின்ழ்கீ யந்திரத்தைப் 
( அ.செ. 56 ) 

பதித்து வைக்கை . 


| 


மாக 


124 


யமைந்த நிட்டை . ( தணிகைப்பு 
நந்தியு . 147 ) 


சக்கராங்கனம் வைஷ்ண 
வத்தைப் பெறுவதற்கு அடை 
யாளமாக ஒருவரது தோள்மீது 
ஞானாசாரியர் சங்கு சக்கர முத் 
திரைகளைப் பொறிக்கை , 


சகசமலம் - உயர்கட்கு இயல் 
பாயுளதாகிய 

ஆணவமலம் . 
(சிவப்பிர . 2,20 , உரை . ) 


திருமால். 


சக்கராயுதன் 
( திவா . ) 


சகசாதிசயம்- அதிசய மூன்ற 
னுள் ஒன்று . ( ச ) ( சீவக . 2813 
உரை . ) 


சக்கராயுதி- துர்க்கை 


பல 


சக்கவாலர் - சக்கரவாளகிரியி சகசோதி- பேரொளி; கடவுள் 
லிருப்பவரான வியந்தர தேவர் 
கள் . ( மேருமந் . 574 ) 

சகடகனன் கண்ணன் , திரு 

மால் 
சக்கிரபாணி துர்க்கை . 
( சூடா . ) , திருமால் 

சகத்திரதாரம் திருமாலின் 

சக்கரப்படை ( யாழ் . அக . ) 
சக்கிரன்- இந்திரன் . ( பிங் . ) 

சகத்திரதாரை 

கண் 
சக்கிரி- திருமால் , 

இந்திரன் 

களுள்ள அபிடேகத்தட்டு . 
( சூடா . ) 

சகத்திர தாரையாலே ... நீராட்டி . 
சக்குதானம் விக்கிரகத்தின் 

( விநாயகபு பட்டாபி . 74 ) 
கண்களை நீராற் சுத்தி செய்யும் 

சகத்திர நாமம்- திருமாலி 
பூசைவகை . 

நாபித்தடத்தில் சூரிய 
சக்திபூசை- சத்தியைப் பூசிக் 

னைப்போல விளங்கும் ஆயிர 

விதழ்த் தாமரை 
கும் வாமமார்க்கம் . 


னது 


சக்ரதாதா- சிவன் (திருமாலுக் சகத்திர பாதன்- திருமால் 
குச் சக்கிராயுதத்தைக் 
கொடுத்த கோலம் ) 

சகதாத்திரி- துர்க்கை ( உலகத் 

திற்குத் தாய் ) ( யாழ் . அக . ) 
சகச்சிரம் சிவாகமங்கள் 

சகதாத்துமா கடவுள் 
இருபத்தெட்டனுள் ஒன்று . 

(உலகத்திற்கு உயிரானவன் ) 
( சைவச . பொது . 332. உரை) 

சகதீசன்- கடவுள் 
சகசநிட்டை - அப்பியாசத் 
தால் ஒருவனுக்கு இயற்கையா சகதேவி- இலக்குமி , பூமிதேவி 


125 


சகந்நாதம் ஒரிஸா மாகாணத் 
தில் பூரி 

ஒன்று வழங்கும் 
விஷ்ணு ஸ்தலம் 


சகளதத்துவம் - கிரியை 
மிகுந்து ஞானங் குறைந்த ஈச் 
சுரதத்துவம் ( சை ) 


சகந்நாதன்- 1. கடவுள் 
2. பூரியில் கோயில் கொண் 
டுள்ள திருமால் 


சகள நிட்களம் - இலிங்கமாகிய 
சிவனது அருவுருவத் திருமேனி 
( சை ) (சி.போ.பா. 8 , 1 , 359. ) 


சகநாதன்- சிவன் , திருமால் 


சகள நிட்களன் சகள நிட் 
களமும் ஆகிய இருதன்மையுங் 
கூடிய சிவன் 


சகமார்க்கம்- சாரூப்பியத்தைப் 
பெறுதற்குரிய யோகநெறி ( சை ) 
(( சி.சி. 8 , 21 ) 


சகளபஞ்சகம் மகா விரத 
ருடைய சகளவுபாசனைக்குரிய 
மது மச்சிய மாங்கிச முத்திரை 
இணைவிழைச்சு என்பன . 


சகமாதா- பார்வதி 


சகமீன்றவள்- உமை , ( பிங் . ) 


சகலகலாவல்லி சரசுவதி, 
சகலகலாவல்லிமாலை . ( குமர . 
பிர . சகல . ) 


சகளம் உருவத் திருமேனி 
( சை ) சகளமாய் வந்தென்றுந் 
தீபற . ( திருவுந்தி 1 ) 


-- 


சகலபாசனம்- அருகன் முக் 
குடையுள் ஒன்று . ( சூடா . ) 


சகளன் 

உருவத் திருமேனி 
கொண்ட சிவன் . ( சி.சி. 1,65 . 
ஞானப். ) 


சகலமங்கலை- பார்வதி . 

சகஸ்திராட்சன் இந்திரன் 
யாழ் . அக . ) 

( ஆயிரங்கண்ணுடையோன் ) 
சகலர் ஆணவம் , கன்மம் , சகஸ்ரநாமம் 

கடவுளின் 
மாயை ஆகிய மும்மலமுடைய ஆயிரம் நாமங்களைக் கூறும் 
ஆன்மாக்கள் . ( திருமந் . 498. ) நூல் 


சகலாத்தன்- அருகருள் நிகண் சகஸ்ரநாமார்ச்சனை - 
டாவாதிகளால் கடவுள் என்று 

கடவுளுடைய ஆயிர நாமங் 
கொள்ளப்படுபவர். ( ச ) 

களையும் ஒவ்வொன்றாகச் 

சொல்லி மலர் முதலியவற்றை 
சகலாவத்தை மேலால 

இட்டுப் பூசிக்கை 
வத்தை . ( சிவப் . கட் ) 

சகஸ்ரார சக்கரம் - புத்தரது 
சகளத்திருமேனி 

சிவனது 

பாதத்திலுள்ள இரேகை விசே 
உருவடிவம் 

டம் . ( மணி 5 , 104 , உரை) 


TE 


125 


சங்கக் குழையோன்- சிவன் . சங்கமுத்திரை வலக்கைப் 
( திருக்கருவை . கலித் 56 ) 

பெருவிரலினுனி சுட்டுவிரலி 

னடியைத் தொடும் முத்திரை . 
சங்கட்ட சதுர்த்தி - விநாயகக் ( சைவச பொது . 518 ) 
- கடவுளைக் குறித்து அனுட் 
டிக்கப்பெறும் ஒருவகை விரதம் . சங்கமேந்தி- திருமால் . ( பிங் ) 
சங்கட்டசதுர்த்தி முறைமையிற் 
செய்து ( விநாயகபு 47 , 6 ) 

சங்கபாணி- திருமால் 


- 


சங்கணித்துறைவன் 

சங்கர்ஷணன் திருமாலின் 
தாமரபரணி நதியிலுள்ள துறை வியூகமுர்த்தங்களுள் ஒன்று . 
யில் வாழும் நம்மாழ்வார் . ( அஷ்டாதச . தத்துவ பக் . 23 ) 
( தி.பி.அ. ) 

சங்கரநாராயணன் 
சங்கபாணி- திருமால் 

ஹரிஹரவடிவமான சிவமுர்த் 

தம் 
சங்கம்- 1. சைன பௌத்தர் 
களின் 

சங்கரன் 1. சிவன் சங்கரன் 
சங்கம் 2. சங்கம் 
என்பது பௌத்தக் கருத்துக் 

காண் .... ( தேவா 725.6 ) 
களை ஆராயவும் , உரையாடவும் 

2. ஏகாதசருத்திரருள் ஒருவர் . 
உரிய இடம் , ( பௌத்தம் . பக் 

( திவா . ) 
52 ) 

சங்கராசாரியர் 

அத்வைத 
சங்கமம்- சங்கமம் என்பவர் 

மதஸ்தாபகரும் உபநிஷத்து 
கள் வீரசைவ ஜீவன் முத்தர் 

பிரம சூத்திரம் பகவற்கீதை 
கள் . இவர்களைச் சரலிங்கம் 

கட்குப் பாஷ்யங்களும் பிற வட 
என்று சொல்லும் வழக்கம் 

மொழி நூல்ளுகம் செய்தவரு 
உண்டு . வீரசைவர்களை வழி 

மாகிய பெரியார் , 
நடத்திச் செல்லும் பணியில் ஈடு 
பட்டவர்கள் . ( வீரசைவம் பக் . 

சங்கரி- பார்வதி ( பிங் ) 
181 ) 

சங்கருடணன் திருமால் , பல 
சங்கமர் 

ஒரு சார் வீரசைவர் ராமன் 


- 


சங்கமரூபம்- சிவரூபம் ( சங் சங்கற்ப சம்பன் , 
அக . ) 

சங்கற்பசன் , 

சங்கற்பசன்மன் , 
சங்கமாண்டி- இலிங்கங்கட்டி சங்கற்பயோனி 
யருள் ஒருவகையார் 

சங்கற்பவன்- மன்மதன் 


127 


சங்காபிஷேகம்- 1. சங்கத்தி சச்சிதானந்தன் 

உண்மை , 
னால் சுவாமிக்குச் செய்யும் அபி அறிவு , ஆனந்தம் என்னும் 
ஷேகம் 2. ஒருவரை ஆசாரிய முக்குணங்களையுடைய பரம் 
னாக்குதற்குக் கடவுள் முன்னிலை 

பொருள் 
யில் அவர்க்குச் சங்கினால் செய் 
யும் அபிஷேகம் 

சச்சிதானந்தை 

உண்மை , 
அறிவு , ஆனந்தம் 

என்னும் 
சங்காரகர்த்தா - சிவன் 

முக்குணங்களையுடைய சக்தி 

சொரூபம் ( சி.சி. 1 , 48 , 
சங்கார தூதன்- அழித்தற் 

சிவாக் ) 
றொழிலுக்குரிய தேவதூதன் ( கி ) 

சசிசேகரன் , சசிதரன் 
சங்காரமூர்த்தி அழித்தற் 

சிவன் ( சந்திரனைத் தலையில் 

தரித்தவன் ) 
றொழிலைப் புரியுஞ் சிவன் ( சி .. 
சி . 1 , 47 , மறை ) 

சசிபதி- இந்திரன் 


சங்கிதாமந்திரம்- மந்திர 
வகை ( சை ) 


சசிபூஷணன் சிவன் 


இலக்குமி ( சங் . 


சஞ்சலை 
அக . ) 


சங்கிராந்த சமவாதம் 
பாசுபதம் (சி.போ.பா. அவை 
பக் , 50 ) 


சஞ்சன்- சிவன் , பிரமன் 


சட்சு தீட்சை 

நயன தீட்சை 
சங்கிராந்தவாதம் மலம் 

( சை ) 
நீங்கிய ஆன்மாவின்கண் திரு 
வருள் பிரதிபலித்து அதனை சட்டரில் - வில்வம் ( மலை . ) 
அருட்சொரூபம் ஆக்கும் என்று 
கூறும் சமயம் ( சை ) (சங்கற்ப சடக்கரம் குமரக்கடவுளுக் 
11 ) 

குரிய ஆறெழுத்துக்களாகிய 

மந்திரம் 
சங்கிலியார் சுந்தரமூர்த்தி 
நாயனார் மனைவியரிருவருள் சடகோபம்- விஷ்ணுவாலயங் 
ஒருத்தி ( பெரியபு . ஏயர்கோன் களில் தரிசிப்பவர்களது முடி 
211 ) 

யில் வைத்து அனுக்கிரகிப்பதற் 

கும் பிறவற்றுக்குமாக அமைக் 
சச்சிதானந்தம் 

கப்பட்டு சுவாமியின் முன்பாக 
அறிவு , ஆனந்தம் என்னும் பரம் வைக்கப்பெற்றுள்ள திருமாலின் 
பொருட்குரிய முக்குணங்கள் திருவடி நிலை . 

சடகோபஞ் 


உண்மை , 


128 


சித்திக்க ( அழகர்கலம் காப்பு சடுத்தாசனம்- இலிங்கத்தை 
1 ) 

எழுந்தருளப்பண்ணும் ஆசனங் 

களுள் ஒன்று . ( சைவச . பொது . 
சடகோபன் . நம்மாழ்வார் . 523 , உரை ) 
( திவ் . திருவாய் 1,1,1 ) 

சடைமாரியாயி - வைசூரிக் 
சடங்கு- காம்யகர்ம , வைதிகக் 

குரிய தேவதை . 
கிரியை ( தி.பி.அ ) 

சடைய நாயனார் சுந்தர 
சடத்துவா- Six paths 

of 

மூர்த்தி நாயனார்க்குத் தந்தை 
liberation . அத்துவா பார்க்க . 

யும் அறுபத்து மூவருள் ஒருவரு 
( ஞானா. 68 , 1 , உரை ) 

மான நாயனார் . ( பெரியபு . ) 


சடாக்கம் . முருகனது ஆறு 

சடையப்பன்- சிவன் ( சடை 
எழுத்தால் ஆன மந்திரம் 

முடியையுடைய அப்பன் ) . 
சடாக்கரி , சடாட்சரி 

( திருவாச , 8.11 ) 
பார்வதி 

சடையோன் . 1. சிவன் . 
சடாதரன்- சிவன் ( சடை ( திருக்கோ . 89. ) 
தரித்தவன் ) ( பிரமோத் . 18 , 2. வீரபத்திரன் . ( சூடா . ) 
48 ) ; வீரபத்திரன் ( பிங் ) 

சண்டகோலாகலம் - நரகவி 
சடாதரி- பார்வதி 

சேடம் . ( சேதுபு . துராசரா .22 .) 


சடாதாரி - சிவன் . தாமமே 

சண்டதரம்- நரகவிசேடம் . 
தந்து சடாதாரி நல்கானேல் 

( சிவதரு . சுவர்க்க நரக , 108 ) 
(பதினொ. திருக்கைலா.பக் .40 ) 

சண்டதாண்டவம் - காளி 
சடாமகுடதாரி - சிவன் 

யோடு சிவன் ஆடிய கூத்து . 

( சங் . அக . ) 
சடாயு இராமாயணத்தில் 
கூறப்படும் ஒரு கழுகுவேந்தன் . 
( கம்பர 1 . ) 

சண்டதாண்டவ மூர்த்தி 

சிவன் 
பர் 1. சடகோபன் , 
வைணவ ஆழ்வார் , 2. கவசம் 

சண்டநாயகன்- சண்டேசுர 

நாயனார் . சண்டநாயகனுக் 
சடானனான் . அறுமுகன் , 

கருள் செய்தவன் . ( தேவா . 
( குமர , பிரபந் . முத்துக் . 4. ) 237,8 ) 


- 


129 


சண்டப்பிரசண்டர் - திருமால் பிரபஞ்சம் ( சை ) ( சி , போ.பா 
கோயிலிலுள்ள துவாரபாலகர் 

பக் . 138 ) 
இருவர் , ( சா.சொ.அ ) 

சத்தப் பிரமம்- நாதரூபமாகிய 
சண்டன்.- 1. யமன் . ( திவா . ) பிரமம் 
2. சண்டேசுர நாயனார் . ( தே 
வை 109 ) 

சத்தப்பிரமவாதம்- நாதமே 
3. காலன் ( யமதூ தன் ) . ( திவா ) 

பிரமம் என்னுங் கொள்கை ( சி . 
4. சிவன் 5 , உருத்திரருள் 

போ.பா.அவை . ) 
ஒருவர், (சி.போ , பா , 2 பக் . 214 ) 

சத்தமாதர் - சிவசத்தியின் 
சண்டி- சண்டேசுர நாயனார் : 

மூர்த்த பேதங்களான ஏழுமா 
துர்க்கை ( பெருங்கோபமுடை 

தர்கள் 
யவள் ) 

சத்தவிடங்கத்தலம்- தியாக 
சண்டிகை துர்க்கை , ( பிங் ) 

ராசமூர்த்தி கோயில் கொண் 

டுள்ள ஆரூர் , நாகை , நள்ளாறு 
சண்டிலன் சிவன் . ( சங் , அக ) 

மறைக்காடு , காறாயல் , வாய்மூர் , 
கோளிலி என்ற 

ஏழுதலங் 
சண்டேசானுக்கிரகர் - 

கள் , ( திருவாரு , 25-26 , அரும் ) 
டேசுரருக்கு அருள் புரிந்த சிவ 

சத்தன்- அருவத்திருமேனி 
மூர்த்தம் 

கொண்ட சிவன் . ( சி.சி , 2,76 ) 


சண் 


சண்டேசுர நாயனார் 

சத்தாவத்தை- சீவான்மா 
நாயன்மார் அறுபத்து மூவருள் 

வுக்கு நிகழக்கூடிய அஞ்ஞானம் 
ஒருவர் 

ஆவரணம் விட்சேபம் பரோட்ச 
ஞானம் 

அபரோட்ச ஞானம் , 
சண்பனி - காளி 

சோக நிவர்த்தி தடையற்ற 

வானந்தம் , என்னும் எழுவகை 
சண்மதம்- ஷண்மதம் ( Vedic 

நிலைகள் ( அத் ) ( உபரி . 17 , 
religions ; Six systems of Phi 

உரை. ) 
losophy )) 

சத்தாவரணம் உற்சவ முடி 
சண்முகன் - அறுமுகன் , 

வில் சுவாமி பிராகாரத்துக்குள் 
( Skanda as sixfaced ) , ( கந்தபு , ளேயே எழுதரஞ் சுற்றுகை 
வள்ளியம்மை . 194. ) 

சத்தி 1 . 

அருள் . 

( சி.சி .4,40 ) . 2. உமை . ( சி . சி 
சத்தப்பிரபஞ்சம் - சுத்தப் பிர 

1.62 
( மஞ்சத்துள் ஒன்றாகிய சொற் 3. சத்தி தத்துவம் 


சிவனது 


130 


மாயை 


4 , வேல் ( பெருங் , மகத , 20 , சத்திமான் - 1. சிவன் நோக்கி 
63 ) 5. சூலம் ( பெருங் . மகத , நின்றவழிக் காரியப்படுதற்கு 
14 , 153 ) 6. ஞானவதி ( சை யோக்கியமாகும் சுத்தமாயை 
வச , ஆசா , 24 ,) 

யின் பகுதி ( சை ) 

2. காரியத்திற்கு யோக்கிய 
சத்திகோணம்- பார்வதியைக் 

மாகும்படி சுத்தமாயையை 
குறிப்பதாக வரையுங் கோணம் , நோக்கி நிற்கும் சிவன் ( சை ) 
ஒரு மந்திரச்சக்கரம் ( செளந் 

(சி.போ. பா , 2,2 , பக் , 139 ) 
தர்ய ; 11 , உரை . ) 

சத்தி முற்றம் - சக்தியாகிய 
சத்திதத்துவம்- சுத்த தத்து துர்க்கை போன்ற பெண்தெய் 
வங்களுள் ஒன்றாய்ச் சிவனது வத்துக்குத் தனியாக எழுப்பப் 
கிரியா சத்திக்குஇடமாய்ச் சுத்த பெற்ற கோயில் , 

காரியப்படுவதாயுள்ள 
விருத்தி . ( சை ) (சி.போ, பா , 2 , சத்தியபாமை- கண்ணன் 
2 , பக். 138 ) 

உகந்த தேவியருள் ஒருத்தி , 

( பாகவத, 10,25,1 ) 
சத்திதரன்- குமரக் கடவுள் 

சத்தியம்- துக்கம் துக்கோற் 
சத்திதீட்சை- ஞானவதி 

பத்தி துக்க நிவாரணம் துக்க 
பார்க்க 

நிவாரணமார்க்கம் ஆகிய 

நான்கு வகைப்பட்ட பௌத்த 
சத்தி நாயனார்- நாயன்மார் தத்துவங்கள் . (மணி , 20,5 , 
அறுபத்து மூவருள் ஒருவர் , உரை ) 
( பெரியபு , ) 

சத்தியலோகம்- மேலேழுலகத் 
சத்திநிபாதம் - பக்குவமுடைய துள் பிரமன் வசிக்கும் உலகம் . 
ஆன்மாவிலே திருவருள் பதிகை 

( பிங் . ) 
( சை ) ( சிசி , 8,2 ) 

சத்திய வேதம் - விவிலிய 
சத்திநிபாதன் - திருவருள் 

நூல் ( கி ) 
பதியப்பெற்றவன் . ( சி, சி , 8,15 ) 

சத்தியோசாதம்- 1. சிவன் 
சத்திபீடம் - சக்தியின் ஆதிக் 

ஐம்முகங்களுள் மேற்கு நோக்கி 

யது . ( சைவச , பொது , 331 ) 
கியமுள்ள ஆலயம் ( சை ) 

2 , ஒரு சைவ மந்திரம் , ( சைவச 

பொது , 138 , ) 
சத்திமத்து - ஞானவதி பார்க்க 
( சை ) சி , சி , 8,6 . ) ( A mode of சத்தியோநிர்வாண தீட்சை - 
religious initiation ) 

மாணாக்கனை உடனே வீடு 


131 


-- 


பேறு எய்துவிக்கும் நிர்வாண சதாசிவம்- 1. பஞ்ச கர்த்தாக் 
தீட்சைவகை . ( சை ) ( சி.சி .8,4 , களில் முதல்வராய் உயிர்களுக்கு 
சிவஞா. ) 

அருள் செய்யும் பொருட்டுச் 

சிவன் மேற்கொள்ளும் மூர்த்தம் 
சத்திரூபம் சிவனது அருள் ( சை ) ( சி.சி. 1 , 85. ) 2. உரு 
வடிவம் ( சை ) 

வாய் விளங்குதற்கு முன் உயிர் 

களின் பொருட்டுச் சிவன் மேற் 
சத்துவகர் கடவுள் திருவரு 

கொள்ளும் அருவுருவாகிய மூர்த் 
ளால் அற்புதஞ் செய்வோர் R.C • 

தம் . ( சை ) . சிவம் சத்திநாதம் 

விந்து சதாசிவந் திகழுமீசன் . 
சத்துவகுணம் முக்குணங் 

( சி.சி. 2 , 74 ) 
களுட் சிறந்ததாய் நற்காரியங் 
களிலேயே நோக்கம் உண்டாக் 

சதாசிவ வடிவம் இலிங்க 
குவதான குணம் . 

மாய் அருவுருவத் திருமேனி 

கொண்ட சிவவடிவம் ( சை ) 
சதக்கிரது இந்திரன் ( நூறு 
யாகங்கள் செய்தவன் (இரகு . 

சதாசிவன்- அநுக்கிரக கிருத் 
யாகப் . 58. ) 

தியஞ் செய்யுஞ் சிவமூர்த்தி 
சதசத்து - ஆன்மா ; உள்ளதும் 
இல்லதும் , ( சி.சி. 7,2 ) 

சதாநிருத்த மூர்த்தி- பஞ்சாக் 

கரமே திருமேனியாகக்கொண்டு 
சதத்திருதி - பிரமன் 

நந்தியாதி பத்தர்கள் தரிசிக்கும் 

படி பஞ்சகிருத்திய தாண்டவம் 
சததாமன்- திருமால் 

செய்யும் சிவ மூர்த்தம் . ( சங் . 

அக . ) 
சதாசிவ தத்துவம்- சாதாக் 
கியதத்துவம் பார்க்க 

( சை ) சதாவர்த்தன் - திருமால் 
( திருக்கோ . 112 , உரை . ) 
The State in which Siva mani 

சதாக்ஷி- துர்க்கை 
fests Himself as Sada Siva ) 

சதி- பார்வதி . ( பிங் ) 
சதாசிவதினம் 

மகேச்சுரனு 
- டைய ஆயுட்காலம் இரண்டு சதிபதி - சிவன் 
கூடின காலம் ( சை ) ( சங் . அக ) 

சதிபுத்திரன் - விநாயகன் 
சதாசிவதேவர் -- ஐந்து முக 
மும் பத்துக்கையும் இரண்டு சதுக்கத்தெய்வம் சதுக்கப் 
பாதமுமுடைய 

சிவ னுருவம் பூதம் . நரகரைப் புடைத்துண் 
( சை ) 

ணும் பூதம் , (மணி . ) 


132 


சைவ 


- 


1 


சதுப்புயன்- : (நான்கு - ( புயங் சந்தனக் குடம் - நாகூரில் 
களை உடையவன் ) 1 .. திருமால் ச, நடக்கும் மகமதியரின் - ஒரு 
( திவ் ... பெரியாழ் ..... 4 , 7 , 3 ) பெருந்திருவிழா ( இ ) . 
2.சிவன் , 

சந்தான குரவர் ---- சைவசித் 
சதுமுகன் 

( நான்கு முகங்களை தாந்தத்தைப் பரவச் செய்த 
யுடையவன் ) 1. பிரமன் (திவ் மெய்கண்டதேவர் , அருணந்தி 
பெரியாழ் 4,7,3 ) 2. அருகன் TR சிவாசாரியர் , மறைஞானசம்பந் 

தர் , உமாபதிசிவாசாரியர் என்ற 
துர்ப்பாதம்- சிவாகமங்களிற் 

ஆசிரியர் . நால்வர் . 
கூறப்படும் சரியை , கிரியை 
யோகம் , ஞானம் என்ற நான்கு 
பகுதிகள் . ( ஞானா. பாயி , 

சந்தானசர்வோத்தம் 
7 , 

A 14 : 

உபாகமங்களுள் ஒன்று 
உரை . ) 
சதுர்ப்புயன் -- 1 . திருமால் 2 . 

சந்தான்பரம்பரை- மெய்கண் 
சிவன் , ( யாழ். அக . ) .. 

-தேவர் முதல்வராகக் - சைவ 
சித்தாந்தத்தை ! உபதேசித்து 

பரம்பரை 

வந்த சைவாசாரிய 
சதுர்முகன்- 1 , பிரமன் , திரு 
வாச .. 14 , 6. ) 2. அருகன் . 
( சூடா. ) 

சந்தானம்- 1. சிவாகமம் இரு 

பத்தெட்டனுள் ஒன்று . ( சைவச 
சதுரானனன் சதுர்முகன் . 

பொது . 335 , உரை) 2. தேவ 
நான்கு முகமுடைய பிரமன் . 

லோகத்துப் பஞ்ச தருக்களுள் 
சதுரானனனுந் திருநெடுமாலும் . 

ஒன்று . ( திவா . ) 
( திருக்கருவை . கலித் , 11. ) 

சந்தி - 1 .., கோயிற் காலபூசை , 
துஷ்கஷாயம் குரோதம் , 

( S.I.I.V , 92. ) ; 2. சந்தியாவந் 
மானம் , மாயை லோப மென்ற - தனம் ,. ( நள , கலிதொ , 32. ) 
தீய எண்ணங்கள் ( ச . ) 

சந்திக் குனிப்பம் , சந்திக் 
சதுஸ்ஸன்னை 
ஆஹா 

சுவாமி 

கூத்து- கோயிலில் 
ரஸன்னை ஸ்திரீஸன்னை பய 

* முன்பாகத் தேவரடியார் ஆடும் 
ஸன்ன : ன பரிக்கிரஹஸன்னை 

நடனவகை . , ( சா.சொ.அ. ) 
யென்ற நான்கு ( ச ) 

சந்தியா மடம்- நித்திய வழி 
சந்தனக் காப்பு - சந்தனாபி பாடு செய்தற்குரிய நீர்க்கரை 
டேகம் , சந்தனத்தைக் கடவுள் மண்டபம் . திருவாலவா . 83 , 
திரு மனியில் அப்புகை 

10. ) 


- 


காலை 


11 , 2 ) 


- 


A 


++ PI 


கஞல் சாகையாகி (காஞ்சிப்பு . 

133 
சந்தியாவந்தனம் 

திவந்தனமோமம் ( பிரபோத . 
உச்சி மாலைகளில் வேதமந்தி 
ரங்களாற் செய்யும் வழிபாடு 

சந்தி விளக்கு ! கோயிலில் 
சந்திரசேகரம்- 586 சிகரங்க மாலைக்காலம் சற்றும் விளக்கு 

ளையும் 64 மேனிலைக் கட்டு S.I.I.i , 143. ) 
களையுமுடைய கோயில் 

சந்தை- 1. வேதம் . சந்தை 
சந்திரசேகரன்- சிவன் (சந்தி 
ரனை முடியிற்கொண்டவன் ) . கழுவா . 232.) 2 : வேதம் முத 
( பெரியபு . கோச்செங் 14. ) 

லியவற்றை ஆசான் சொல்ல 

மாணாக்கன் அவற்றைத் திரும் 
சந்திரசேகரி- உமை , சிவன் , 

பச் சொல்வது . ( திருவாலவா . 
விநாயகன் 

56,19) 3. பதிகம் முதலியவற் 
சந்திரஞானம் - சிவா கடிம் இரு 

றுள் செய்யுள் தோறும் திரும்பத் 

திரும்ப வருஞ்சொல் . 
பத்தெட்டனுள் ஒன்று . ( சைவச . 

வர்யயெனும் சந்தையால் தமிழ் 
பொது . 334 , உரை . ) 

ஞானசம்பந்தன் சொல் . ( தேவா 
சந்திரப்பிரபர் தீர்த்தங்கரர் 

1177. 11 ) 
இருபத்து நால்வருள் ஒருவர் 
( ச ) ( திருக்கலம் , காப்பு . உரை . ) 

சந்தோகன்- 1. வேதம் ஒன் 

றால்மட்டும் அறியப்படும் பரம் 
சந்திராதித்தம் அருகனது 

பொருள் 2. சாமவேதத்திற்கு 
முக்குடையுள் 

ஒன்று ( ச . ) 

உரியவன் . சந்தோகன் : சாம 
( சிலப் . 11,1 , உரை . ) 

வேதி . ( திவ் . பெரியதி . 5,5,9 . ) 
சந்திராதித்தியக் குடை ச 

சந் 

சந்நிதி - மூலஸ்தானம் . 
திரனாகிய முழுமதி தோன்றிய 
வடன் உலகிலுள்ள உயிரினங் 
கள் இன்பம் பெறுவது போல் 

சந்நிதித்துவாரம் கோயிற் 
அருகன் தோன்றியவுடன் மூவு 

கதவு தாளிட்டிருக்குங்கால் மூல 
லகில் உள்ள அனைவரும் இன் 

விக்கிரகத்தைத் தரிசிப்பதற்கு 
பம் அடைவர் என்பதைச் சந்தி 

உதவியாகத் திருமதிலில் 

அமைக்கப்பட்ட புழை . ( Loc . ) 
ராதித்தியம் என்ற முதல் குமை 
உணர்த்தும் , ( அ . செ . பக் . 28 ) 

சப்தக்கிரந்தி - 

மான் , 

அகங் 
சந்திவந்தனம் , 

காரம் , பஞ்சதன்மாத்திரை 
சந்திவந்தனை சந்தியாவந் என்னும் ஏழுதத்துவங்கள் 
தனம் பார்க்க . தர்ப்பிணஞ் சத் ( சை ) ( சித் . சா . ஞான . 10 


நமச்சி 


134 


சப்த சிருங்க பீடம் - சத்தி 
பீடங்களுள் ஒன்று 


சபத்துவம் செபித்தல் , கட 
வுள் பூசை செய்தல் 


- 


சிவ 


சப்த நரகம் 

ஏழு நரதம் , 

சபதபம் வைதிகவொழுக்கங் 
அவை : அள்ளல் , இரௌரவம் , 

கள் . 
கும்பிபாகம் , கூடசாலம் , செந் 
துத்தானம் , பூதி , மாபூதி . சபம்- செபம் ( Recitation of 

mantras ) . சந்தியும் வந்தனை 
சப்தபங்கி உண்டாம் ; இல் 

யுஞ் சபமும் ( பிரமேத் . 
லையாம் ; உண்டும் இல்லையு யோகி 4. ) 
மாம் ; சொல்லொணாததாம் ; 
உண்டுமாம் சொல்லொணாதது சபரி - இராமனது அருள் பெற்ற 
மாம் ; இல்லையுமாம் சொல்லொ வளாக இராமாயணத்தில் கூறப் 
ணாததுதாம் , உண்டும் இல் படும் ஒரு வேடப்பெண் 
லையுமாம் சொல்லொணாதது 
மாம் எனக் சைனர் கூறும் எழு சபரியை- பூசை , ஆராதனை . 
வகை வாதமுறை ( ச ) ( சி.போ. சபரியை விதிமுறை புரிகுவார் 
பக் . 40 ) 

( திருவிளை , திருமணப் . 60 ) 


சப்தபதார்த்தம் - சைனசம் பிர சபலை- இலக்குமி ( சங் . அக ) 
தாயத்திற்குரிய சீவம் , நிர்ச்சீவம் , 
சற்சீவம் , நிர்ச்சரன் , ஆசிரவம் , சபாக்கிரமம்- தொழுகைக்குக் 
பந்தம் , மோட்சம் ஆகிய ஏழு கூடும் கிறிஸ்தவ மதக்கூட்டத் 
பொருள்கள் ( ச ) ( வேதா , சூ . தின் கோட்பாடுகள் ( கி ) 
24 , உரை . ) 

சபாபதி நடராசமூர்த்தி . 
சப்பிரதிபாசாக்கிரம் விஷ [சிதம்பர சபையின் அதிபதி ] 
யங்களை 

அனுபவிக்கவல்ல 
ஆன்மாவின் சாக்கிர நிலை சபாமூப்பன் 

மாதா 

கோயி 
( சை . ) ( சி.சி. 4 , 33 , சிவாக் . ) லின் முதன்மை 

ஸ்தானிகன் 


- 


சபக்கம் - நெருப்பு உண்மை 
துணியப்பட்ட அடுக்களை 

சபீசதீட்சை , சபீசை- அறி 
போலத் துணியப்பட்ட பொருள் 

வொழுக்கங்களிற் சிறந்துள்ள 
முன்பு வெளியான 

இடம் , 

உத்தம சீடர்க்குச் சைவசமயா 
( மணி . 29 , 123 ) 

சாரக் 

கருமங்களைச் செய்து 

வரும்படி உபதேசிக்கும் கிரியா 
சபணன் 

1. பௌத்தன் 2 . வதி தீட்சை வகை ( சை ) ( சி . 
சை நன் 

சி .8,3 , சிவாக் ) . 


41 


5 


135 


- 


சபை - 1. சிவபெருமான் நடன சம்பாக்கட்டளை ஆலயத் 
மாடுஞ்சபை . இரத்தின சபை , திற் சம்பாநெற்சதங்ககொண்டு 
கனகசபை , 

வெள்ளிச்சபை , சுவாமிக்கு நிவேதனஞ் செய் 
தாமிரசபை , சித்திரசபை 

விக்கும் ஏற்பாடு . ( Loc . ) 
திருச்சபை பார்க்க . ( கி ) 

சம்பாபதி பௌத்தப்பெண் 
சபைக்கட்டு - கிறிஸ்தவசபைக் 

தெய்வம் . தரைக்காவல் பணி 
குரிய சட்டம் ( கி ) 

யினைச் செய்யும் தெய்வம் , 
சபைக்காரன்- கிறிஸ்தவ ஏற் சம்பு- ( சுகத்தைத் தருபவன் ) 
பாட்டைத் தழுவியவன் ( கி ) சிவன் . ( பிங் . ) திருமால் ( பிங் . ) 

பிரமன் ( பிங் . ) அருகன் ( பிங் . ) 
சம்சாரஜீவன் கருமபந்தத் 

சூரியன் ( சூடா . ) 
தினால் நரகதிரியக் மனுஷ்ய 
தேவகதிகளில் உழலும் உயிர் 

சம்புச்சயனம்- (விஷ்ணுவின் 
படுக்கை ) ஆல் . ( மூ . அ . ) 


சம்ஞாகந்தம்- Mind and the சம்புபட்சம் -- சுத்தமாயைப் 
five Senses ( பௌ . ) ( சி . போ . 

பிரபஞ்சத்தில் - தொழில்புரியும் 
பா . அவை . பக் . 38 ) 

சிவபேதங்கள் ( சை ) ( சி , போ . 

பா , 2 , 4 , பக் , 223 ) 
சம்பந்தர் திருஞானசம்பந்த 
மூர்த்தி நாயனார் 

சம்புரோட்சணம் சுத்திக் 

காகக் கோயில்களிற் செய்யுஞ் 
சம்பரசூதனன்- காமதேவன் . 

சடங்கு . 
( பிங் . ) 
சம்பராரி- காமன் ( திருப்போ . 

சம்மனசு- தேவதூதன் . ( கி . ) 
சந் . சிற்றில் , 9 ) 

சம்மேளிதசைவன் - இவன் 
சம்பவர்- இருபத்நான்கு தீர்த் பதிபசுபாசம் அநாநி என்பவன் 
தங்கரருள் ஒருவர் . ( திருக்கலம் . சிவன் அநாநி முத்தன் , பசு 
காப்பு . உரை ) 

அநாநி எனவும் சிவபூசையால் 

பாசம் நீங்க முத்தி எனவும் 
சம்பவை- பார்வதிதேவி ( கூ t கூறுவான் . 
மபு . திருக்கலி. 23 ) 

சம்வரை நவபதார்த்தங் 
சம்பா- மிளகு சீரகங் கலந்து களுள் சீவனைக் கன்மம் அணு 
சுவாமிக்கு நிவேதிக்கும் அன் க ஒட்டாதபடி தடுப்பது . 

( சீவக . ) 28 14 , உரை. ) 


- 


னம். 


136 


சைவ 


. 


+ 


சைவ 

சம் 


சம்வேகம் - அறத்திலும் , அறப் சமயத்துவம் மதத்தின் 

பயனிலும் ஆசையுடைமை ( ச . ) அடிப்படையான உண்மைகள் 
( சீவக . 3133 , கீழ்க்குறிப்பு .) ( மணி . 10 , 80 , உரை . ) 

t 
சமகம் - சிவபிரானைக் துதிக் சமயதீக்கை 

ஒருவனைச் 
கும் ஒரு வேதமந்திரம். நமக 

சைவசமயத்துக்கு உரியவானக் 
மார் சமகம் ( சேதுபு . - இராமதா. கல் . 
47. ) 

சமய தீட்சை தீட்சை மூன்ற 
சமண் , சமணம் அருகமதம் . 

னுள் 

சமயாசாரத்தை 
தருக்கினாற் சமண் செய்து . 

அனுட்டிக்கும்படி முதலாவ 
( திவ் . பெரியதி . 2.1.7 ) 

தாகச் செய்யப்படுவது . ( சை 

வச . மாணாக் , 5 , உரை . ) 
சமணர் சைனர், சமணருஞ் 
சாக்கியரும் , ( திவ் . திருவாய் . 

சமய பதார்த்தம் 
4,10,5 , ) 

யத்தார் கொள்ளற்குரிய பதி , 
சமந்தகம் - கண்ணபிரான் 

பசு , பாசம் , பதி கிருத்தியம் , 
பசு கருமம், பசு போகம் முத்தி 

சாதனம் , முத்தி என்ற எண் 
சமந்கமணி - கழுத்தில் அணிந்த 

வகைப் பொருள்கள் . 

பொருள்கள் , ( சை ) 
தெய்வமணி ( பாகவத :-...10 . 

( சைவப் . 67 ) 
சத்தியாபா , 7 . ) 

சமயம் - 1. மதம் ( Creed or 
சமந்திபத்திரன்-- புத்த தேவன் 

religious system ) . ( பெருங் . 

உஞ்சைக் . 36 ; 352 ) 
சமப்பிரதன்- விநாயகன் .... 

தீட்சை ( சை ) ( சி.சி. 8,5 ) : 
சமயக்கணக்கர் 

மதவாதி 

சமயமுவல்லி- உமை ( சக்தி 
கள் . ( மணி . பதி . 88 ) . சமய 

மதத்தின் இறைவி ) ( பிங் ) : 
நூல் உணர்ந்தவர் . 

சமய வாதம் - மதம் பற்றிய 
சமயசத்திரம் - மதவாதத்தில் 

தருக்கம் : 
வெற்றிக்கு அறிகுறியாகக் 
கொண்ட குடை . ( கோயிலொ . 

சமயாசாரியர்- 

சைவமதத்தை 
49 ) 

நிலைநாட்டின அப்பர் சம்பத் 

தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் 
சமயசாத்திரம் - சமய நூல் 

என்ற சிவனடியார் . 


* 


Flow 


- 


. 


சாயத்தார் 

ஒருமதத்தைச் 
சார்ந்தவர் . ( வள்ளுவம் .9 ) 


சமயாத்தம் பரம்பொருள் 
( சமயங் கடந்தது ) . சமயாதீதப் 


- . 


137 


சமனை- 


பழம் பொருளை ( தாயு . காடுங் 

1. ஆன்மா பெத்த 
கரையும் , 2 ) 

நிலையில் அடையக்கூடிய உத் 

தம பதவி ( சை ) ( சிவசம் , 35 ) 
சமயி- 1. சமய தீட்சை பெற்ற * 2 . சிவசத்தி (சதாசிவ . 26 ) 
வன் ( சை ) ( சைவச . மாணாக் 
4 ) 2. மதஸ்தன் . தக்க சமயி சமனொளி 

இலங்கையில் 
கள் தந்திறங் கேட்டதும் . ( மணி பௌத்த தலமாயுள்ள ஒருமலை 
28 , 86. ) - 

இலங்காதீவத்துச் சமனொளி 

என்னுஞ் சிலம்பினை .. ( மணி , 
ச்மரி-- ( போருக்குரிய தெய்வம் ) 28,107 . ) 
துர்க்கை . ( பிங் ) 

சமாதானம் சமாதிசட்கசம் 
சமலாவத்தை- ஆன்மீர் மலத் 

பத்துள் ஒன்றாய்ச் . சிந்தனை 
தோடு கூடியிருக்கும்பொழுது சுலபமாக நிகழுமாறுள்ள மன 
அடையும் நிலை . ( சை ) (சி.சி. நிலை . ( தத் ) ( கைவல் . தத்துவ . 
4 , 36 , மறைஞா. ) 

10 ) 


1 


1 


சமவசரணம் கேவலியிட 

சமாதிசட்கசம்பத்து - சாத 
மிருந்து ஞானோபதேசம் பெறு 

னசதுஷ்டயங்களுள் சமம் , 
வதற்குப் பூமிக்குமேலே 5000 

தமம் , விடல் , அல்லது உபரதி , 
விற்கிடைத் தூரத்தில் தேவர் 

சகித்தல் அல்லது திதிட்சை , 
களால் நியமிக்கப்பட்ட சினா 

* சமாதானம் , சிரத்தை : என்ற 
லயம் . ( ச ) சமவசரணச்சருக்கம் 

அறுகுணங்களும் நிறைகையா 
( மேருமந். ) 

கிய சாதனம். ( கைவல் , தத்துவ 
சமவர்த்தி - யமன் ( நடுநிலை 

* " 9 :) 
யில் இருப்பவன் ) ( யாழ் . அக . ) 

சமி - ( சமியன் ) அருகன் ( சூடா ) 
சமவாதசைவம்- முத்திநிலை 
யில்சிவமும் ஆன்மாவும் ஒக்கு 

சமிதிகள்- இரியை , பாஷை 
மெனக் கொள்ளும் சைவ 

ஏஷனை ; ஆதான நிட்சேபனை ,, 

மத 
பேதம் . ( சை ) ( சி . சி . 6,7 , உத்சர்க்கம் 

ஐந்து 
சிவஞா:) 

சமண ஒழுக்கங்கள் . ( சமணம் . 

பக் .82 ) 
சமனம்- திரோபவம் ( Siva s 
function of Veiling , designed சமிதை- யாகத்திற்குரிய ஆல் 
to keep the souls engrossed அரசு அத்தி இத்தி மா 
in the experience of the வன்னி நாயுருவி கருங்காலி 
world ) .. ( வேதா . சூ . 47. ) என்பவற்றின் சுள்ளி. , ( பெருங் . 
( சை . ) 

இலாவாண . 3 , 14. ) 


ஆகிய 


பலாசு 


1 . 


138 


சமுதாயவாதி- மனம் புத்தி சயை- துர்க்கை ( பிங் . ) 
முதலிய அகச்சமுதாயத்தாலும் 
நிலம் நீர் முதலிய புறச்சமு சர்வசாட்சி- கடவுள் 
தாயத்தாலும் உலகம் தோன்று 
மென வாதிக்கும் பௌத்தமதப் 

சர்வந்தர்யாமி- கடவுள் 
பிரிவினனாகிய சௌத்திராந்தி 

சர்வமங்கலை- பார்வதி ( எல் 
கனும் வைபாடிகனும் . ( சி.போ , 

லா மங்களத்தையுஞ்செய்பவள் ) 
பா . அவை , பக் 40. ) 

சர்வவியாபி கடவுள் ( எங் 
சமுயமினி- யமனது பட்டணம் 

கும் நிறைந்தவன் ) 
(சி.போ.பா. 2,3 , பக் , 206 ) 

சர்வன்- 1. ஏகாதசருத்திரரு. 
சயம்பு- 1. சிவன் . ( பிங் . ) 

ளொருவர் ; 2. சிவன் . 
2. பிரமன் , ( உரி , நி ) 3. அரு 
கன் . சங்கர னீசன் சயம்பு . 

சர்வஜ்ஞன்- புத்தன் 
(சிலப் . 10 , 188. ) 

சர்வாணி- பார்வதி ( சர்வனு 
சயம்புலிங்கம்- பரார்த்தலிங் 
டைய மனைவி ) சிவரக 
கத்தொன்று . ( சைவச . பொது தாருகன் . 30. ) 
431 ) 

சர்வாந்தர்யாமி கடவுள் 
சயமகள்- துர்க்கை ( வெற்றிக் ( எங்கும் உள்ளிருந்து நியமிப்ப 
குரிய பெண் ) , ( தேவா , 569 ) 

வன் ) 


சயவிசயர்- வைகுண்டத்தில் சர்வேச்சுரன் , சர்வேசன் - 
திருமால் கோயிலின் வாயில் 

கடவுள் - ( எல்லா உயிர்க்கும் 
காவலரான இருவர் ( பாகவ . 7 , 

நாதன் ) . ( தாயு . கருணாகர .1 . ) 
1,8 ) 

சரச்சுவதி பிரமன் தேவி 
சயித்தம்- சைத்தியம் , ஆலயம் யாகிய கலைமகள் சரசுவதி 


சயிலகோபன் இந்திரன் 
( மலைகளின் மீது கோபமுடை 
யவன் ) ( கம்பரா . திருவவ , 106 ) 


சரச்சொதி- சரசுவதி . 2. பார் 
வதிதேவி , சுருதிசருவாணி சரச் 
சொதி . ( கூர்மபு . திருக்கல் . 22 ) 


சயிலாதி- 1. கைலாசம் (மலை சரசம்- பெருமாளுக்குப் பூசும் 

குங்குமக் குழம்பு . ( சா.சொ.அ ) 
களுள் முதன்மையானது ) ( பிங் . ) 
2. நந்தி (சிலாதனுக்குப் புத்தி சரசுவதி- 1 , பிரமன் தேவியா 
ரன் ) ( காஞ்சிப்பு . குமர . 20 ) கிய கலைமகள் . ( சூடா . ) 


139 


2. நூற்றெட்டு உபநிடதங்களுள் 
ஒன்று 


சரவணோற்பவன்- முருகக் 
கடவுள் ( கந்தபு . திருவிளை.16 ) 


சரசுவதி பூசை- நவராத்திரி சரவிளக்கு ஒன்றன் 
யில் சரசுவதி தேவியைப் பூசிக் 

மேலொன்றாக 

அடுக்கித் 
கும் ஒன்பதாம் நாள் 

தொங்கவிடும் கோயில் விளக்கு 
சரசோதி சரசுவதி பார்க்க 

சராதீதை- பார்வதி 
( திவா . ) 

சரியா பாதம் - சிவாகமப் 
சரபம்- நூற்றெட்டு உபநிடதங் 

பகுதி நான்கனுள் ஒன்று ( சை ) 
களுள் ஒன்று . 

( பெரியபு . தில்லைவா . 

பக் , 59 ) 
சரபமூர்த்தி- சிவன் ( நரசிம்ம 
னின் வேகத்தை 

சரியை- சிவனைச் சகளத்திரு 

மேனியராகக் கோயிலில் 
கோலம் . ) 

வைத்து வழிபடுகை , (சி.போ. 
சரமதேகதாரி முத்திக்கு 

பா , 8,1 , பக் , 359. ) 
முன்னுள்ள கடைசி சரீரத்தை 

சரியையில் ஞானம் சிவ 
யுடையவன் . ( ச ) 

பெருமானைக் குறித்த தியான 
சரமூர்த்தி- சிவனடியார் ( நட 

பாவனையில் உறைப்பான 
மாடும் சிவமூர்த்தம் ) ( சி . சி . 

ஓரனுபவ உணர்ச்சி 

( சை ) 
2.28 , சிவாக் . ) 

சி . போ பா . 8,1 , பக் . 357. ) 


அடக்கிய 


சரமோபாயம் பரமனையே 
உபாயமாகப் பற்றுகையாகிய 
பிரபத்தி - ( வை ) 


சரியையில் யோகம் - மனத் 
தின்கண் சிவபெருமானைத் 
தியானிக்கை ( சை ) ( சி.போ. 
பா . 8,1 : பக் . 357. ) 


சரயு- அயோத்திக்கருகிலுள்ள 
நதி . ( கம்பரா . பாலகா , ஆற்றுப் 
12. ) 


சரியையிற் கிரியை 
ஆவரண மூர்த்திகளில் 

ஒரு 
வரைப் பூசிக்கை ( சை ) 
( சி . போ . பா . 8,1 , பக் . 357. ) 


சரவணப்பொய்கை 

இமய 
மலைச் சாரலிலுள்ளதும் முருகக் 
கடவுள் அவதரித்த இடமுமான 
ஒரு நீர்நிலை . ( பு . வெ . 9 , 21 . 
உரை . ) 


சரிசிையிற் சரியை- திருக் 
கோயிலில் அலகிடல் மெழுகல் 
முதலிய திருப்பணிச்செயல் , 
( சை ) ( சி . போ , பா . 8,1 , பக் . 
357. ) 


சரவணபவன் , 


140 


பொது . 


2 . 


சரீரத்திரயம் - தூலசூக்கும சலந்தரவத மூர்த்தி - சலந் 
காரண சரீரங்கள் ( தத் ) 

தரனை வதைக்க எடுத்த சிவ 

மூர்த்தியின் வடிவம் . 
தெய்வவுணவு . தேவர் 
பிதிரர்களுக்குக் கொடுக்கும் 

சலந்தராரி சிவமூர்த்தங் 
பொருட்டு அரிசி , கோதுமை 

களுள் ஒன்று . 
முதலியவற்றை நெய்பாலோடு 
கலந்து சமைத்த உணவு. சலமூர்த்தி .. - உற்சவமூர்த்தி , 
வேள்விச் சருவினை , ( மச்சபு . ( யாழ் . அக . ) 
பிரமாண்ட . 1 ) 

சலலிங்கம் - அங்கலிங்கம் 
சருக்கராப்பிரபை 

( சைவச . பொது . 123 , உரை , ) 
பருக்கைக் கற்களால் பாவப் 
பெற்ற நரகவகை . ( ச ) ( சீவக . 

சலனம்- , இதயத்திற் கற்பித்துப் 
2817 , உரை . ) ... 

பூசிக்கப்படும் சிவலிங்கம் -( சை ) 
சருவ சத்தி- பார்வதி 

குறிப்பினுள்ளே தாபிதலிங்கஞ் 

சலனம் , ( சைவச 
சருவஞ்ஞன் - சிவன் 

122. ) 
சருவாணி - பார்வதி 
சருவோக்தம் சிவாகமங்கள் 

சலாகாபுருடர்- 24 தீர்த்தங் 

கரரை உள்ளிட்ட 63 சைனப் 
இருபத்தெட்டனுள் ஒன்று 

பெரியோர்கள் . (ச ) 
சரை- பார்வதி 
சரோருகம் - நரக வகை, ( சிவ 

சலாசலலிங்கம் - ஆன்மார்த்த 
தரு . சுவர்க்க நரக . 108 ) 

பரார்த்த பூசைகளுக்கு உரிய 

வாணலிங்கம் இரத்தினலிங்கம் 
சரோருகன்- பிரமன் ( தாமரை முதலிய சிவலிங்கங்கள் , ( சை ) 
யினின்று 

தோன்றியவன் . ) ( சைவச , பொது . 123. ) 
( கம்பரா . திருவவ . 5 . ) ---- 
சல்லேகனை சமண மதத்த 

சலாசனம் , பூசையில் சிவலிங் 
வர் பட்டினி நோன்பிருந்து 

கம் அமைத்தற்குரிய அன் நீதம் , 
உயிர்துறத்தல் 

தன்மம் , ஞானம் , வைராக்கியம் 

ஐசுவரியம் , பதுமம் என்ற அறு 
சலன்லோசனன் 

திருமால் 

வகை ஆசனம் . ( சை ) ( சைவச : 
( தாமரைக் கண்ணன் ) ( சூடா . ) 

பொது , 523. ) 
சலசை- திருமகள் ( சூடா . )" 

சலாத்- தொழுகை ( இ ) 
சலதாரி - சிவன் ( கங்கை நீரைத் 
- தரித்தவன் . ) சலதரரி மணி சவம்- வைகறை முதல் சூரியன் 
மிடற்றண்ணல் ( பரிபா . ..9,6 . ) மறையும் வரை. உண்ணாமல் 


1 


141 


மாறு 


இறைவனுக்காக --நோற்கப் 

தான் . சென்மம் எடுத்தபோது 
படும் நோன்பு . 

இந்நோன் தன்னுள் தோன்றும் பாவம் . 
பினை ரமலான் 

முழுவதும் ( கி . ) 
நோற்பது முஸ்லீம்கள் கடமை 

சன்மலி உயிர்கட்குத் துன் 

பஞ் செய்வோரை முள்தைக்கு 
சவரன் - சிவன் 

செய்து துன்புறுத்தும் 

நரக விசேடம் . ( சேதுபு . தனுக் 
சவுகதநூல்- பௌத்தர்களுக் 

கோ . 3. ) , 
குரிய திரிபிடகம் ( பிரபோத , 18 , 
18.) 

சன்மார்க்கசித்தியார் 

பண்டாரசாத்திரத்துள் ஒன்றா 
சவுகதன் - புத்தன் ( பிரபோத . னதும் அம்பலவாணதேசிகரி 
18 , 18 ) 

யற்றியதுமான . சி .. தி - 

தந்த 

சாஸ்திரம் . 
சவுத்திராந்திகம் : --- ( A Budd 
hist Sect . ) செளத்திராந்திகம் சன்மார்க்கம் - - ஞானநெறி . 
பார்க்க ( பிரபோத 32,1 ) 

( சை ) ( சி.சி .8.22 . ) 


- 


சவுதம் - வேதத்தில் விதிக்கப் சன்னிதானம்- 1 , கடவுளின் 
பட்டவைதிகச்சடங்கு . ( கூர்மபு . திருமுன்பு 2. கடவுள் ஆவே 
அழற்கரும் , 5 ) 

சிக்கை . ( சிவரக , பசாசுமோ . 

-- . 1-1 ) 3. . மடாதிபதிகள் முதலிய 
சவுந்தரி- பார்வதி ( அழகுடை 

பெரியோரைக் குறிக்க வழங்கும் 
யவன் ) ( யாழ்.அக. ) - 

- + மரியாதைச் சொல் , 
சவுரர் சூரியனை வழிபடும் 

சன்னிதி- 1 , தெய்வம் , குரு , 
மதத்தினர் , சைவரேயன்றி 

பெரியோர் இவர்களின் திரு 
யல்லாச் சவுரர்விநாயகபு . 68 , ) 

--முன்பு 2. கோயில் - 
86 ) 
சவுரி- திருமால் , யமன் ( சூடா . ) 

சன்னு உபயதன்மவிகலம் 

-1 திட்டாந்தமாகக் காட்டப்பட்ட 
சற்காரியவாதம் உற்பத் உள்பொருளின்கண் சாத்திய 
திக்கு முன்னும் காரியப்பொருள் தன்மமும் , - - சாதன . தன்மமும் , 
காரணப்பொருளில் உள்ளது 

பொருந்தா தொழிவது . ( மணி . ) 
என்னுங் கொள்கை 
( சி.போ.பா. 1,2 , பக் . 849 

சனலோகம் - மேலேழுலகத்துள் 

பிதிரர் முதலிய தேவதைகளின் 
சன்பபாவம் முன்னோர் 

வாழ்விடமாகிய உலகம் . 
செய்த தீவினைப்பயனால் ( கந்தபு . அண்டகோ 64. ) 


1 


142 


சனார்த்தனம் திருவனந்த சனார்த்தனன் திருமால் 
புரத்திற்கு வடமேற்காக 24 

( பிங் . ) 
மைல்தூரத்திலுள்ளதும் வற் 
கலை என்று வழங்குவதுமான சஜ்ஜை இலிங்கதாரிகள் 
ஒரு விஷ்ணுஸ்தலம் 

பூணும் சிவலிங்கச் சிமிழ் (Loc .) 


சா 


சைவ 


சம 


சாக்கிய நாயனார் புத்த 
மதத்திலிருந்து 
யத்தைத் தழுவியவரும் நாயன் 
மார் அறுபத்து மூவருள் ஒரு 
வருமாகிய 

சிவனடியார். 
( பெரியபு . ) 


வேளையில் பிராணவாயுவும் 
இயங்காமல் ஒன்றையும் அறி 
யாமல் மூர்ச்சித்து மயங்கி நிற் 
கும் அவசரம் . ( சை ) ( ஞானா. 
கட் . 29. ) 


சாக்கியம் - புத்தமதம் ( பெருந் 
தொ . 1812. ) 


சாக்கிரத்திற்சாக்கிரம் 
ஆன்மா தத்துவதாத்துவிகங் 

கூடி விடயங்களை 
அனுபவிக்கும் அவசரம் , ( சை ) 
( ஞானா கட் , 30 ) 


களோடு 


சாக்கியமுனி - புத்தர் . 


- 


சாக்கியர் 1 , பௌத்தர் . சாக்கிரத்திற் சுழுத்தி 
சமணருஞ் சாக்கியரும் ( திவ் . ஆன்மா சித்தத்துடனும் 
திருவாய் . 4,10,5 . ) 

பிராண வாயுவுடனுங்கூடி அறி 
2. சைனர் . பாக்கியமில் சாக்கி வுணர்ச்சி முதலியன அடங்கி 
யர்கள் . ( திருவாலவா . 38,50 ) நிற்கும் அவசரம் , ( சை . ) 

( ஞானா.கட் . 30. ) 
சாக்கியன்- 1. கௌதமபுத்தர் 
( பிங் . ) 2. சாக்கிய நாயனார் . சாக்கிரத்திற் சொப்பனம் 
( தேவா , 737,6 ) 

ஆன்மா சித்தத்துடனும் பிரா 

ணாதி வாயுவுடனுக்கூடி அறி 
சாக்கிரக்கருவி இந்திரியங் 

வுணர்ச்சி முதலியன தெளி 
கள் தன்மாத்திரைகள் அந்தக் வின்றி நிகழும் அவசரம் . ( சை ) 
கரணங்கள் பிராணாதி வாயுக் ( ஞானா, கட் . 30 ) 
கள் ஆன்மா என்னும் சாக்கிரா 
வத்தைக்கு உரிய கருவிகள் . சாக்கிரத்திற்றுரியம் 
( சை ) ( சி.சி. 4,34 ) 

ஆன்மா சித்தமிழந்து பிராண 

வாயு சிறிதே இயங்கி நிற்கும் 
சாக்கிரத்திலதீதம்- ஆன்மா அவசரம் . ( சை ) ( ஞானா . கட் . 
விடயங்ளை அனுபவிக்கிற 30. ) 


- 


143 


சாக்கிரத்திற்றுரியாதீதம் 
சாக்கிரதிலதீதம் பார்க்க ( சை ) 


கணக்கிடுவதுமான ஒரு சமயம் 
( மணி , 27,202 . ) 


- 


சாக்கிர பாலன் ஆன்மா, சாங்கியயோகம் பிரமமே 
( சி.சி. 4.33 , மறைஞா. ) 

சீவன் சீவனே பிரமம் என்னும் 

மதம் ( ம.த.அ ) 
சாக்கிரம்- ஆன்மா புரூவமத் 
திடை நின்று தத்துவங்களுடன் சாங்கியன்- சாக்கியவாதி 
கூடி விடய நுகர்ச்சியில் மெத் ( Follower of the Sankhya 
தென நிற்கும் நிலை . ( தத் ) ( சி . Philosophy ) . 
போ . பா . 4,3 பக் . 275 , புது . ) 

சாங்கோபாங்கம் உத்தம 
சாக்கிராதீதம்- சாக்கிரத்திற் கிறித்தவர்களின் வாழ்க்கை 
றுரியாதீதம் பார்க்க ( சை ) 

( கி . ) 


-- 


சாக்தம்- சக்தியே பரதேவதை 
யாக வழிபடுஞ் சமயம் 


சாசுவதம்- மோட்சம் . ( சங் . 
அக . ) 


- 


- 


- 


சாக்தன் சாக்கமதத்தைத் சாட்சாத்காரம் - சுயம்பு 
தழுவியவன் 

சாட்சி- சைதன்யம் . ( தத் . ) 
சாகரப்பிரபை- எப்பொழுதும் ( Pure spirit , Intelligence , 
விழித்தே இருக்கவேண்டிய ஒரு 

Intelligent Being ) 
நரகம் . ( யாழ் . அக , ) 

சாட்சுசதீட்சை - நயன தீட் 
சாகலியம் உற்சவ பேதம் சை ( சை ) ( A mode of religi 
நான்கனுள் ஒன்று அது துவ ous initiation ) ( சி.சி , 12.7 , 
சாரோகண முதல் தீர்த்தவாரி சிவாக் . ) 
யளவும் செய்யப்படுவது . 

சாட்டியாயனீ 108 உப 
சாகாமூவாப் பேருரு - திரு நிட . தங்களுள் ஒன்று . 
நுந்தா விளக்கெரிப்பதற்கு 
வேண்டும் நெய்யின் பொருட்டு 

சாண்டில்லியம் - நூற்றெட்டு 
என்றும் இளமையுடன் 

உபநிடதங்களுள் 

ஒன்று . 
தொகை உள்ளனவாகக் கோ ( சங் , அக ) 
யிற்கு விடப்படும் ஆடு மாடுகள் 
(T.A.S.1,14 . ) 

சாண்மாதுரன் முருகக்கட 

வுள் . ( இலக்.அக ) 
சாங்கியம் 

கபிலரால் 
வெளிப்படுத்தப்பட்டதும் தத் சாணமுத்திரை முத்திரை 
துவங்கள் இருபத்தைந்து எனக் வகை ( சை ) 


- 


-- 


ஆகமப் 


சாத்துமுன்10 

144 
சாத்தம் - ஆகமம் . 

சர்த்தியராதி விண்ண்வர் ) 
சாத்தர்- சத்திபூசை செய் ( சேதுபு . கவிதீரீத். 7 ) 
வோர் , சவுரர் . சாத்தர் ம்.முதலா 
மதத்தோரும் (விநாயகபு . 88 . 

சாத்தியா விய விருத்தி 
* 36 ) 

வைத்ன்மிய் திட்டாந்த ஆபா 

சம் ஐந்தனுள் ஒன்று ; வைதன் 
சாத்தல் வேதம் . ( திருவால 

மிய .. திட்டாந்தத்துக்கு . ஏற்ப 
வா . 27,52 ) 

மீள்வதற்கு உரிய சாதன சாத் 
சாத்தன்- அருகன் ( சூடா . ) 

தியம் இரண்டனுள் 

சாதன 

தன்மம் மீளவும் , சாத்திய தன் 
புத்தன் ( சூடா . ) அரிஹரபுத் 

மம் மீளாது இருத்தல் . (மணி . ) 
ரன் . 
சாத்தா- ஐயனார் . ( a village சாத்திர தீக்கை 

பொருளை உபதேசித்துத் தீக் 
deity ) ( சூடா . ) 

கை செய்தல் 
சாத்தான் - பிசாசநாதன் ( கி ) 

சாத்திர தீட்சை- தீட்சை ஏழ 

னுள் சிவாகமதத்துவங்களை 
சாத்தானி- கோயிலில் 

கோயிலில் பூமா ஆசிரியன் மாணவனுக்கு உப 
லைக் கைங்கரியம் புரிந்துவரும் தேசிப்பது . ( சை . ) (சி.சி. 8,3 . 
பார்ப்பனனல்லாத , 

வைஷ்ண 

உரை . ) . , 
வன் . 

சாத்துக்கூறை - 

விக்கிரகங் 
சாத்திய தன்ம விகலம் 

களுக்கு அணியும் ஆடை . ( சா . 
வாதி தான் கூறிய . ஏதுவோடு 

சொ. அ . ) 
கூடிய பக்க வசனத்தை நாட் 
டுதற்குக் காட்டிய திட்டாந்தத் 

சாத்துப்படி- கோயில் விக்கி 
தில் சாத்திய தன்மம் இல்லா 

ரகங்களுக்குச் செய்யும் அலங் 
திருத்தல் . சாதன்மிய திட்டாந்த 

காரம் . ( சா.சொ.அ. ) 
ஆபாசம் ஐந்தனுள் ஒன்று ; சத் 
தம் 

1. கோயில் 
புத்திபோல் என்று காட்டப் 

முதலிய இடங்களில் பிரபந்தத் 
பட்ட திட்டாந்தத்தில் - புத்தி 

தை ஓதியபின் இறுதியில் சில 
அமூர்த்தமாய்நின்றும் அநித்திய பாசுரங்களை விசேடந்தோன் 
மாதல் போலச் சாத்திய தன்மம் றத் தனியே ஒதுகையர் 
குறைவுபட்டிருப்பது ( மணி , 2 , ஆழ்வாராதியர் ..உ.ற்சவ 
29 , 349 ) 

முடிவு 3. கிரந்த காலக்ஷேப 

முடிவு . 
சாத்தியர் 

தேவருள் ஒருசா 
சார் . விசுவதேவர் வசுக்கள் 

சாத்துவம் - சாத்துவிகம் 


T 


. 


ப 


* + 


11 


- 


145 


- 


சாமீப்பியம் சாமீபம் - நான்கு சார்ங்கபாணி 

திருமால் 
பதவிகளுள் அணுகியிருக் ( சார்ங்கத்தைக் கையிலுடைய 
கும் நிலை ( சை . ) சாமீப வன் ) . ( திவ் . திருச்சந். 15 ) 
தொண்டர் பெருமாளே . ( திருப் 
பு , 1140 ) 

சார்ங்கம் - திருமாலின் பஞ்சா 

யுதங்களுள் ஒன்றான வில் . 
சாமுசித்தன் - பூர்வ சன்ம 

சார்ங்க நாண் தோய்த்தவா.... 
சுகிருதத்தால் ஞானத்துடன் 

விரல் ( திவ் . இயற் . 1 , 23 ) 
பிறந்து சிவனிடத்தில் பத்தி 
செய்வோன் . ( சி .சி . பாயி . 3 , சார்த்தூல அரன் புலிமுக 
சிவஞா) . 

முள்ள அசுரனைக்கொன்று 

அவன் தோலையுரித்து உடுத்த 
சாமுண்டி- சத்தமாதரில் ஒருத் சிவன் திருவுரு . ( ம.த.அ. ) 
தியாகிய துர்க்கை 

சார்பிற்றோற்றம் , சார்பு , 
சாயசத்தி- மாலைச் சந்தியா 

பௌத்தர் கூறும் பேதைமை , 
வந்தனம் 

செய்கை , உணர்வு, அருவுரு , 
சாயரட்சை கோயிலில் நடக் 

வாயில் , ஊறு , நுகர்வு , வேட் 
கும் மாலைப் பூசை 

கை , பற்று , பவம் , தோற்றம் 

வினைப்பயன் , என்ற 12 நிதா 
சாயான்னம் மாலையிற் செய் னங்கள் ( பௌ ) ( மணி . 21 , 
யும் வழிபாடு . பின்னைத் திருந் 

163-4 ) 
தவே சாயானஞ் செய் . ( சைவ 
ச . பொது . 222 ) 

சார்போதன்- படிகம் போல் 

சார்ந்ததன் வண்ணமாகிய 
சாயுச்சியக்காரர் ( சாயுச்சி 

ஆன்மா . ( சை ) 
யத்தை விரும்புவர் ) இலிங்க 
தாரிகள் . 

சார்வபூபன்- சிவன் 
சாயுச்சியம்- பதவி நான்க 

சார்வாகம் காட்சியே அள 
னுள் சீவான்மா பரமான்மா 

வையாவதென்றும் , நிலம் , நீர் , 
ஐக்கியமாகும் நிலை 

தீ . வெளியெனப் பூதம் நான்கே 
( சை ) ( சி.சி .8 , 18 ) 

என்றும் , அவற்றது புணர்ச்சி 
சாயை காட்டுதல் கோயி 

விசேடத்தால் தோன்றிப் பிரி 
லில் சுவாமிக்குமுன் உபசார 

வால் மாய்வதாய் 
மாகக் கண்ணாடி காட்டுதல் 

கண்ணே அறிவு மதுவின் கண் 
( Loc . ) 

களிப்புப் போல வெளிப்பட்ட 

ழியுமென்றும் , மறுமை இல்லை 
10 


வுடன் 


உடம்பின் 


146 / 


டன் ஓரிடத்தில் உறைகை . 
( சை . ) ( திருப்பு , 1140 ) 


என்றும் , சரீரமே ஆன்மாவென் 
றும் , கடவுள் இல்லை என்றும் 
இன்பனும் பொருளுமே புரு 
ஷார்த்தங்களென்றும் சொல் 
லும் 

உலகாயத மதம் . ( பிர 
போத ) 


சாவகநோன்பி இல்லறத்தி 
லிருந்து விரதங்காப்போன் ( ச . ) 
சாவகநோன்பிகள் 
( சிலப் . 18 , 18 ) 


அடிகள் 


சார்வாகன்- 1 , உலகாயத 
மதத்தைத் தாபித்தவன் 2 . 
சார்வாக மதத்தவன் . தேகமே 
ஆன்மாவென்பவன் சார்வா 
கன் , ( த.நி.போ.பக் .259 ) 


சாவகபதம் - துறவிகள் நிலை 
நான்கனுள் ஒன்று ( பௌ . ) 


சாரங்கன்- திருமால் 


சாவகன் 
பார்க்க , 


சாவகநோன்பி 


- 


சாரணர் 

1. சமணரிலும் புத் 
1 தரிலும் சித்திபெற்றோர் . சர 
ணர் அறிந்தோர் காரணங்கூற 
( மணி . 28,29 ) 2. பதினெண் 
கணத்துள் ஒருசாரார் . ( சூடா . ) 


சாவித்திரி - 1. பிரமன் மனைவி 
யருள் ஒருத்தி ( காசிக, கற்பிலக் 
7 ) 2 , சரசுவதி. ( திவா ) 3 . 
காயத்திரி மந்திரம் 4 , சத்திய 
வான் மனைவியும் கற்பிற் பேர் 
பெற்றவளுமான ஓர் உத்தம 
பத்தினி 5. நூற்றெட்டு உபநிட 
தங்களுள் ஒன்று ( சங்.அக. ) 


சாரதா , 
சாரதை- சரசுவதி 


சாரீரகம்- நூற்றெட்டு உபநிட 
தங்களுள் ஒன்று . (சங் . அக . ) 


- 


சாரூப்பியம் , சாரூபம் 

சாவித்திரி விரதம்-- சாவித்திரி 
பதவி நான்கனுள் கடவுளைப் நோற்றவாறு ஆனிப்பௌர்ணமி 
போல் வடிவம் பெறுகை . ( சை ) 

யில் மகளிர் தங்கணவர் ஆயுள் 
i ( திருப்பு. 1140 ) 

விருத்தியை வேண்டி அனுட் 

டிக்கும் விரதம் . ( அபிசிந். ) 
சாலக்கிராமம்- சாளக்கிராமம் 
பார்க்க . 

சாளக்கிராமம் திருமாலுருவ 
கோயில் , யாகசாலை , 

மாகக் கொண்டு பூசித்தற்குரிய 
( கம்பரா . திருவவ . 84 ) 

கண்டகிச்சிலை , - பாற்கடற் 

பிறந்தாலும் நத்தைதான் சாளக் 
சாலோக்கியம் , சாலோகம் கிராம மாமோ , ( சேதுபு . சக்கர 
நான்கு பதவிகளுள் கடவுளு 19 ) 


1.47 


T 


ஆகமப் 


1 


சாளி அலங்காரம் - தீபாவளி சாஸ்தா- ஐயனார் பார்க்க 
யன்றும் , 

யுகாதிப்பண்டிகை 
அன்றும் பெருமாளுக்கு 

சாஸ்திர தீட்சை- ஆசிரியன் 
வெள்ளித்தட்டில் பணப்பை 

மாணாக்கனுக்கு 
வைத்து மேளதாளத்துடன் 

பொருளை அறிவிக்கை ( சை ) . 
கொண்டு வருவது . ( ஸ்ரீ.த ) 

( சி.சி .8,3 , சிவாக் . ) 
சாறு-- உற்சவம் , பூசை , அடி 
யார் சாறுகொள வெழந்து ( பரி சாஷ்டாங்க நமஸ்காரம் - 
பா . 8,96 ) 

இருகை , இருமுழங்கால் , இரு 

தோள் , மார்பு , நெற்றி ஆகிய 
சானகி - இராமபிரானது மனை 

எட்டுறுப்புக்கள் நிலந்தோயச் 
வியாகிய சீதை . ( கம்பரா . இரா 

செய்யும் நமஸ்காரம் . 
வணன்வதை . 239 ) 


1 


சாஸ்காரம் அதிகாரிகட்குக் சாக்ஷஷதீக்ஷை 

நயன 
கொடுக்குங் கோயிற் பிரசாதம் . தீட்சை ( சை ) ( சைவச.ஆசாரி . 

65. உரை . ) 


( Loc :) 


சி 


- I 


சிக்கா வதம்- சிட்சா விரதம் . சிகைநிறச் சூலி.- சிவபிரான் 
சாமாயிகம் : போசதம் , தேசாவ 
காசிக அதிதிசம் விபாக விரதங் சிங்கடியப்பன் சுந்தர 
கள் . ( அ.செ .65 ) 

மூர்த்தி நாயனார் . ( தேவா . 

735,11 ) 
சிகண்டி - திருமால் 

திருமால் -( கொண் 
டையுடன், கூடியவன் ) ( இலக் . 

சிங்கப்பிரான் , சிங்கப்பெரு 
மாள்- நரசிங்க மூர்த்தி . 

சிங்கப்பிரான் பெருமை ஆரா 
சிகரவாசினி துர்க்கை 

யும் சீர்மைத்தே ( திவ் . திரு 

வாய் , 2,8,9 ) 
சிகரி கோபுரம் . - மங்குறோய் 
சிகரி . பரத . பாவ் , 29 ) 

சிங்கமுகாசுரன் 
சிகித்துவசன் - மயிற்கொடி கடவுளால் வதஞ்செய்யப்பெற் 
யோன் , முருகன் 

றவனும் சிங்கமுகத்தையுடைய 


ஆக .) 


. 


முருகக் 


148 


வனுமாகிய ஓர் அசுரன் . ( கந்த 
பு . ) 


3. அருகன் ( பிங் . ) 4. சிவன் 
( சங் . அக . ) 5. ஸச்சித்தவிரதி . 
( அ.செ .166 . ) 


சிங்கவாகினி (சிங்கத்தை 
வாகனமாக உடையவள் ) துர்க் சித்தன் வாழ்வு- திருவா 

வினன்குடி ( முருகக் கடவுள் 
கை ( கலிங் . 306 , புதுப் , 

வாழ்விடமானது ) திருமுரு . 

176 , உரை . ) 
சிங்கவேள் குன்றம்- அகோ 
பிலம் பார்க்க . 

சித்தக்ஷேத்திரம் - முத்யுதிலகு 
சிட்சா விரதம் - சாமாயிகம் , 

சித்தாச்சிரமம்- வாமனாவதார 
புரோஷதோபவாசம் , தேசா 

மான திருமால் தவஞ்செய்த 
வகாசிகம் , அதிதிசம்விபாக 
விரதங்கள் . ( அ.செ .65 .) 

ஒர் ஆச்சிரமம் . 


சித்த சரணம் - நால்வகைச் சித்தாத்துமா- கடவுள் 
சரணத்துள் ஒன்று . ( ச . ) ( சீவக 
1. உரை . ) 

சித்தாந்த சாத்திரம் - சைவ 

சித்தாந்தத்தைக் கூறுவனவா 
சித்தசன்- மன்மதன் . ( கந்தபு . கிய மெய்கண்ட சாத்திர முதலி 
மார்கண்டேயப் . 281 ) 

யன . ( சங் . அக) 


சித்தத்தைச்சிவன்பாலே சித்தாந்த சைவம்- பதி , பசு , 
வைத்தார்-- தொகையடியாருள் பாசம் என்னும் முப்பொருளுண் 
ஒரு கூட்டத்தார் . ( பெரியபு .) மையை மேற்கொண்டு மும்மலங் 

களும் சக்திகெட ஆன்மா சத்தி 
சித்தபரமேஷ்டிகள்- சித்தர் நிபாதமடைந்து , திருவருளால் 
( ச . ) ( சீவக . 962 , உரை . ) 

முத்திபெறுமென்று கொள்வதா 

கிய சைவ சமய பேதம் . ( சை ) 
சித்தம் - 28 சிவாகமத்துள் 

( சி.சி. 4,13 , உரை . ) 2. வை 
ஒன்று . ( சைவச . பொது . 335 . 

திக சமயம் ( ம.த.அ ) 
உரை . ) 

சித்தாந்தத் தொகை - தமிழ் 
சித்தன்- 1. முருகக் கடவுள் 

மொழியாற் செய்த ஒரு பௌத்த 
( திருமுரு . 178 , உரை . ) 

( சி.சி. பர . சௌத் . 2 , 
2. வைரவன் , ( பிங் . ) 

உரை ) 


நூல் 


149 


- 


சித்தாந்தப்பஃறொடை சித்தியவர் சித்த பரமேட்டி 
அம்பலவாண தேசிகரியற்றி கள் . ( அ.செ .160 ) 
யதும் பண்டாரசாத்திரத்தில் 
ஒன்றுமாகிய சித்தாந்த நூல் 

சித்தியார் - சிவஞான சித்தி 
சித்தாந்தப் பிரகாசிகை -சர் யார் ( திராவிடப் . 334 ) 
வான்மசம்பு சிவாசாரியர் இயற் 
றிய சைவசித்தாந்த நூல் 

சித்திரகூடம்- 1. தில்லைத் 
சித்தாந்தம்- 1 . சைவ சித் 

திருமால் கோயில் . தில்லைத்திருச் 
தாந்தம் ( சை ) 2. சிவாகமம் . சித்திர கூடஞ் சென்று சேர் 
( சி.சி. 8,15 ) 

மின் ( திவ் . பெரியதி . 3,2 ) . 2 . 
இராமபிரான் வன்வாச காலத் 

தில் தங்கியிருந்த ஒரு 
சித்தாந்தன் - சிவபிரான் 

( திவ் . பெரியாழ் . 3,10,6 ) 
சித்தாயதனம் விஜயார்த்த 
பர்வதத்தின் கீழ்த்திசையில் 
பிரதம சிகரத்திலுள்ள சைத்தி சித்திரசபை - திருக்குற்றா 
யாலயம் 

லத்து நடராச சபை ( குற்றா . 

தல் , கடவுள் வண . 
சித்தார்த்தம்- தத்துவஞானம் 


மலை . 


3 ) 


சித்திரபுண்டரம்- வைணவர் 
சித்தார்த்தன்- ( வாழ்வின் பய 

கள் நெற்றியில் தரித்துக்கொள் 
னாகிய நிர்வாணத்தையடைத் 

ளும் திருமண்காப்பு . 
தவன் ) புத்தன் 


சித்தி- 1. மோட்சம் . ( திருநூற் . சித்திராங்கன் , 

46 ) 2 . சிவஞான சித்தியார் சித்திவிநாயகன் சித்தீசர் - 
( திராவிடப் . 338 ) 3. விநாயக விநாயகன் 
சத்தி 


சித்துரு- கடவுள் ( அறிவுவடி 
சித்தி கணபதி- சித்தி விநாய 

வானவன் ) மெய்ச்சித்துரு வென் 
கன் பார்க்க . 

றறி (காஞ்சிப்பு . வயிர .9 ) 


சித்தி பத்தனம்- மோட்சம் 
( ச . ) (மேருமந் . 727 ) 


சித்தேசன்- சிவன் 


150 


சித்தை - பார்வதி ( சிவரக . சிந்மயன்- சிவன் 
தாருக . 30 ) 


சிந்மூர்த்தி - கடவுள் 
சிதம்பரம்- தென்னார்க்காடு 
ஜில்லாவிலுள்ள பிரபலமான 

சிநகரம்- கோயில் 
சிவதலம் , 


சிவன் 


( சிதி 


சிதிகண்டன் 
கறுப்பு ) 


சிதன்- அருகன் , புத்தன் , திரு 
மால் 


சிம்புளானோன் - ( சரபவடிவ 
சிதேந்திரம் - கோயில் . ( பிங் . ) 

மெடுத்தவன் ) வீரபத்திரன் , 

( பிங் . ) 
சிந்தாதேவி- மதுரையிற் பூர்வ 
காலத்தில் வணங்கப்பட்டு 

சிம்மலலாடம் திருவாசிகை ) 
வந்த சரசுவதி . ( மணி . 14,17 ) 

யின் நெற்றியில் 

சுவாமியின் 

திருமுடிக்கு நேராகத் தொங்கு 
சிந்தாவிளக்கு - சரசுவதி (சிந் மாறு கட்டும்மாலை 
தையை விளக்குவபள் ) ( மணி . 
13,106 ) 

சியேட்டை - ஒரு சிவசக்தி. 


சிந்திதார்த்தர்-- விநாயகர் 


( அடியவர் சிந்திக்கும் வடிவில் சிரபாத்திரி - சிவன் ( கபாலத் 


தோன்றி அருள் செய்பவர் ) 


தைப் பிட்சாபாத்திரமாகக் 
கொண்டவன் ) ( கந்தரந். 34 ) 


- 


சிந்தியம் 

சிவாகமம் இருபத் 
தெட்டனுள் ஒன்று . ( சைவச . 
பொது . 331 , உரை. ) 


சிரமாலை 1 , சிவனணியுந் 
தலைமாலை ( திவா . ) 2. தலை 
யில் தரிக்கும் உருத்திராக்க 


. 


மாலை 


சிந்துரமுகன்- விநாயகன் 
( யானை முகமுடையவன் . ) 

சிராபரன் - 

துவாதசாந்தத் 

தானத்திலிருக்கும் இறைவன் . 
சிந்தைவிளக்கு - அவதிஞா மனக்கோயிற் சிராபரன் . ( திரு 
னம் பார்க்க . ( சிலப் . 10 , 187 ) மத் , 1780 ) 


151 


சிராவகயானம் 


பௌத்தச் சிலம்பன் 

சிலம்பன்- முருகன் , ( பு . வெ . 
12 , இருபாற். 10 , கொளு.) 


சமய வகை 


- 


சிராவகன்-- பௌத்த , சைனரில் 

சிலாதரன் , சிலாதன் -- தந்தி 
இல்லறத்தான் 

தேவர் பிதா . ( கந்தபு . அயனைச் 

சிறைநீக்கு.8 ) 
சிரிவயிண்ணவர் . ஸ்ரீவைஷ் 
ணவர் 

சிலாதலம் 

பௌத்த 

தரும் 
சாரணர்களுக்காக மலைகளில் 

அமைக்கப்பட்ட குகை 
சிரீதரன்- திருமால் . சிரீதரன் 
றன் வண்டுலவு தண்டுழாய்த் சிலுவை- 1. கிறிஸ்துவை 
தார் . ( திவ் . இயற் . நான்மு .62 ) 

வைத்தறைந்த மரம் 2. கிறிஸ்து 

சின்னத்துள் ஒன்று 
சிரீவற்சம்- ஸ்ரீவத்ஸம் பார்க்க . 

( கி . ) 


வசமய 


- 


- 


சிருக்குமுத்திரை- பூஜாகாலத் 

சிலுவைப்பாடு சிலுவையில் 
துக் காட்டுங் கரமுத்திரை 

அறையுண்ணுகை. ( கி . ) 
வகை . ( சை ) 

சிலுவைவரைதல் நெற்றி 

யில் சிலுவையடையாளஞ் செய் 
சிருங்கேரிமடம் மைசூர்ச் 

( கி . ) 
சீமையைச் சேர்ந்த சிருங்கேரி 
யில் பிரபலம் பெற்றுள்ள சங்க சிவக்குறி- சிவலிங்கம் . தகுசி 
எாசாரிய மடம் 

வக்குறி யர்ச்சிப்பர் . ( சூத.முத்தி . 

1 , 18 : சங் . அக . ) 
சிரேயாஞ்சர் தீர்த்தங்கரர் 

சிவகணம் சிவபிரானுடைய 
இருபத்து நால்வருள் ஒருவர் . 

பரிவாரம் . (உபதேசகா . உருத் 
( ச ) ( திருக்கலம் . காப்பு.உரை. ) 

திரா . 109 ) 


சிவகணமுதல் 


நந்திதேவர் . 


சிரோவர்த்தனை -- சிவலிங் 
கத்தின் சிரம் . ( S.I.l.ii , 135 ) 


( பிங் ) 


சிவகதி- முத்தி . சிவகதி நாய 
சிரோவிரதம் - 

“ அக்னிரிதி கன் , (சிலப் , 10 , 180 ) 
என்பதாதியான மந்திரங்களால் 
விபூதியை எடுத்துத் தேகத்திற் சிவகதிக்கிறை 
பூசுவது 

(சிவகதிக்கு நாயகன் ) ( சூடா . ) 


152 


சிவகரணம் - ஆண்மாவின் நீங்கினவழி இறைவன் திரு 
செயலற்ற நிலையில் நிகழும் வருள் சங்கிரமித்தலால் ஆன்மா 
பதியின் செயல் . ( சை . ) 

சிவமேயாய் நிற்கும் 

என்று 

கூறும் சைவசமய வகை , ( சி . 
சிவகதி நாயகன் அருகன் , போ , பா . பக் . 22 சுவாமிநா . ) 
சிவன் 

சிவசத்தி- சிவனை நீங்காத 
சிவகன்மரதர் சந்தியாவந் 

சத்தி . பஞ்சசத்தி பார்க்க , ( சி . 
தனம் , சிவாலயப்பணி , என் 

சி . 1 , 81 , சிவஞா ) 
னும் இரண்டும் அநுட்டிக்கும் 
சமயதீட்சதர் . 

சிவசமயம் - சைவ மதம் 
சிவகாமி- சிதம்பரத்து அம்பி சிவசமவாத சைவம்- அகச் 
கை . சிவகாமி நல்கிய சேயே . 

சமயம் ஆறனுள் மலங்கள் நீங் 
நூல் ( சி.சி. 8,16 , சிவஞா . ) 

கியவழி அறிவு மாத்திரையாய் 

நிற்கும் ஆன்மாவை இறைவன் 
சிவகீதை- அகஸ்தியர் செய்த 

தன் வடிவாக்கித் தனது பஞ்ச 
தாகக் கூறப்படும் ஒருதமிழ் 

கிருத்தியங்களையும் இயற்றும் 
நூல் சி.சி .8.16 . சிவஞா . ) 

படி செய்பவன் என்று கூறும் 
சிவகூர்ச்சம்- பஞ்ச கவ்வியம் , சைவசமய வகை . ( சி.போ.பா. 
( பிரா , சமுச் . ) 

பக் . 22 , சுவாமிநா. Ft . ) 


சிவகோணம்- சிவபெருமா 

சிவசமவாதி மயக்கத்தால் 
னைக் குறிப்பதாகத்தாமிரமுதலி தன்னையே சிவம் என வாதிக் 
யவற்றில் வரையும் கோணம் 

கும்வாதி ( ம.த.அ ) 
( சௌந்தாய் . 11 ) 

சிவசன்- (சிவனிடம் பிறந்த 
சிவங்கரன்- சிவபெருமான் 

வன் ) சுக்கிரன் . ( சங் . அக . ) 
( மங்களத்தைச் 

செய்பவன் ) 
( சங்.அக ) 

சிவசாத்திரம் - பதிநூல் 
சிவங்கரி- பார்வதி . ( மங்களத் 

சிவசாதனம்- 1 . 
தைச் செய்பவள் ) ( திருவானைக், 

உருத்தி 

ராக்கம் விபூதி முதலிய சைவ 
கோச்செங் . 81 ) 

சமயத்திற்குரிய சின்னங்கள் , 
சிவசங்கற்பம் - ஓர் உபநிட 

( திருவிளை . நாக .3 ) 2. உருத்தி 
தம் . ( சங் . அக ) 

ராக்கம் ( திருமந் . 1427 ) 


சிவசங்கிராந்தவாத சைவம் சிவசாதாக்கியம்- அருட்சத் 
அகச்சமயம் ஆறனுள் மலங்கள் 

தியால் தியானமூர்த்தியாய் 


153 


சைவனா 


நின்ற சிவம் . ( சை ) (சதாசிவ . யையும் - தெளிய 

உணர்ந்து 
6 , உரை. ) 

கொள்ளுதலாகிய ஆன்மானு 

பவநிலை ( சை ) ( சிவப் . கட் ) 
சிவசத்தர் சைவசமயத்திற் 
கூறிய பரமுத்தியை அடைந் 

சிவதருமம் - சிவபுண்ணியம் 
தவர் ( சை ) 

( சிவதரு . சிவதரும . 1 ,உரை) 

சிவதருமிணி 
சிவசிந்நம் , சிவசின்னம் 

முத்திகாமி 
சிவசாதனம் , உருத்திராக்கம் 

கட்குத் திரோதான சத்திரூப 
விபூதி முலியன , சிட்டமாஞ் 

மாகிய சிகாச்சேதத்தோடு செய் 
சிவசின்னங்கள் சேர்ந்துளீர் 

யுஞ் சபீசதீட்சைவகை ( சை ) 
( சிவர க . சிவரகவரலா .9 ) 

( சைவச . ஆசாரி . 62 , உரை ) 
சிவசொரூபம்- ஆநந்தம் 

சிவதலம்- சிவபிரான் கோயில் 

கொண்ட இடம் 
சிவஞான கோசம் சிவா 
கமம் பார்க்க , ( சிவதரு . சிவஞா சிவதீட்சை- சிவபூசையையும் 
னதா . 50 ) 

சமயாசாரங்களையும் மேற் 

கொள்ளுதற்குமுன் 
சிவஞாநம் , சிவஞானம் 

வானுக்குக் குருவினாற் செய்யத் 
பதி உணர்வு . சிவஞானந் தகுஞ் சமயச் சடங்கு 
தனக்கு மேலாம் . சி . சி . 2.2 . ) 

சிவதூதி- துர்க்கை - 
சிவத்திறை சிவகதிக்கிறை : 
மேருமந் . 620 ) 

சிவதூலசரீரம் 
பூரணி , 

ஆர்த்தி , வாமை , 
சிவத்துருமம்- வில்வம் 

மூர்த்தி என்னும் பஞ்ச சத்தி 

யினாலாய சிவத்தினது புறவுரு . 
சிவத்துவிசர் - ஆதி சைவர் 

( ம.த அ ) 
சிவதத்துவம் ஞான சத்தி சிவநாபம் 

ஒருவகைச் சிவ 
யின் இருப்பிடமும் சுத்த தத்து லிங்கம் . நாசமில் செழுஞ் சிவ 
வங்களுள் ஒன்றும் ஆகிய தத் 

நாபந் தன்னையும் . 

( சேதுபு . 
துவம் . ( சை ) (சி.போ.பா. 2 , 

சேதுபல . 126. ) 
2 , பக் . 139 ) 

சிவநிபி சிவராத்திரி . ( சிர 
சிவதரிசனம்- தசகாரியத்துள் 
மோத் . 4 , 60 ) 
தனது 

சிறுமையையும் தன் 
முயற்சியாலன்றித் தனக்கருள் சிவப்பிரசாதம் 

சிவப்பிரசாதம்- சிவனுக்கு 
புரிந்த இறைவனது பெருமை நிவேதிக்கப்பட்ட திருவமுது 


- 


, 


- 


- 


154 


சிவப்பிராமணர்- ஆதிசைவர் சிவபூசை- விதிமுறை செய்யும் 
S.I.l.iii , 47 ) 

சிவ வழிபாடு . சிவபூசையின் 

பேற்றினால் . ( சிவரக . தேவி நாட் 
சிவப்பிரியம்- உருத்திராக்கம் . 

டிய , 24 , ) 
( சங் . அக . ) 

சிவபூசையியல்பு - சரியை , 
சிவப்பிரியை- பார்வதி தேவி 

கிரியை , யோகம் , ஞானம் 
( சங் . அக . ) 

சிவபெருமான்- சிவ பி ரான் , 
சிவப்பு - இலிங்கம் 

( திருவாச . 37,1 ) 


சிவபண்டாரி சிவாலய பொக் 

சிவபோகம்- 1 . தம்காரியத் 
கிஷக்காரன் . S.I.I.i , 140 ) 

துள் ஒன்றாய்த் தன்னை 

யிழந்து இறைவன் 
மயமான 
சிவபதம் - சிவபக்தர்கள் தத் 

ஆன்மாவின் ஆனந்தானுபவ 
தம் பரிபாகத்திற்கு ஏற்ப அடை 

நிலை ( சை ) (உண்மைநெறி .8 ) 
யும் தானாளுலகிருத்தல் , தன் 

2. சிவானந்தம் 
பாலிருத்தல் , தானாம்பதம் 
பெறல், தானாகுதல் என்ற 

சிவம்- 1. முத்தி . ( பிங் ) 2. சித் 
நால்வகைச் சிவபதவி , (பிங் . ) 

துருவாகிச் 

சுயம்பிரகாசமாய் 
செம்மையேயாய சிவபதம் 

நிற்கும் சிவசொரூபம் ( திருவாச 
அளித்த ( திருவாச . 37.3 ) 

51 , 1 ) 3. சிவதத்துவம் * 
சிவபாத்தியன்- சிவபத்தன் . 

சிவமயம் 
( பதினொ. கோயிற்றிருப்பண் . 

1. சிவமாந்தன்மை 
58 ) 

அவர் சிவமயமே யாகலின் ( சி . 

பே , பா , அவை . பக் , 4 ) 2 கடி . 
சிவபிரான்- சிவ பெருமான் தம் , நூல் முதலியவற்றின் 
முனிவர் நாகருஞ் 

தொடக்கத்தில் சைவ சமயிக 
காணரிய சிவபிரானை . ( சேதுபு. 

ளால் வழங்கங்பெறும் மங்கல 
நைமிசா , 20 ) 

மொழி 


சென்று 


சிவபுண்ணியம்- சிவனே முழு 

சிவமூர்த்தங்கள்- ( 25 ) சந்தி 
முதற்கடவுளெனக் 

கொண்டு 

ரசேகரர் , உமாமகேசர் , ருஷபா 
அக்கடவுளுவப்பச் செய்யும் ரூடர் , சபாபதி , கலியாணசுந் 
நற்கருமங்கள் . (சி.போ.பா. தரர் , பிக்ஷாடனர் ,, காமாரி , 
8,1 , பக் . 356 ) 

அந்தகாரி திரிபுராரி , சலந்தராரி , 

விதித்வம்சர் , வீரபத்திரர் , நர 
சிவபுரம்- சிவலோகம் , காசி . சிங்க நிபாதனர் , அர்த்தநாரீ 
பார்மேற் சிவபுரம் போற் சுரர் , கிராதர் , கங்காளர் , சண் 
கொண்டாடும் ( திருவாச .19,3 ) டேசாநுக்கிரகர் , சக்கிரபாதர் , 


155 


ச - 


கசமுகாநுக்கிரகர் , 

ஏகபாதர் , சிவலோகம் கைலாசம் ( திரு 
சோமாஸ்கந்தர் , அநங்க சுகபி வாச 8,11 ) 
ருது , தஷிணாமூர்த்தி , லிங் 
கோற்பவர். 

சிவவல்லபை - பார்வதி . 


சைவ 


சிவயோகம்- தசகாரியத்துள் 

சிவவேடம் 

வேடம் . 
ஒன்றாய்த் தன்னை இழவாது உருத்திராக்க முதலிய சிவசின் 
இறைவனது . எல்லாமாந் தன் னந் தரித்த கோலம் . ( காசிக . 
மையை உணர்ந்து அவனோ 

பாயி , 12 ) 
இசைந்து நிற்கும் ஆன்மாவின் 

சிவன் - 1. மும்மூர்த்திகளுள் 
அனுபவநிலை , ( சை ) உண்மை 
நெறி .5 ) 

ஒருவரான சங்கராக்கடவுள் 

சிவனாடல் - பாண்டரங்கம் , 
சிவயோகி சிவயோகத்தால் 

கொடுகொட்டி , காபாலம் 
முத்தியடைந்தோர் . ( கந்தரலங் . 

என்று கூறப்படும் சிவபெருபா 
26. ) 

னது நிருத்தம் . 


2 


சிவராத்திரி - சிவபக்தர்கள் சிவனெண்குணம்- தன்வயத் 
நாள் முழுதும் பட்டினியிருந்து தனாதல் , தூயவுடம்பினனாதல் 
இரவெல்லாம் கண்விழித்துச் இயற்கை யுணர்வினனாதல் , 
சிவனைப் பலகாலும் அர்ச்சித்து முற்றுமுணர்தல் , இயல்பாகவே 
மாசி மாதத்துக் கிருஷ்ணசதுர்த் பாசங்களினீங்குதல் , பேரருளு 
தசியில் கொண்டாடும் மகாசிவ டைமை , முடிவிலாற்றலுடைமை 
ராத்திரி விரதம் . சிவாாத்திரிப் வரம்பிலின்பமுடைமை , ( குறள் 
போது துயிலோமென்ற விரதி 9 , உரை ) , ( or ) 

பவமின்மை , 
யரும் . ( தாயு . பரீபு . 3 ) 

இறவின்மை , பற்றின்மை , பெய 

ரின்மை , உவமைவின்மை , ஒரு 
சிவரூபம்- தசகாரியத்துள் ஒன் வினையின்மை , குறைவுலறிவு 

டைமை , 
றாய் அருள் மயமான பஞ்சகிருத் 

கோத்திரமின்மை , 
சிவபெருமானுடைய 

எண்வ 
தியத்தால் தன்னைப் பந்தித்த 
மலங்களை நீக்கி இறைவன் 

கைக் குணங்கள் . ( பிங் . ) 
முத்தியளிப்போன் 

என்று 

சிவனைம்முகம்- ஈசானம் , தற் 
உணர்ந்துகொள்ளும் ஆன்மா 

புருடம் , அகோரம் . வாமம் , 
வின் அனுபவநிலை . ( சை . ) 

அல்லது வாமதேவம் , சத்தி 
(உண்மைநெறி , 3 ) 

யோசாதம் என்ற சிவபெருமா 

னுடைய ஐந்து முகங்கள் 
சிவலிங்கம் - சைவர் வழிபடும் 
இலிங்கவடிவமான சிவனுருவம் சிவாகமம் 


சிவனிடமிருந்து 


- 


- 


கள் . 


* சிவபிரானுக்கு 

1561 
தோன்றிய காமிகம் , யோகசம் சிவார்ப்பணம்- கிரியை முடி 
சிந்தியம் , காரணம் , அசிதம் , 
தீப்தம் , சூக்குமம் , சகச்சிரம் , 

அர்ப்பிக்குந் தொடர் ( சி.போ. 
அஞ்சுமான் , சுப்பிரபேதம் , விச 

பா . 11,1 , பக் . 224 ) 
யம் , நிசுவாசம் , சுவாயம்புவம் , 
ஆக்கினேயம் , வீரம் , இரௌர சிவாலயம்- சிவன் கோயில் 
வம் , மகுடம் , விமலம் , சந்திர 
ஞானம் , முகவிம்பம் , புரோற் 

சிவானி- பார்வதி , சிவசக்தி 
கீதம் , இலளிதம் , சித்தம் , சந் சிவானுபூதி சிவனோடு 
தானம் , சர்வோத்தம் , பாரமேசு 

இரண்டறக் கலக்கும் அனுபவம் 
வரம் , கிரணம் , வாதுளம் 
ஆகிய இருபத்தெட்டு ஆகமங் சிவை 1. பார்வதி ( பிங் ) 

பொருவரிய 

சிவையாகி 

( கூர்மபு . திருக்கலி.3 ) 2. காளி . 
சிவாசாரியார்- .. ஆதிசைவர் 

( சூடா ) 
களுடைய பட்டப்பெயர் 

சிவோகம்பாவனை 
சிவாட்சம்- உருத்திராக்கமணி 

சிவன் என்று பாவித்தல் ( சி 
( மலை . ) 

போ . சிற் . 2,1,4 பக் . 39 ) 
சிவாத்துவிதசைவம்- அகச் 
சமயம் , ஆறனுள் நிமித்தகார 

சிற்குணன்- கடவுள் 

கடவுள் , ( ஞான 

மாகிய 
ணனாகிய இறைவனே உல 

குணமுள்ளவன் ) 
கிற்கு முதற்காரணமும் ஆவன் 

சேதுபு . இராமநா , 43 ) 
என்று கூறும் சைவசமய 
பேதம் ( சை ) ( சி.போ.பா. 7.1 . 

சிற்சபை- சிற்றம்பலம் . கருதரிய 
பக் , 337 ) 

சிற்சபையில் ( தாயு . கருணாகர 

1. ) 
சிவாத்துவிதம் , சிவாத்து 
வைதம் சிவாத்துவிதசைவம் 

சிற்பரன்- அறிவிற்கு எட்டாத 
பார்க்க , 

கடவுள் ( திருவாதவு . பு . திருப் 

பெருந் . 21 ) 
சிவாநி- துர்க்கை 

சிற்பரை பார்வதி , சிற்பரை 
சிவாயநம சைவர்களாற் 

யிங் கெமையாளும் உமையாள் 
போற்றப்படும் பஞ்சாட்சரம் , ( கந்த . சு . பாயி , 3 ) 
சிவாய நமவென்று சிந்தித்திருப் 
போர்க்கு ( நல்வழி , 15. ) 

சிற்பன்- பிரமன் (சிருட்டித் 

தொழிலில் வல்லவன் ) ( திருமந் . 
சிவார்ச்சிநம்- சிவபூசை 

628 ) 


நான் 


- 


/ 


157 


காட்டும் ஞானமுத்திரை 
( தாயு , பன்மாலை . 1. ) 


தில் 


சிற்றம்பலவன் சிதம்பரத் 

நடனமாடுஞ் சிவபெரு 
மான் . தென்பாலுகந்தாடுந் 
தில்லைச் சிற்றம்பலவன் 

( திரு 
வாச .12,9 ) 


சின்னப்பர்- Apostle Paul . 
பால் என்னும் கிறிஸ்தவ 
அத்தியட்சர் ( கி ) 


. 


சிறப்பு- நைமித்திக உற்சவம் , 
மோட்சம் ( குறள் , 31 ) 
( குறள் , 18 ) , 


சினகர் சைனர் . 

சினகருக் 
கெளியேனலேன் , 

( தேவா . 
859,8 ) 


சிறப்புலி நாயனார் நாயன் 
மார் அறுபத்து மூவருள் ஒருவர் 
( பெரியபு . ) 


சினகரசி-- 1. சைனக் கோயில் 
( அம்மலைச் சின கரம் வணங்கி 
சீவக . 1248 ) 
2. கோயில் சினகரம் 

புகுது 
மெல்லை . ( கந்தபு . திருவவ . 11 ) 
3. சிறுகோயில் ( அக . நி . ) 


சிறுகாலைச் சந்தி -- கோயி 
லில் உதய காலத்தில் செய்யும் 
பூசை . சா . சொ . அ . ) 


சிறுகாலைச்சிறப்பு- விடியற் சினந்தவிர்ந்தோன் - புத்தன் 
கால நிவேதனம் 

( சூடா . ) 


சிறுத்தொண்டநாயனார் 

1 . 
சினன் , சினேந்திரன்- 
நாயன்மார் அறுபத்து மூவரில் அருகன் ( திவா ) 2 , புத்தன் . 
பல்லவ அரசனது சேனைத் ஆதிசினேந்திரன் 

அளவை 
தலைவரும் திருஞான சம்பந்தர் இரண்டே ( மணி . 29,47 . ) 
காலத்தவருமான சிவனடியார் 
பெரியபு . ) 

சிஷ்யா பாவ மூர்த்தம்- கந்த 

சுவாமியிடத்தில் பிரணவப் 
சிறுவிதி- தக்கன் . ( கந்தபு . தக் பொருளைக் கேட்ட பொழுது 
கன்மக , 52 ) 

சிவன் கொண்ட சிஷ்யகோலம் 

( ம.த.அ. ) 
சின்மாயை- பார்வதி 

சிக்ஷாவிரதம் - சைனரது முக் 
சின்முத்திரை- உபதேசக் குறி கிய விரதங்கள் மூன்றனுள் 
யாகக்ச் சுட்டுவிரல் நுனியைப் 

(சிலப் . 10,181 , 
பெருவிரல் நுனியுடன் சேர்த்துக் 

உரை . 


ஒன்று . 


158 


சீ 


- 


சீதை 


இலக்குமி , ( கந்தரந் . 8 ) சீதேவி- இலக்குமி ( தனிப்பா . ) 
சரசுவதி , பார்வதி 

இராமபிரான் 
சீகண்டர் சிவமூர்த்தவகை - தேவி ( உழுசாலில் தோன்றிய 
யுள் ஒன்று (விஷத்தாற் கரிய வள் ) ( புறநா ; 378 ) 2. நூற் 
கழுத்தையுடையவர் ) ( சி.சி 1 , றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று 
19 சிவஞான . ) 

சீபட்டர்- பகவற் கீதையைத் 
சீகரம்- 230 சிகரங்களையும் தமிழிற் பாடிய ஆசிரியர் 
* 28 மேனிலைக்கட்டுக்களையு 
முடைய கோயில் . ( ம.த.அ. ) சீபண்டரரம் 1. கோயிற் 

பொக்கிசம் 2. கோயிற் சொத்து 
சீகாழி- சோழ மண்டலத்தில் 
திருஞானசம்பந்தர் அவதரித்த சீபதி- அருகன் , கடவுள் , திரு 
இடமாகக் பேர்பெற்ற ஒரு சிவ 

மால் ( சூடா . ) 
தலம் ( தேவா . ) 

சீபலம் 

வில்வம் . ( சிவதரு . 
சீகாளத்தி- சிவபிரான் கண் பரமதரு . 92 ) 
ணப்ப நாயனார்க்கு முத்தி 

சீபலி 1. கோயிலில் , 
அளித்ததும் வடஆர்க்காடு ஜில் 

இடும் 
அன்னபலி 

2 . 
லாவிலுள்ளதுமான 

கோயிலில் 
தலம் . ( தேவா . ) 

நாடோறும் பலிபூசைக்காக 

எழுந்தருளப் பண்ணும் சிறுவிக் 
சீசயந்தி - ஸ்ரீஜயந்தி . கிருட்டி 

கிரகம் 3. கோயிலில் நடக்கும் 
னன் பிறந்த தினம் , ( Loc . ) நித்தியோற்சவம் . (சிலப் . உரை 

பெறுகட் . 4, உரை . ) 
தரன்- திருமால் (இலக்குமி 
யைக் கொண்டவன் ) ( கம்பரா . சீபாதக்கூலி சீபாதந்தாங்கி 
அகலிகை . 26. ) 

கட்குக்கொடுக்குங் கூலி. 


ஒரு சிவ 


சீதளாதேவி- மாரியம்மன் 


சீபாதந்தாங்கிகள் -- கோயி 
லில் சுவாமிக்குரியவாகனந் 
தாங்கிச்செல்வோர் 


சீதா- சீதை ( கம்பரா . உருக்கா , 
85 ) 


சீபாதம்- திருவடி 


சீதாபதி - இராமன் ( சீதையின் 
கணவன் ) 


சீமான்- அருகன் , சிவன் , திரு 
மால் , ( சூடா . ) 


கு வதற்போத 

159 
சீமூதவாகனன் - இந்திரன் சீவசுத்தி - சச்சிதானந்த மயமா 
( சீமூதம் - மேகம் ) 

கிய பிரமத்தைச் 

சீவன் அவ் 

வொளியே கண்ணாகக் கண் 
சீமூதனன்- இந்திரன் , சிவன் 
சீயர்- வைஷ்ணயதி ( Vaishna 

மடங்கித் தனக்கு அதிட்டான 
va Ascetic . ) நஞ்சீயர்( உபதேச 

மாகிய பிரமந் தானாய் நிற்கை . 
ரத் . 50 ) 

( கட்டளைக் . 188 ) 
சீர்ணபாதன்- யமன 

சீவ தயாஷ்டமிநோன்பு 

சன்மார்க்க நிலையை எய்த 
சீரகர்- பௌத்தர் ( மரப்பட்டை விரதங்காத்தல் 
தரித்தோர் ) 

சீவ தரிசனை - நாமரூபமயமா 
சீரங்கம் - திருச்சிராப்பள்ளிக் 

கிய கேவலம் நீங்கி ஆன்மா சச் 
கருகிலிருக்கும் பிரசித்தமான 

சிதானந்தமயமாகிய பிரமத் 
விஷ்ணுஸ்தலம் 

தைப்பற்றி நிற்கை . ( அத் . ) ( கட் 

டளைக் , 188 ) 
சீரணோத்தாரணம் பழுது 
பட்ட கோயில் முதலியவற்றைச் சீவம் 

சீவம்- 1. நவபதார்த் தங்களுள் 
செப்பமிடுகை 

ஒன்றாகிய உயிர் . ( சீவக . 28 

14. உரை . ) ( ச .) - 
சீராமநவமி ஸ்ரீராமநவமி 2. சிவன் , பரமாத்துமா . 
பார்க்க 

சீவரம் - பௌத்த பிட்சுக்கள் 
சீராமன்- இராமபிரான் , சீரா அணியும் துவரூட்டின ஆடை , 
மன்றேவி . ( சூடா . 11,104 ) சீவரம் போர்த்தல் . ( சீவக . 

1427. உரை. ) 
சீலபாரமிதை தசபாரமிதை 
களுள் சீலம் முற்றுகை ( பௌ . ) சீவரர்-- பௌத்த பிட்சுக்கள் .. 
( மணி . 28,45 , அரும் . ) 

( சீவரந்தரித்தோர் . ) 


- 


சீவகர்- பௌத்த பிட்சுக்கள் , சீவரூபம் - மாயாரூபத்தைக் 
( திவா . ) 

காணுதற்கு ஓரறிவு உண்டென் 

அறிகை ( கட்டளைக் . 188 
சீவகன்- ஆசீவகன் ( சி.சி , முக 
வுரை . தனிப்பா ,) .. 

சீவற்சம்- 1. திருமாலின் திரு 

மார்பிலுள்ள மறுஅல்லது மயிர்ச் 
சீவசாட்சி-- பரப்பிரமம் ( உயிர் சுழி 2. விசேடங்களில் மங்கலக் 
கள் அனைத்திற்கும் சாட்சி ) குறியாக எடுத்துச் செல்லும் 


160 


இலக்குமியுருவம் ; கிளர்சுடர் காயம் பார்க்க ( ச . ) ( திருநூற் . 
சீவற்சம் . (திருவிளை , திருமணப் . 23 , உரை ) 
67 ) 

சீற்றச் சக்தி-- காளி 
சீவன்முத்தர் - பிரமவித்துக் 
கள் , பிரமவரர் , பிரமவரியர் , சீறா- வரலாறு ( இது அண்ணல் 
பிரமவரிஷ்டர் என நால்வகை நபி அவர்களின் சீரிய வரலாற் 
யினராய் இம்மையிலேயே முத் 

றைக் குறிக்கவே பயன்படுத்தப் 
தராயினார் . ( கோயிற்பு . இரண் படுகிறது ) ( இ ) 
யவன்ம .68 ) 

சீறாப்புராணம்- தமிழ்மொழி 
சீவன்முத்தி- ஆன்மா இம்மை யில் எழுதப்பட்ட அண்ணல் 
யிலேயே முத்தியடைகை . ( திரு நபி ( ஸல் ) பற்றிய சிறந்த வர 
விளை . தலவி , 7 ) 

லாற்றுக் காப்பியம் . ( இ ) 


சீவாத்திகாயம் - ஜீவாஸ்தி 


சீனன்- பௌத்தன் 


சு 


- 


சுக்கிலத்தியானம் பரமான் 
மபாவனை ( ச .) சுக்கிலத்தியான 
மென்னுங் கணையெறிந்து 
கைப்ப ( சீவக.3081 . ) 


சுகவான்- மன்மதன் . ( யாழ் . 
அக . ) 


சுகாசனர் 

சிவன் ( சுகாசனத் 
திலிருந்து தேவிக்கு உபதேசம் 
செய்த திருக்கோலம் ) 


சுக்கிலை- பராசக்தி பேதம் 
( சைவச.பொது . 74 , உரை . ) 


சுக்ரேசன்- காசியில் சுக்கிரன் 
பூசை செய்த இலிங்கம் , 


சுகாசீனர் 

சுகாசனமாக 
உள்ள சிவமூர்த்தம் 


காபா 


சுகதநூல்- பௌத்த நூல் 
( மணி . பக் . 382 , அரும் . ) 


சுடலைநோன்பிகள் 
லிகக் கொள்கையுடைய துறவி 
கள் ( சை ) ( மணி , 6,86 ) . 


சுகதன்- 1. புத்தன் . சுகதற் 
இயற்றிய (மணி . : 8,1300 
2. அருகன் . சுகதாவுரையாயே 
சீவக , 3096 ) 
சுகரகசியம்- நூற்றெட்டு உப 
நிடதங்களுள் ஒன்று 


சுடலையாடி- சிவன் ( மயா 

னத்தில் ஆடுபவன் ) ( திவா . ) 
சுத்தசத்துவம் - பரமபதத் 
துள்ள அசித்தத்துவம் .. ( அஷ் 
டாதச . தத்வத்ரயம் , அசித்பிர, 
2 , பக் . 17. ) 


161 


சுத்தசிவபதம்- பரமுத்தி . பரா பொருள் . இது நித்தமானது , 
சத்தி தன்னுள்ளே சுத்தசிவ வியாபகமானது . மயக்கம் செய் 
பதம் . ( திருமந் . 1768 ) 

யாதது . சுத்த மாயையில் 

தோன்றுவன சிவதத்துவங் 
சுத்த சிவம்- நிட்களபரசிவம் . 

களாகிய சுத்த வித்தை , ஈசுரம் , 
( சதாசிவ . ) 

சதாசிவம் , சத்தி , சிவம் என் 
சுத்த சைவம் - சைவம் பதினா 

னும் ஐந்தும் . இம் மாயை துன் 
றனுள் பதி , பசு பாசங்கள் 

பத்தோடு விரவுதலின்றி இன்ப 
அநாதி , நித்தியம் , என்றறிந்து 

மாத்திரையே பயப்பது ஆதலின் 
பதிநிச்சயம் பிறந்து மௌனமே 

சுத்தம் எனப்படும் . ( சைவசம 
பொருளாய் நிட்டைகூடிச்சிவத் 

யம் . பக் 114 ) 
துடன் கூடுவதாகக் கூறும் 

சுத்தமார்க்கம்- மெய்ச்சமயம் 
கொள்கை . ( சை ) ( சி.போ.பா. 
அவையடக் , 35. ) 

சுத்தவித்தியாதத்துவம் - 

சுத்ததத்துவங்கள் ஐந்தனுள் 
சுத்த தத்துவம் - மூவகைத் கிரியை குறைந்து ஞானமேறி 
தத்துவங்களுள் ஒன்று ( சை ) ஈசன் அதிட்டித்து நிற்கும் தத் 
( சிவப் . கட் . ) 

துவம் ( சை ) ( திருவால , சட் ) 


சுத்தப்பிரபஞ்சம் - சுத்தமாயை சுத்த வித்தியாதிபதி - உருத் 
யினின்று தோன்றிய பிரபஞ்சம் , 

திரன் ( ம.த.அ ) 
( சை ) 

சுத்தன்- அயன் , அரி , அரன் , 
சுத்த பூசை- சிவலிங்கம் ஒன் அருகன் (ம.த.அ ) 
றைமட்டும் பூசிக்கும் பூசை . 
( ம.த.அ ) 

சுத்தாசுத்ததத்துவம்- கால 

தத்துவம் நியதி தத்துவம் , கலா 
சுத்த போசனம்- கோயிற் பிர 

தத்துவம் , வித்தியாதத்துவம் , 
சாதம் 

அராகதத்துவம் , புருடதத்துவம் , 

மூலப்பகுதி என்ற எழுபிரிவின 
சுத்தமாயை- 1. துக்கமின்றிச் 

தாய்ச் சுத்தமும் , அசுத்தமும் , 
சுகமே அளிப்பதும் சுத்தப் பிர 

கலந்த தத்துவபேதம் , ( சை ) 
பஞ்சத்திற்கு முதற் காரணமான 

( சிவப் . கட் , 4 ) 
துமான மாயை . ( சை ) ( ஞானா. 
கட் , 11 ) 

சுத்தாட்டகம்- நிலம் , நீர் , 
2 , இறைவன் நேரேஐந்தொழில் 

நெருப்பு , காற்று என்னும்நான்கு 
நடத்துவதற்குரிய மூலப் 

மூர்த்தமான பூதங்களும் அவற் 

றிற்குரிய கந்தம் , சுவை, உருவம் 
11 


162 


பரிசம் என்னும் நான்கு உபா சுதர்சனாழ்வான் சக்கரத் 
தானங்களும் கூடிய எட்டன் தாழ்வார் பார்க்க . 
கூட்டம் . ( பௌ .) ( பிரபோத 
32 , 47 ) 

சுதரிசனம்- திருமாலின் சக்க 

ரம். ( பிங் . ) 
சுத்தாத்துவைதம் - சீவான்மா 
பரமான்மாவுடன் இரண்டறக் 

சுந்தரத்தோளுடையான் 
கலந்தனுபவிக்கும் நிலை ( சை . ) 

அழகர்கோயில் திருமால் , சுந் 

தரத்தோளுடையான் சுழலையி 
சுத்தாத்வா- விந்துவிலுண் 

னின் றுய்துங்கொலோ . ( திவ் . 
டான பிரபஞ்சம் . ( சை ) 

நாய்ச் . 9,11 ) 


த . ) 


சுத்தாவத்தை தின்மலசாக் 
கிரம் , நின்மலசொப்பனம் , நின் 

சுந்தரபாண்டியம் - அர்க்கிய 
மலசுழுத்தி , நின்மலதுரியம் , 

தீர்த்தம் சேர்க்கும் திருப்படிக் 
நின்மலதுரியாதீதம் , என ஐவ 

கத்துக்கு திருவாராதனத்தில் 
கையின் தாய் மல நீங்கிப் பிற 

சொல்லும் பெயர் . இராசாவினு 
வியற்று ஆன்மா சுத்தமாயிருக் டைய பெயர் நிலையாக விளங் 
கும் நிலை ( சை ) ( சி.சி .4,37 ) 

கும்படி பெருமாளுடைய பாத்தி 

ரத்துக்கு ஏற்றப்பட்டது . ( கோ , 
சுத்தி- 1. இப்பிவடிவாகத்தலை 
யோட்டாலமைக்குந் திருநீற்றுக் 
கலம் . சுத்திய பொக்கணத்து 

சுந்தரமூர்த்தி நாயனார் 
( திருக்கோ . 242 ) 

எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந் 
2 , புறமதத்தாரை இந்துமதத்திற் 

தவராகக் கருதப்படுபவரும் , 
சேர்க்குங்காற் செய்யும் சடங்கு . 

தேவார ஆசிரியர் மூவருள் ஒரு 

வரும் நாயன்மார் அறுபத்து 
சுத்தோதனன் - புத்தபகவான் 

மூவருள் சிவப்பிராமணருமான 
தந்தை 

சிவனடியார் . பெரியபு . ) 
சுதகன்- புத்ததேவன் 

சுந்தரி - 1. துர்க்கை ( பிங் . ) 
சுதகேவலி - சித்திபெற்ற சைன 

2. பார்வதி ( சூடா . ) 3. இந்தி 
மேலோர் . ( ச . ) 

ராணி ( அக. நி . ) 


சுதநெறி பரமாகமங்களிற் . சுந்தரேசன் 

மதுரையில் 
கூறப்பட்ட நெறி ( ச . ) 

கோயில் கொண்டுள்ள சிவ 

பிரான் . சுந்தரேசன் 
சுதம்- பரமாகமம் . ( திருநூற் . யோ தெரிந்திடாது . ( திருவால 
52 ) 

வா . 53,8 ) 


மாயை 


163 


சுப்பிரபேதம்-- சதாசிவ மூர்த் சுமுகர் விநாயகருக்கு ஒரு 
தியுடைய வாமதேவ முகத்தி பெயர் 
னின்று உற்பவித்த ஐந்து ஆக 
மங்களுள் ஒன்று . ( சைவச . 

சுயம்பு - 1 . கடவுள் ( யாழ் . 
பொது . 232 ) 

அக . ) 2. பிரமன் ( சூடா ) . 3 . 

அருகன் ( பிங் . ) 
சுப்பிரமணியன் முருகக்கட 
வுள் . 

சுயம்புமூர்த்தி தானாகத் 

தோன்றிய தெய்வத்திருமேனி 
சுப்ஹா- செபமாலை . ( இ ) 

சுயம்புலிங்கம் 

தானாகத் 
சுப்ஹு- வைகறைத்தொழுகை 

தோன்றிய சிவலிங்கம் . ( சைவச 
பொது . 81 , உரை . ) . 


- 


சுபங்கரி-- பார்வதி ( மங்களத் 

சுரசம்- பெருமாளுக்குப் பூசும் 
தைச் செய்பவள் ) 

குங்குமக் குழம்பு 
சுபத்தலம்- தேவாலயம் 

சுரபதி - இந்திரன் . ( கந்தபு . கய 
சுபார்சுவர் - தீர்த்தங்கரர் இரு 

முகனுற் . 265 ) 
பத்து நால்வருள் ஒருவர் ( ச . ) 
( திருக்கலம் . காப்பு . உரை . ) 

சுரபி முத்திரை-- பூசையில் 

பசுவின் மடிபோற் காட்டும் 
சுபலாபம்- நூற்றெட்டு உபநிட முத்திரை . ( யாழ் . அக ) 
தங்களுள் ஒன்று ( யாழ் . அக . ) 

சுரபி வாணன் காமன் 
சுபானன் விநாயகன் 

சுராட்டு- இந்திரன் . ( சங்.அக ) 
சுபுகாணி- முகம்மதிய ரக்ஷா சிவன் , திருமால் - 
மந்திரம் ( இ ) 

சுருதஞானம் கல்வி கேள்வி 
சும்பகாதிநி- துர்க்கை 

களால் உண்டாகும் அறிவு ( ச ) 

( சீவக . 3081 , உரை ) 
சுமதி- தீர்த்தங்கரர் இருபத்து 
நால்வருள் ஒருவர் . ( ச ) ( திருக் சுருதியான்-- 1. பிரமன் ( வேதத் 
கலம் . காப்பு , உரை . ) 

திற்குரியவன் ) ( கந்தபு . திருநக 

ரப் . 85 ) . 2. வேதத்தால் அறி 
சுமார்த்தம் ஸ்மிருதி 

யப்படும் கடவுள் , சுருதியானைக் 
களிற் கூறிய விதிகள் . ( விநாய கண்டீர் தொழற்பாலதோ ( தே 
கபு . 73 , 24 ) 

வா . 1208,5 ) . 


- 


நூல் 


164 


சுரும்பாயன்- மன்மதன் ( சங் . 

. 
அக ) 


மற்றக் காலங்களில் திறக்கப் 
படாததுமான தனிவாயில் 


சுவாகா 


சுரும்பாவன் மன்மதன் 

சுவர்க்கன்- இந்திரன் ( பிங் . ) 
( யாழ் . அக ) 

சுவர்க்காவதரணம் பஞ்ச 

கல்யாணங்களு ளொன்று ( ச . ) 
சுரேசன்- இந்திரன் , ஈசானன் , 
முருகன் ( அக . நி . ) 

சுவர்யோனி 

தேவப்பிறப்பு 

( திருமந் . 499 ) 
சுரேசுவரி உமை 
சுவஸ் வாசனம் 

சுவாமி 
சுலூக்- சூஃபிகள் இறை ஞா 

புறப்பாட்டில் ஓதப்படும் வேதம் 
னப் பாதையில் மேற்கொள்ளும் 
பயணம் ( இ ) 

ஆகுதி செய்யும் 

பொழுது தேவதையின் பெயர்க் 
சுவ்விரதர்- தீர்த்தங்கரர் இரு 

குப் பின் கூறும் மொழி . 
பத்திநால்வருள் ஒருவர் . ( திருக் 
கலம் . காப்பு . உரை . ) 

சுவாகாதேவி - ஓமத்துக்கு 

அதிதேவதையான அக்கினி 
சுவணபுட்பம்- கோயிலிற் 

தேவன் மனைவி . ( பிங் . ) ( தொல் . 
பூசாகாலங்களில் வேத முதலி 

பொ . 490. உரை . ) 
யன ஓதுகை . ( Loc . ) 

பார்வதி ; சுவாகா 
சுவத்திகம்- 201 சிகரங்களை 

தேவி . 
யும் 25 மேனிலைக்கட்டுகளை 

சுவாதந்திரியம்- பரமசிவன் 
யுமுடைய கோயில் 

தன்னிச்சையாகத் தொழிற்படு 

தற்குரிய சக்தி ( சி.சி , 11,7 , 
சுவர் , 
சுவர்க்கம் - தேவலோகம் . 

ஞானப் ) 
தென்னாட்டவருஞ் சுவர்க்கம் 

சுவாமி - 1. கடவுள் 2. சுப்பிர 
புகுதலால் . ( நாலடி , 243.) மணியன் ( திவா . ) 


சுவாகை 


விஷ்ணு 


கட 


சுவர்க்கவாசல் 

சுவாமிநாதன்- முருகக் 
கோயில்களில் மார்கழி மாதத் வுள் . (சிவபெருமானுக்குக் குரு ) 
துச் சுக்கில ஏகாதசி முதல் ( Loc . ) 
பத்து நாள் வரை சுவாமி எழுந் 
தருளுதற்கு உரியதும் , 

சுவாமிபிருத்திய நியாயம் 
குண்ட வாயில்போலக் கருதிப் ஆண்டான் அடிமைத்திறம் 
பலரும் செல்வதற்கு உரியதும் போல உரிமை கூறும் நெறி . 


வை 


165 


சுவாமிமலை ஈம்பகோணத் ஆடை அணிவிப்பர் , ( சமணம் , 
துக்கு மேல்பாலுள்ள ஒரு சுப்பிர 

பக் . 21 ) . 
மணிய க்ஷேத்திரம் ( திருப்பு . 
186 ) 

சுவேதாம்பரர்- வெள்ளாடை 

தரித்த சைன முனிவர் 
சுவாலினி காலாக்கினியுலகங் 
களுள் ஒன்று . ( சை ) 

சுழுத்தி- புலன்கள் செயலற்று 

உறங்கும் நிலை ( தத் ) (சி.போ. 
சுவிசேஷகன்- நற்செய்தி 

பா . 4,3 , பக் , 278 , புதுப் . ) 
கூறும் கிறிஸ்துவமதபோதகன் 

சுற்றுக் கோயில் - ஆலயத்தின் 
சுற்றுப்பிராகாராத்தில் 

உள்ள 
சுவிசேஷம் நற்செய்தி ( கி ) 

சிறு சன்னிதிகள் . ( Loc . ) 
( Gospel ) 

சுற்றுத்தேவதை- கோயிலி 
சுவிசேஷன் சுவிசேஷகன் 

லுள்ள பரிவார தெய்வம் ( Loc . ) 
( கி ) 

சுற்றுப்பலி - கோயிலைச் சூழத் 
சுவிதி- தீர்த்தங்கரர் இருபத்து 

திக்குத்தேவதைகளுக்கு இடும் 
நால்வருள் ஒருவர் . ( ச . ) திருக் 
கலம் . காப்பு , உரை ) . 

சுற்றுப்பிரகாரம்- கோயிற்பிர 
சுவேதவராகம் - 

காரம் 
வராகாவதாரம் 

சுற்றுப்பூசை- சுற்றுக்கோயில் 
சுவேதவனம் - தஞ்சை ஜில்லா 

களிற் செய்யும் பூசை 
வில் சீகாழிக்கருகிலுள்ள 

திரு 
வெண்காடு என்னுஞ் சிவதலம் 

சுற்றுமதில் - கோயில் முதலிய 
சுவேதன்-- உருத்திரருள் ஒரு வற்றைச் சூழ்ந்துள்ளமதில் . 
வர் . ( சி , போ , பா . 2,3 , பக் .212 ) 

(சிலப் . 10,31 , அரும். ) 


பலி . 


திருமாலின் 


சுவேதாச்சுவதரம் - நூற்றெட் சுற்றுவீதி- கோயிலைச் சுற்றி 
டுபநிடதங்களுள் ஒன்று 

யுள்ள வீதி 


சுவேதாம்பர சமணம் 

சுன்னத்- பின்பற்ற வேண்டிய 
வெண்ணிற ஆடை அணியும் நடைமுறைகள் ( இ ) 
சமணத்துறவிகள் . அவர்கள் 
கோயிலில் உள்ள தீர்த்தங்கரர் சுன்னி- முகம்மதியரில் 
உருவங்கட்கும் வெண்ணிற வகுப்பினர் ( இ ) 


166 


சூ 


- 


- 


சூக்குமபஞ்சாக்கரம் - அகார இஸ்லாமிய தெய்வ வாதிகள் 
உகார , மகார நாத விந்துக்க 
ளாகிய பிரணவமந்திரம் ( சை . ) 
( சி.போ.பா .4,1 , 258 ) 

சூர்- தெய்வம் ( தெய்வப்பெண் 

( பெருங் . உஞ்சைக் . 50,40 ) 
சூக்குமபராசக்தி சூக்கும் 

கொடுந் தெய்வம் ( ம.த.அ ) 
பஞ்ச கிருத்தியத்தைப் பண் 

( குறிஞ்சிப் . 255. ) 
ணும் பராசக்தி ( சை ) ( சி.சி .1 , 
88 , ஞானம் ) 

சூர்ப்பகன்னன் , சூர்ப்பகர் 
ணன் . 

விநாயகன் 
சூக்குமம்- சிவாகமம் இருபத் 
தெட்டனுள் ஒன்று ( சைவச . சூர்ப்பகை முருகக் கடவுள் 
335 உரை . ) 

( சூரபதுமன் பகைவன் ) சூர்ப் 

பகை தொட்ட தோரார் . ( கத்த 
சிமுகம்- நரகவிசேடம் ( சே 

பு . வள்ளியம் . 154 ) 
துபு . தனுக்கோ .4 ) 

சூரி- காளி ( பிங் . ) 
சூட்டுக்கறி- பக்ரீத்து பார்க்க , 

சூரியநாராயணன் 

சூரிய 

மண்டலத்தில் வசிப்பவராகக் 
சூடா- கழுத்திலணியும் பொற் கருதப்படும் திருமால் 
கொடியிற் கோத்த உருத்திராக் 

சூரியன்-- 1. நூற்றெட்டு உபநிட 
கம் 

தங்களுள் ஒன்று 2. கதிரவன் 
சூடிக்கொடுத்தநாச்சியார் 

( திருவாச . 14 , 15 ) 
ஆண்டாள் ( தான் சூடிய பூ 

சூலக்கல் 
மாலையைத் திருமால் சூடக் 

சிவாலயங்களுக்கு 
கொடுத்தவள் ) ( திவ் . திருப்பா . 

விடப்பட்ட நிலங்களின் எல்லை 

யில் நடப்படும் சூலக்குறியுள்ள 
தனியன் . ) 

கல் ( Insc ) 
சூடிகை- கோயில் முதலியவற் 
றிலுள்ள தூபி ( கம்பரா . பள்ளி , 

சூலக்கால்- சூலக்குறி பொறிக் 
24 ) . 

கப்பெற்ற சிவாலயத்து அளவை 

மரக்கால் . S.I.I.v. 83 ) 
சூபி - பக்தன் - ( இ) 

சூலக்கால்வண்டி சிவன் 
சூபிமதம் கடவுள் ஒருவனே கோயிலில் உபயோகிக்கப்படுங் 
படைப்போன் எனக் 

கூறும் கட்டைவண்டி வகை . ( Loc . ) 


- 


167 


- 


- 


சூலக்காளை சிவன் கோயி ஏந்தியவள் ) ( அபிரா . 50 ) 
லுக்காகச் சூலம் பொறித்து 
விடப்பட்ட காளை 

சூறைத் தேங்காய் - நேர்த்திக் 

கடனாகத் தெய்வத்தின் முன் 
சூலபரணி 

சிவன் ( சூலப் னிலையில் உடைக்குஞ் சிதறு 
படையைக் கையிலுடையவன் ) தேங்காய் 
( சூடா . ) 

சூனியவாதம் நாஸ்திக 
சூலி - 1 , சிவன் , ( கம்பரா . நட் 

வாதம் ( தத் ) 
புக் . 37 ) 2 , துர்க்கை . ( சூடா . ) 
சூலினி- பார்வதி ( சூலத்தை சூனியவாதி- நாஸ்திகவாதி 


ச 


- 


முத்திரை 


செண்டிமுத்திரை 
வகை . ( சை ) 


( நீதிசெலுத்துந் 
( திவா . ) 


தேவன் ) 


செகதம்பிகை , 

செட்டி- முருகன் . கடற்சூர் 

தடிந்திட்ட செட்டி . ( தேவா , 
செகன்மாதா- பார்வதி 

742 , 10 ) 
செங்கண்மால் 

திருமால் 

செட்டியப்பன்- சிவன் ( முரு 
சிவந்த கண்களையுடையவன் ) 

கக்கடவுளின் தந்தை ) ( தேவா . 
( திவ் . பெரியாழ் . 3,8,4 , ) 

742 , 10 ) 
செங்கமலவல்லி இலக்குமி 
( செந்தாமரை மலரில் வசிக்குங் 

செண்டாயுதன்- ஐயனார் 
கொடி ) ( அக . நி . ) 

( செண்டாயுதம் உடையோன் ) 

( பிங் . ) 
செங்கல்வராயன் முருகக் 
கடவுள் ( செங்கல்வகிரி யென் 

செந்திரு - இலக்குமி , ( கம்பரா . 
னும் திருத்தணிமலைத் தலை மாயாசனக . 53 ) 
வன் ) ( அருட்பா , காலைப் .5 ) 

செந்தில்- முருகக்கடவுள் தல 
செங்கோடு - சேலம் ஜில்லாவி 

மாகிய திருச்செந்தூர் . ( புறநா . 
லுள்ள ஒரு சிவதலம் , (சிலப் . 

55 , 18 ) 
குன்றக் ) 
செந்தீவண்ணன் 

ன் 
செங்கோற் கடவுள் - யமன் ( நெருப்பின் நிறமுடையவன் ) 


சிவ 


168 


செந்நீர் நுங்கல் - 

நரகவிசே 
டம் . ( சேதுபு . தனுக்கோ .4 ) 


கந்தம் ( பௌ . ) ( பெரியபு . திரு 
ஞான . 916 ) 


இடம் ( கி ) 


செபக்கூடம்- கிறிஸ்தவர் 

செய்யாமொழி- வேதம் ( செய் 
செப்பஞ்செய்யுமிடம் ( கி ) 

யப்படாத மொழி ) ( வள்ளுவமா . 

23 ) 
செபம்- பிரார்த்தனை 

செய்யாள்- இலக்குமி ( செந்நிற 
செபாலயம் செபஞ்செய்யும் 

முடையவள் ) ( பரிபா . 22 , 4 , 

பக் . 175. ) 
செம்படம்- திருநீறுவைக்குஞ் 

செய்யோன்- அருகன் ( சூடா . ) 
சிறுசெப்பு . 

செருத்தணி-- திருத்தணிகை 
செம்படர்- பௌத்தர்கள் 

( கந்தபு . வள்ளி . 218 ) 
செம்பிறப்பு- அறுவகைப்பிறப் செருத்துணைநாயனார் 

நாயன்மார் அறுபத்து மூவருள் 
புக்களுள் நான்காவதாகிய 

ஒருவர் . ( பெரியபு . ) 
செம்புயிர்க்குரிய பிறப்பு ( ச . ) 
( மணி . 27 ; 151 ) 

செருமகள்- துர்க்கை ( போர்க் 

குரிய பெண் தெய்வம் ) ( இலக் . 
செம்போக்கு- உயிர் உயர்பிற 

அக ) 
விகளிற் சென்று கொண்டிருக் 

செல்வர் சின்னப்பெருமாள் . 
கை ( ச . ) இது செம்போக்கினி 

பலி , ஸ்நானம் , சயனம் முதலி 
யல்பு ( மணி . 27.157 ) 

யவற்றுக்காக ஏற்பட்ட மூர்த்தி 
செம்போதகர்- அருகரில் ஒரு 

( 
பகுதியார் . ( சி.சி. ஆசீவகன் 

செவ்வேள் 

முருகக்கடவுள் . 
மறுதலை , 2 , பர ) 

வென்றிச் செவ்வேள் வேலன் , 

( சிலப் . 25,25 ) 
செம்மகள்- இலக்கும் 
இலக்குமி . முளரி 

செறிப்பு- ( சம்வரை ) மனம் 
நிறை செம்மகள் . ( கல்லா.39,4 .) 

வாக்குக் காயங்களை அடக்கி 

இருவினைகளும் உயிரை வந்து 
செம்மல் - 1 , சிவன் ( சூடா . ) 

அடையாமல் தடுப்பது . ( சம 
2. அருகன் ( சூடா . ) 

ணம் 1 ) 14 பக் . 
- 3. இறைவன் ( திவா . ) 

செறிவன்- அருகன் ( எல்லா 
செய்கை - மனோவாக்குக்கா வுயிர்கட்கும் இதமான வன் ) 
யங்களிலுண்டாகும் இருவகை 

செறிவன் சினேந்திரன் ( சிலப் . 
வினைகளாகிய பாவனாஸ் 

11,177 ) 


கள் . ( கோ.த.) 


169 


சென்மபீசம்- ஆணவ மலம் . 
( த.நி.போ .182 .) 


யின் புறப்பாடறிவிக்கும் மேளம் 


சனனி- உயிர்களின் பிறப்புக் 
குக்காரணமான சிவசக்தி , ( சி . 
சி , 1,60 , ஞானப் .) 


சென்னை 


கோயில் மூர்த்தி 


சே 


சேக்கிழார்- பெரியபுராணம் சேத்திரபாலன்- பைரவர் . 
இயற்றிய ஆசிரியர் , 

சேதிமம் , சேதியம்- 1. சைன 
சேசுநாதர்- இயேசு நாதர்- ( கி ) பௌத்தரின் பள்ளி ( பிங் ) ; சே 

தியந் தொழுது . ( மணி .28 , 
சேசுவரசாங்கியன் கடவு 175 ) 2. தேவாலயம் ( பிங் . ) 
ளுண்மையை ஒப்புக்கொள்ளும் 3. சைன பிம்பங்கள் ( அ.செ. 
சாங்கியமதவாதி ( தத் ) ( சி.சி .2 , 

110 ) 
57 , சிவாக் ) 

சேந்தன்- முருகன் . சூர்தடிந் 
சேட்டாதேவி- மூதேவி . 

திட்ட சேந்தர் . ( தேவா . 942,6 ) 


சேடக்குடும்பி- கோயிலருச்சி 

சேபம்- இலிங்கம் 
கன் ( அடியார் குடும்பத்தில் 
உள்ளவன் ) சேடக்குடும்பியின் சேய்- முருகன் , சேஎய் குன்றம் 
சிறுமகள் . ( சிலப் .30,52 . ) 

( பரிபா . 6,69 ) 


சேட சேடிபாவம்- 1. ஆண் 

சேயவன்- முருகக் கடவுள் . 
டானடிமைத் திறம் ( சை ) ( சி . ஆறுமாமுகச்சேயவன் . ( கந்தபு . 
போ.பா , 9,3 , பக் .201 , சுவாமி , தெய்வயா .58 ) 
பதிப்பு . ) 2 , நியாயமகனும் நிய 
மிக்கப் படுபவனுமாயிருக்குந் சேயோன் -1. முருகக் கடவுள் , 
தன்மை ( வை . ) 

சேயோன் மேய ... ( தொல் . 

பொ . 5 ) 2. சிவன் . ( யாழ் . அக ) 
சேடம்- பிரசாதம் . அறிதுயி 
லமர்ந்தோன் சேடங்கொண்டு . சேரமான்பெருமாணாய 
(சிலப் . 26,62 ) 

னார்- நாயன்மார் அறுபத்து 

மூவருள் ஒருவரும் சேர அர 
சேடை- அட்சதையாக இடும் 

சரும் , ஆதியுலா , பொன்வண் 
அரிசி . சேடை நல்கி .... ( பெரியபு . ணத்தந்தாதி முதலியவற்றின் 
கண்ணப் . 48 ) 

ஆசிரியருமான சிவனடியார் . 


170 


- 


சேரமான்றோழர்- ( சேரமான் சேவாகாலம் 

திருமால் 
பெருமாணாயனாருடைய நண் கோயில் முதலியவற்றில் திவ்யப் 
பர் ) சுந்தரமூர்த்தி நாயனார் . பிரபந்தம் ஓதுகை , ( வை ) 
சேரமான்றோழரென்று பார்பரவு 
மேன்மை ( பெரியபு . கழறிற் .66 ) 

சேவை- 1 , தரிசனம் 2. திவ் 

யப்பிரபந்தம் முதலியன ஓதுகை 
சேலவன்- திருமால் - ( மீனாக ( வை ) 
அவதரித்தவன் ) ( அக. நி . ) 

சேனாதிராயன்- 1 . சேனா 
சேவகனார்- ஐயனார் ( வீரத் பதி 2. முருக்கடவுள் ( யாழ்.அக ) 
தெய்வம் ) ( சங் . அக ) 

சேனைக்கால் 

கோயிற்குட 
சேவலான் , 

தீபக்கால் . ( கோ.த ) 
சேவற்கொடியோன் - முருகக் 
கடவுள் ( சேவலைக் கொடியிற் 

சேஷகிரி- திருப்பதி 
கொண்டவன் ) ( திவா . 

( ஆதிசேஷனது உருவமாகக் 
கருதப்படும் மலை ) 


மலை 


சேவனை- கோயிற் கைங்கரி சேஷசயனம் - திருமாலுக்குரிய 
யம் . 

ஆதிசேஷனாகிய படுக்கை 


- 


சேவனைக்காரர் 
மேளக்காரர் 


கோயில் சேஷசாயி- திருமால் ( ஆதிசே 

ஷன் மீது பள்ளிகொண்டோன் ) 


சை 


- 


சைகதலிங்கம் மணலால் 
ஆகிய சிவலிங்கம் 


சைதனியவான் 
பொருளானவன் . 


சித்துப் 


சைகதிகன்- சமணன் 

சைமினி 

மீமாஞ்சகமதாசாரி 
யன் . வைசேடிக சமயத்தைத் 

தோற்றுவித்தவர் . 
சைத்தம் , சைத்தியம் 
பௌத்தமதத்தவர் கோயில் . அவ் 

சைலதரன் கண்ணபிரான் 
வூர்ப் புத்தசைத்தியத்து . ( சிலப் 

( மலையைத் 

தாங்கியவன் ) 
10,14 , உரை . ) 

( யாழ் . அக . ) 

சைவக்குருக்கள் 
பார்ப்பன 
சைத்தரோற்சவம் - சித்திரை ரில்லாதவருள் 
யில் நிகழும் கோயிற்றிருவிழா . 

சிவ தீட்சை 
பெற்ற குருக்கள் 


171 


சைவ 


சைவசித்தாந்தம் - சித்தாந்த சைவர் , அவாந்தர சைவர் , 
சைவம் பார்க்க . இலகு சைவ பிரவரசைவர் , அந்தியசைவர் , 
சித்தாந்தம் ( திருவாலவா . 38 , என்ற எழுவகைச்சைவ சமயி 
6 ) 

கள் . ( சைவசபொது . 

435 , 

உரை , ) 
சைவசூக்கம்- சிவபிரானுக்கு 
உரிய வேதமந்திரம் ( சூத . சிவ 

சைவவாதி - 

சமயக் 
மான் . 4,20 ) 

கொள்கையை எடுத்து வாதிப் 

போன் . நின்ற சைவாதி . நேர் 
சைவதீட்சை சமய தீட்சை , 
விசேடதீட்சை , நிர்வாணதீட் 

படுதலும் ( மணி . 27 , 87 ) 
என்ற முப்பகுதியுடைய 

சைவன்- 1. சிவனை வழிபடு 
தாய்ச் சைவ சமயத்திற்குரிய 

வோன் 2. சிவன் . தழலிலங்கு 
சடங்கு ( சை ) 

திருவுருச் சைவனே , ( தேவா . 

866 , 7 ) 
சைவநூல் சைவாகமம் 

சைவாகமம். 

சிவாகமம் ( பிர 
சைவபஞ்சதபனம் காலாக் 

மோத் . சத்தியாத .32 ) 
னிருத்திரம் , சுவேதாச்சு வதரம் 
கைவல்லியம் , அதர்வசிகை 
அதர்வசிரசு என்னுஞ் 

சைவாத்திரம்- பாசுபதாத்தி 
சமயத்துக்குரிய உபநிஷதங்கள் . 

ரம் 


சை 


- 


சைவ 


சைவாசாரி 


சைவாதிராயர் 
யர்களுள் ஒரு சாரார்க்கு வழங் 
கிய பட்டப்பெயர் ( S.1.1.i , 132 ) 


சைனமதம் 


சமண 


சைனம் 
மதம் 


சைவம் 1 . ஊர்த்தசைவம் , 
அனாதிசைவம் , ஆதிசைவம் , 
மகாசைவம் , பேதசைவம் , 
அபேதசைவம் , அந்தரசைவம் , 
குணசைவம் , நிர்க்குணசைவம் , 
அத்துவாசைவம் , யோகசைவம் 
ஞானசைவம் , 

அணுசைவம் , 
கிரியாசைவம் , நாலுபாதசை 
வம் , சுத்தசைவம் , என்று பதி 
னாறுவகைப்பட்டதாய்ச் 

சிவ 
பரதெய்வமாகக் 
கொண்டு வழிபடுஞ் சமயம் . 2 . 
சிவமகா புராணம் 3. ஆகமம் . 


- 


சைனன் 

1. அருக சமயத்த 
வன் 2. புத்தன் ( திவா . ) 3 . 
அருகக் கடவுள் 


னைப் 


சைனாகமம் 

அங்காகமம் , 
பூர்வாகமம் , பகுசுருதியாகமம் 

முப்பகுதிப்பட்ட 
சமய ஆகமநூல் ( சீவக . 1246 , 
உரை . ) 


என 


சைன 


சைவர் அனாதிசைவர் , ஆதி 
சைவர் , மகாசைவர் , 

அணு 


172 


சொ 


சொக்கநாதன்- மதுரைச் சிவ சொர்க்கவாசல் 
பிரான் . ( திருவாலவா .57,21 ) வாசல் பார்க்க . 


சுவர்க்க 


மான 


சொக்கப்பனை- கார்த்திகைத் சொரூபம் 
1 . குணங்குறி 
திருவிழாவில் கோயில்களுக்கு 

யின்றி ஒன்றாய் யாவுங் கடந்த 
முன்பு எரிக்கும் பனையோலைக் 

பதி ( சை ) ( ஞானா. கட் .1 ) 
கூடு . வானளாவு மோங்கு 

2. சொரூபலட்சணம் ( அத் ) 
சொக்கப்பனை ( திருநெல் . பு . 

( வேதா . சூ .29 ) 
தீபம் , 15. ) 

சொரூபலட்சணம் பரப்பிர 
சொக்கலிங்கம் . - சொக்கநாதன் 

மதத்தின் சச்சிதானந்த 

ரூப 

உண்மை இயல்பு ( அத் ) 
சொக்கன்- சிவன் ( அழகன் ) 

( வேதா . சூ . 29. உரை ) 
சொக்கன் என்னு ளிருக்கவே 
( தேவா . 859 , 11 ) 

சொரூபானுபூதி - பதியுடன் 
சொக்கு- சொக்கநாதன் பார்க் உயிர் 

ஐக்கியமுற்று நிற்கும் 
க . ( திருவாலவா 55 , 17 ) 

நிலை . சொரூபானுபூதி காட்டி 

( தாயு . சின்மயா .1 . ) 
சொட்டை மெத்தை - பெரு 
மாளை வாகனம் , கேடயம் முத 

சொல் நாமகள் ( சரசுவதி ) 
கியவற்றில் வைத்துக்கட்டும் 

சொல்லென்றது 

நாமகளாகிய 
இரும்புக்கம்பியும் , பட்டுக்கயி தெய்வம் ( தொல் . சொல் . 57 , 
றும் , 

சேனா) 


சொப்பனாவத்தை- ஆன்மா 

சொற்கோ 

திருநாவுக்கரசு 
கண்டத்தில் நிற்க . மனம் 

நாயனார் , சொற்கோவுந் 
வேலை செய்து கொண்டும் இந் 

தோணிபுரத் தோன்றலும் 
திரியங்கள் பத்தும் தொழிலின்றி 

(சிவானந்தமாலை ) 
யும் உள்ள நிலை ( தத் ) ( சி.சி. 
4 , 33 , நிரம்ப . ) 

சொன்மடந்தை 

சரசுவதி 

( சொல்லுக்குரிய பெண் தெய்வம் 
சொர்க்கம்- தேவருலகு ( சூடா ) ( பு . வெ . கடவுள் .1 ) 


173 


சோ 


சோடச சைவம் -ஊர்த்த சை சோணாயிரம் கொண்டான் . 
வம் , அனாதிசைவம் , ஆதிசை திருமஞ்சன காலத்தில் உபயோ 
வம் , சைவம் , பேதசைவம் , அந் கிக்கும் ஸஹஸ்தர தாரை ( சல் 
தரசைவம் , குணசைவம் , நிர் லடை ) த் தட்டு . ( கோ த ) 
குணசைவம் அத்துவாசைவம் , 
யோகசைவம் , 

ஞானசைவம் , சோணேசன் திருவண்ணா 
அணுசைவம் , கிரியாசைவம் , 

மலையிற் கோயில்கொண்ட 
நாலு பாத சைவம் , சுத்த சை சிவபிரான் ( அருணகிரியந் .25 ) 
வம் , அபேதசைவம் என்று பதி 

வகைப்பட்ட சைவம் சோதி- அருகன் , அரி , அரன் 
( சை ) ( சங் . அக . ) 

( அக . நி . ) 


னாறு 


ைச ன 


சோடசபாவனை 

சோதிடத்தேவர் - ஒருசார் 
இல்லறத்தானும் துறவியும் கரும தேவசாதியார் ( ச ) 
நீக்கத்தின் பொருட்டு மேற் 
கொள்ளும் பதினாறு பாவனை 

சோதியன்-- கடவுள் . ( திருவாச 
கள் ( ச . ) ( சீவக . 3313 , உரை ) 

1,72 ) 


சோடசோபசாரம்- ஆசனம் , சோதிர்லோகம் எழுவகையு 
சுவாகதம் , பாத்தியம் , அர்க்கி 

லகுளொன்று ( ச ) 
யம் , ஆசமனியம் , மதுபர்க்கம் , 
ஆசமனம் , ஸ்னானம் , ஆடை சோமகர்ப்பன்- திருமால் 
ஆபரணம் , கந்தம் , புஷ்பம் , 
தூபம் , தீபம் , நைவேத்தியம் சோமசித்தாந்தம்- சைவ சம 
வந்தனம் அல்லது , மஞ்சனம் , 

யத்தின் உட்பிரிவுகளுள் ஒன்று 
பூ , கந்தம் , தூபம் , தீபம் , நீர் , ( சா.சொ.அ ) 
அமுது , தூசு , அடைக்காய் , 
ஆடி , குடை , கவரி , ஆலவட் 

சோமசுந்தரன் மதுரையிற் 
டம் , விசிறி , ஆடல் , வாச்சியம் 

கோயில்கொண்டுள்ள சிவபெரு 
என்ற பதினாறு வகை 

மான் ( திருவிளை . மூர்த்தி . 34 ) 
ரங்கள் . சர்வவல்லமையுடைய 
ஞானமயமான பரம்பொருளைத் சோமசூத்திரப்பிரதக்ஷிணம் - 
தான் வழிபடுமிடத்தில் வருவித் சிவாலாயத்தில் சோமசூத்திரத் 
து , வரவேற்று , உபசரித்துத் தைக்கடவாது செய்யப்பெறும் 
தன் வழிபாட்டை ஏற்றருளு பிரதிக்ஷிணவகை , ( Loc . ) 
மாறு பிரார்த்தித்தல் இவ்வுப் 
சாரங்களின் பொருளாகும் . சோமசூத்திரம் சிவாலயத் 


உபசா 


174 


- 


னை 


முடியில் 


தில் அபிஷேக நீர்விழுங்கோ சோமாசிமாற நாயனார் 
முகம் 

நாயன்மார் அறுபத்து மூவருள் 

ஒருவர் . ( பெரியபு . ) 
சோமசேகரன் , 
சோமதரன் , சிவன் ( சந்திர சோமாற் கந்தன்- சோமாஸ் 
சோமதாரி , 

கந்தன் , (சிவரக . கணபதியு .1 ) 
சோமநாதன்- உடையவன் ) சோமாஸ்கந்தன் உமையோ 
( தாயு . சிற்சுகோ . 10. ) 

டும் கந்தனோடுங்கூடியுள்ள 

சிவமூர்த்தம் 
சோமவாரவிரதம் - கார்த்திகை 
மாதத்து முதல் திங்கட்கிழமை சோமி துர்க்கை . சத்தியுஞ் 
தொடங்கித் திங்கட்கிழமை 

சோமியும் ( திருவாச . 9,1 ) . 
தோறும் பட்டினியிருந்து பிர 
தோஷகாலத்தில் சிவபிரானைப் சோறு- மோட்சம் ( ம.த.அ. ) 
பூசை செய்து அனுஷ்டிக்கும் பாதகமே சோறு பற்றினவா 
விரதம் 

தோணோக்கம் . ( திருவாச . 15 , 


-- 


7 ) 


சௌ 


சௌகதன்- புத்தன் 


தரில் பேதவாதி 


சௌந்திராந்திகன் 

சூத்திர 
சௌபாக்கியம் 

நூற்றெட்டு 
பிடகத்தை மட்டும் பிரமாண 

பநிடதங்களுள் ஒன்று 
மாகக் 

கொள்ளும் பௌத்த 
மதப்பிரிவு 

சௌமியன்- 1. ஏகாதசருத்தி 
சௌத்திராந்திகன் 

ரருள் ஒருவன் ( தவா ) 2. சம 
மத்தில் சௌத்திராந்திகப் பிரி 

ணத் துறவி ( சூடா ) 3. அருகன் 
வைச் சேர்ந்தவன் . (சி.போ.பா . 

( சங்.அக ) 
அவைபக் , 37 , ) 


சௌத்தராந்திகன்மதம் - புத் 

சௌரி- திருமால் ( பிங் . ) யமன் . 


(65 


ஞமன் - யமன் . ஞமற் கோலை ளொருவர் 
வைத்தன்ன . ( சீவக . 251 ) 
ஏகாதசருத்திரரு ஞாளியூர்தி 

ஞாளியூர்தி- வைரவன் . ( பிங் ) 


ஞாதி . 


175 


ஞானக்காட்சி- பதிஞானம் ானசூரியன்- 1. இறைவன் 

2 , ஏசுகிறிஸ்து நாதர் 
ஞானக்கூத்தன் சிவன் 
( ஞானத்தில் கூத்தாடுபவன் ) ஞானசைவம் 

சைவம் பதினா 
ஞானக்கூத்தன் ஒரு மூர்த்தி றனுள் ஒன்றான தும் நிட்டைகூடி 
கொடு (சிவப்பிர . 2,31 ) 

இறைவனோடு இரண்டறக் 

கலத்தலே மோட்சமென்று கூறு 
ஞானக்கை பரஞானமாகிய 

வதுமாகிய சமயம் ( சை ) ( த.நி. 
முத்திசாதனம் . ( திவ் . திருவாய் , போ . பக் . 255 ) 
2,9,2 ) 

ஞானத்தகப்பன் 

ஞானஸ் 
ஞானசக்தி- பஞ்ச சத்திகளுள் 

நானத்தில் தந்தையாக 
ஒன்றாய் ஆன்மாக்கள் இரு வரிக்கப்பட்டவன் . ( கி . ) 
வினைப் பயன்களை நுகர்ந்து 
தொலைத்து முத்தி எய்துமாறு ஞானத்தாய்- ஞானஸ்நானத் 
செய்யும் சிவபிரானது சக்தி . தில் தாயாக வரிக்கப்பட்டவள் 
( சி.சி. 1,63 ) 

( கி ) 


ஞான 


ஞானசக்திதரன்- முருகன் ஞானத்தில் ஞானம் 

நிட்னட கூடுகை ( சை . ) ( சி . 
ஞானசபை சிதம்பரத்தி போ.பா. 8,1 , பக் . 358 ) 
லுள்ள சிற்சபை 

ஞானத்தில் யோகம் 
ஞானசம்பந்தர் - திருஞான 

ஞானத்தைச் சிந்தித்துத் தெளி 
சம்பந்தமூர்த்தி நாயனார் . 

கை . ( சை ) (சி.போ.பா. 8,1 , 
ஞாலத்துயர்காழி ஞானசம்பந் 

பக். 358 ) 
தன் . ( தேவா . 2.11 ) 


ஞானசாத்திரம் - சமயஞானம் ஞானத்திற்கிரியை- கேட்ட 
உணர்த்தும் நூல் 

ஞான நூற் பொருளைச் சிந்திக் 

கை . ( சை ) ( சி.போ.பா. 8,1 , 
ஞானசாதனம் 

மோட்ச பக் . 358 ) 
சாதன முறையில் ஞானநெறி 
அடைதற்கு வேண்டும் பயிற்சி . 

ஞானத்திற் சரியை 

ஞான 
( சை ) 

நூற்பொருளைக் 

கேட் கை . 

( சி.போ.பா , 8,1 , பக் . 358 ) 
ஞானசித்தன் 

மோட்ச சாத 
னத்தில் ஞானங் 

கைவரப் ஞானத்திறைவி ( அறிவிற் 
பெற்றோன் . ( சி . சி , 8 , 32 , 

குரிய பெண் தெய்வம் ) சரசுவதி - 
சிவாக் ) 

( பிங் . ) 


176 


பிள்ளை 


ஞானதீட்சை- ஞானஸ்நானக் 

ஞானபூசை- ஞான நிலையி 
கிரியை ( Rite of Baptism ) . னின்று ஞான நூல்களை ஓதல் , 
R.C. 

ஓதுவித்தல் முதலிய பூசனை . 

இறைவனடி யடைவிக்கும் எழில் 
ஞானநாயகன்- கடவுள் , 

ஞானபூசை . ( சி.சி. 8,23 ) 
ஞானநிட்டை 
இறைவ 

ஞானபோசனம் 

சமயஞான 
னோடு ஆன்மா ஒன்றிநிற்கும் 

மாகிய உணவு . ( கி . ) 
அனுபவ நிலை . ( சிவப் , பிர . 
உண்மை . 34. ) 

ஞானம்- 

1. ஞான பாரமிதை 

( பௌ ) ( மணி , உரை . ) 
ஞானப்பிள்ளை 

ஞானஸ் 

2. மதிஞானம் , சுருதஞானம், 
நானத்தால் 

முறை 

அவதிஞானம் , மனப்பரிய 
யானவன் ( கி ) 

ஞானம் , கேவலஞானம் என் 
ஞானப்பூங்கோதை 

திருக் 

னும் ஐவகை ஞானங்கள் ( ச . ) 
காளத்தியிலுள்ள உமாதேவி 

(சிலப் . 10 , 177 , குறிப்பு . ) 
ஞானப்பூங்கோதையாள் பாகத் 

3. சிவனைச் சகளமும் நிட் 
தான்காண் . ( தேவா . 1099.9 ) 

களமுங்கடந்த திருமேனியுடைய 

ராகக் கேட்டல் முதலிய ஞான 
ஞானப்பெண் 

ஞானஸ் 

முறைப்படி அறிவால் வழிபடு 
நானத்தால் மகளானவள் ( கி ) 

( சை ) (சி.போ.பா. 8,1 , 

பக் . 359 , புதுப் . ) 
ஞானபரன் கடவுள் 

4. பூசையிற் சிவலிங்கம் அமை 
ஞானபாதம் - 1. சிவாகமம் 

தற்குரிய சலாசனங்களுள் 
நாற்பாதங்களுள் பதி , 

பசு , 

ஒன்று ( சைவச . பொது , 523. ) 
பாசங்களாகிய முப்பொருளைப் 
பற்றிக் கூறும் முதற்பகுதி . ( சை ) 

ஞானமயன்- அறிவு வடிவான 

சீவான்மா 
( பெரியபு . தில்லைவா . சூச . ) 

அல்லது பிரமம் , 
2. ஞான மார்க்கம் ( சை ) 

( வேதா.சூ. 154 ) 
3. அருகக் கடவுளது திரு 

ஞானமார்க்கம்- 1 .. 
மொழி ( ச . ) ( சிலப் . 10 , 194 , 

முத்தி 
யெய்துதற்குரிய 

நால்வகை 
உரை . ) 

மார்க்கங்களுள் தலைசிறந்த 
ஞானபாரமிதை - தசபார 

ஞானபாதம் ( சை . ) ( சி , சி . 8 
மிதைகளுள் ஞானம் நிரம்புகை 22 , சிவாக் . ) 
( பௌ . ) ( மணி . 26 , 45 , 2. ஞானநெறி . 
உரை . ) 


கை 


- 


. 


கா 


, 


ஞானபிதா- ஞானத்தகப்பன் . 


( 


ஞானமூர்த்தி 

சிவன் 
( திவா ) 2. சரசுவதி ( திவா ) 3 . 


177 


கடவுள் ( திவ் . திருவாய் , 4,7 , 
1 ) 


ஞானாகமம் - விவிலிய நூலின் 
ஒரு பகுதி . ( கி ) 


( 6 


வகை . 


ஞானயாகம் ஓதல் , ஓதுவித் 

ஞானாசாரம் - முத்திமார்க்கத் 
தல் தெளிதல் , தெளிவித்தல் திற் சிறந்ததாகிய ஞானபாதத் 
மனத்தில் தரித்தல் என்ற ஞான திற்குரிய ஒழுக்கம் . ( சை ) 
மார்க்கத்திற்குரிய யாகம் . ( சிவ 
தரு . ஐவகை . 7 , உரை ) 

ஞானாத்துமா- ( அறிவுருவம் ) 

பிரமம் . ( கட்டளைக் . நானாசீ . 
ஞானவதி- வேண்டும் சாதனங் 158 ) 
களையும் , கிரியைகளையும் குரு 
தனது பாவனையாற் செய்து 

ஞானாதிக்கர்- தெய்வசாதியி 
கொள்ளும் ஔத்திரி தீட்சை 

னருள் . ஒரு வகையார் . R.C. 
( சை ) ( சி.சி , 8,3 , 
சிவஞா. ) 

ஞானாதிகாரி - ஞானமார்க் 

கத்துக் குரியவன் ( தத் ) 
ஞானவாக்கினை - கிறிஸ்தவ 
குருமாரின் கட்டளை ( கி . ) 

ஞானாவரணீயம் 
ஞானவாரி . கடவுள் ( சூடா . எண்வகைக் குற்றங்களும் ஒன் 
6,1 ) 

றும் அறிவை மறைப்பதுமான 
கருமம் ( ச . ) ( சீவக . 

( சீவக . 2713 , 
ஞானன் . பிரமன் ( அறிவில் 

உரை . ) 
முதிர்ந்தவன் ) ( திவா .) 

ஞானானுபானதிரவியம் 
ஞானஸ்தானம் 

தேவகிருபை பெறுதற்குச் செய் 
மதக்கிரியை ( கி . ) 

யுங் கிரியை முதலியன ( கி ) 


கிறித்து 


ஞானஸ்நானம் Baptism ; 

; 
கிறிஸ்துவ சமயத்திற் 
புகுதற்காகச் செய்யப்பெறும் 
சுத்தீகரணச் சடங்கு ( கி . ) 


ஞானி- 1 . 

ஞானபாதமுடை 
யோன் ( சை ) ( சி.சி. 12,5 ) 
2. அருகன் ( சங் . அக . ) 
ஞேயம் - கடவுள் 


L 


டவர் - வாகனத்தில் பெருமாளுக் 
குச் சாத்தும் பாவாடை . ( கோ . 
த . ) 
டோலோற்சவம் 

அலங் 


கரித்த 

ஊஞ்சலில் கோயில் 
மூர்த்திகளை எழுந்தருளிவித்து 
ஆட்டி நடத்தும் விழா . 


178 


த 


த்ரிகம் - பதி , பசு , பாசம் , முத 
லான்வற்றின் முக்கூட்டு . 


த்ருமணி- புத்ததர்மசங்கங்கள் 


3.மாயாரூபம் , மாயாதரிசனம் , 
மாயாசுத்தி , சீவரூபம் , சீவதரி 
சனம் , சீவசுத்தி , பிரமரூபம் , 
பிரமதரிசனம் , 

தேககைவல்லி 
யம் , விதேககைவல்லியம் என்ற 
ஆன்மா நுபவ நிலைகள் ( அத் . ) 
( வேதா . தச.கட் . ) 


த- பிரமன் . ( யாழ் . அக ) 2 , 
குபேரன் . 


தக்கணன் , தக்கணாமூர்த் 

தசசீலம்- பௌத்தத் 

பௌத்தத் துறவி 
தித்தேவர்- தட்சிணாமூர்த்தி , 

களுக்குரிய பத்து வகையான 
( சை ) தேவா . 968 , 10 ) 

ஒழுக்க நியதிகள் . ( மணி . 21 , 

57 , உரை ) 
தக்கசங்கரன்- சிவன் 

தசபலன்- புத்தன் . ( மணி , 29 , 
தக்தீர்- இறைவனால் விதிக்கப் 

28 , உரை . ) 
பட்டது ( இ ) 

தசபாரம்- தசபாரமிதை பார்க்க 
தக்பீர்- அல்லாஹ் பெரியவன் 
என்று மொழிதல் ( இ ) 

தசபாரமிதை- புத்த பதவிக் 

குரிய தானம் , சீலம் க்ஷமை , 
தக்வா- இறையச்சம் ; இறை வீரியம் , தியானம் , பிரபஞ்ஞை 
யுணர்வு ; இறைநினைவு ( இ ) உபாயம் , தயை , பலம் , ஞானம் 

என்ற பத்துகுண விசேடங்கள் . 
தகப்பன்சாமி- முருகக்கடவுள் 

( பௌ . ) ( மணி.26 , 45 ,உரை . ) 
( தன் தந்தைக்குக் குரு . ) தகப் 
பன்சாமி எனவரு பெருமானே . தசமன்- ஆன்மா 
( திருப்பு . 1094.) 

தசமொழி- மோசே விதித்த 
தசகாரியம்- 1 , தத்துவரூபம் , பத்துக் கட்டளைகள் ( கி ) 
தத்துவதரிசனம் , தத்துவசுத்தி , 
ஆன் மரூபம் , ஆன்மதரிசனம் , 

தசரா- துர்க்காதேவியின் பொ 
ஆன்மசுத்தி , சிவரூபம் , சிவதரி 

ருட்டு மாளய அமாவாசை 
சனம் , சிவயோகம் , சிவபோகம் 

அடுத்து நிகழ்த்தப்படும் பத்து 
என்ற ஆன்மாநுபவ நிலைகள் . 

நாட் பண்டிகை 
( சை ) ( சைவசமயம் , பக். 120 ) 
2. சிதம்பர் நாததேசிகர் இயற் தசலாட்சணிகநோன்பு 
- 
றிய சைவசித்தாந்த நூல் 

இது சைனர்களுக்கு உரியது 


தட்டி- விளக்குத்தட்டு ( சா . 

179 
பத்து அறங்களை மேற்கொள் பிராட்டியார் - மீனாட்சி ( திரு 
ளும் நோன்பு ( ச . ) 

வாலவா . 3 , 9 ) 
தசவவதாரன் - திருமால் தண்ட- அனர்த்த தண்ட விர 
( பத்து அவதாரங்களெடுத் 

தம் , ( அ.செ .89 ) 
தவன் ) ( பிங் . ) 

தண்டகச்சதுரர்- திருநாவுக் 
தசாவதாரம் - மத்ஸ்யம் , கூர் 

கரசு நாயனார் 
மம் . வராகம் , நரசிங்கம் , வாம 

தண்டகன்-- யமன் . ( கந்தபு . 
னன் , பரசுராமன் , ராமன் , பல 

மார்க் , 215 ) 
ராமன் , கிருஷ்ணன் , கற்கி 
என்னும் திருமாலின் பத்து அவ 

தண்டத்தான் , 
தாரங்கள் . ( பிங் . ) 

தண்டதரன்- யமன் ( தண்டிப் 

பவன் ) 
தசும்பு - கோபுர விமானங்களின் 
உச்சிக்கவசம் . ( கம்பரா . நகர . தண்டபாணி-- 1. முருகக் 
26 ) 

கடவுள் 2. திருமால் 3. யமன் 
தட்சணாமூர்த்தம் - சிவ தண்டாயுதபாணி 
பிரான் தென் முகமாயிருந்து 

கடவுள் ( தண்டாயுதத்தைக் 
பிரம புத்திரர்களாகிய 

கையிலுடையவன் ) 
தியர் நால்வருக்கும் உபதேசித்த 
திருவுருவம் 

தண்டாயுதன்- ( தண்டாயுத 

முடையவன் ) 1. முருகக்கடவுள் 
தட்சணாமூர்த்தி- 1. தென் 

2. வைரவரக்கடவுள் 3 . 
முகமாயிருக்கும் சிவமூர்த்தம் 
( திருவிளை . பாயி . 13 ) 
2. நூற்றெட்டுபநிடதங்களுள் 

தண்டி- 1. நாயன்மார் அறு 
ஒன்று 

பத்து மூவருள் ஒருவர் . நாட்ட 
மிகு தண்டிக்கு ( தேவா.737,5 ) 

2. யமன் . ( திருவிளை , திருமண . 
சொ.அ ) 

108 ) 3 . சண்டேசுரர் . ( தணி 

கைப்பு . கடவுள் வா .9 ) 
தடத்தம் பஞ்சகிருத்தியம் 
களைப் பண்ணும் பதிநிலை 

தண்டியடிகணாயனார் 
( சை ) ( ஞானா. கட் ) 

சண்டேசுரர் ( பெரியபு .) 


முருகக் 


சனகா 


ஐயனார் 


தடாதகை , தடாதகைப் 


தண்டிலம்-- சிவபூசைக்கு நிய 


180 


மித்துக்கொண்ட இடம் , ( காஞ் விலே விளங்கக் காணும் அனுப்ப 
சிப்பு , சனற்கு . 20 ) 

வநிலையாகிய தசகாரியவகை 

( சை ) ( தசகா ) 
தண்டீசர் , தண்டீசுரன் 
சண்டேசுர நாயனார் 

தத்துவம் -1. மகாபூதம் 5 , 

தன்மாத்திரை 5 , கன்மேந்திரி 
தணிகை- வட ஆர்க்காட்டு 

யம் 5 , ஞானேந்திரியம் 5 , 
ஜில்லாவிலுள்ள திருத்தணிகை 

மனம் , அகங்காரம் , மகத்து , 
என்னும் சுப்பிரமணியத்தலம் . 

மூலப்பிரகிருதி , ஆன்மா ஆகிய 
தணியல்- திருத்தணிகை. தணி 

25 மூலப்பொருள்கள் . ( சாங் 
யல்மேவி . ( குற்றா. தல , திருமண . 

கியா ) ( குறள் . 27 , உரை .) 
161 ) 

2. அசுத்ததத்துவம் 24 - ம் 

சுத்தாசுத்த தத்துவம் 7 - ம் சுத் 
தத்தாத்திரயன் - அத்திரியின் ததத்துவம் 5 - ம் ஆகிய 36 
புத்திரனும் திருமாலவதாரமு மூலப்பொருள்கள் . அல்லது 
மான ஒரு முனிவன் , (பாகவத. மேற்கூறிய 36 - ம் , புறநிலைக் 
முதற் . மாயவனமி . 26 ) 

கருவி 60 - ம் ஆகிய 96 மூலப் 

பொருள்கள் . ( சை . ) 
தத்தாத்திரேயம்- அஷ்டோத் 

3. பரமான்மா . ( சி.சி .6,5 . ) 
தரசதோப நிடதங்களுள் ஒன்று 

4. ஜீவ , அஜீவ , ஆஸ்ரவ , 

பந்த , சம்வர , நிர்ச்சர , மோட்சம் 
தத்துவசுத்தி- தசகாரியத்துள் 

என்ற ஏழு . ( அ . செ . 12 ) 
ஒன்றாய் முப்பத்தாறு தத்துவங் 
கட்கும் ஆன்மா அதீதமாய் 

தத்துவமசி- அது நீ யாயிருக் 
நிற்கும் பொழுதுள்ள அனுபவ 

கிறாய் என்று 

பொருள் 
நிலை . ( தசகா . ) 

கொண்ட வேத வாக்கியம் . தத் 
தத்துவத்திரயம்- சித்து , 

துவமசி யறிஞர் கொள்வர் . ( பிர 
அசித்து , ஈசுவரன் என்ற மூவ 

புலிங் , முனிவர் .20 ) 
உண்மைப்பொருள்கள் 
( வை . ) ஆத்துமதத்துவம் , வித் தத்துவராயர் பதினாறாம் 
தியாதத்துவம் , சிவதத்துவம் நூற்றாண்டிலிருந்தவரும் பாடு 
என்ற மூவகை தத்துவங்கள் துறை முதலிய தத்துவ நூல்களி 
( சை ) 

யற்றியவருமான ஆசிரியர் 


கை 


தத்துவதரிசனம் 

தத்துவங் தத்துவரூபம்-- தத்துவங்களின் 
கள் முப்பத்தாறும் மாயையின் , குணங்களை ஆன்மா காணும் 
காரியமென்றும் சடபதார்த்தங் 

நிலையாகிய தசகாரியவகை 
களென்றும் ஆன்மா தன்னறி ( சை ) 


1 


- 


-- 


ததீயாராதனை 

181 
தத்துவவாதம் - இயற்கையே தப்லீக் இறை மார்க்கத்தை 
கடவுள் என்னும் மதம் 

எடுத்துரைத்தல் ; பிரசாரம் 

செய்தல் ( இ ) 
தத்துவன் 1 . கடவுள் 
( பேருண்மையாயுள்ளவன் ) தத் தபசுகாலம் , 

தபசுநாள் 
துவனைத் தேனைப் பாலை ( தே கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் 
வா . 12,1 ) 2. அருகன் . ( திவா ) உபவாசநாள் ( கி ) 
தத்துவாத் துவா- ஆறு அத் தம்பிரான்-- 1. கடவுள் . தம்பிரா 
துவாக்களுள் முப்பத்தாறு தத் 

னடிமைத் திறத்து . ( பெரியபு . 
துவங்களாகிய அத்துவாவகை . 

ளையான்குடி .1 ) 2. மடங்களி 
தத்துவாத்துவா முதலான தெல் லுள்ள சைவத்துறவி 
லாம் ( சி.சி. 8,6 , மறைஞா . ) 

தம்பிரான் தோழர் சுந்தர 
தத்துவாதீதன் தத்துவங் மூர்த்தி நாயனார் ( சிவபிரா 
கடந்த பரம்பொருள் ( சி.சி .2 , னுக்குத் தோழன் ) ( பெரியபு .. 
73 , சிவாக் . ) 

தடுத்தாட் . 171 ) 
ததாகதன்- புத்தன் . ( சூடா ) தம்மத்தி தர்மாஸ்திகாயம் 

பார்க்க ( ச . ) ( மேருமந் . வைச 
ததீயாராதனம் , 

யந் .92 ) 

ஏழுநரக 
வர்க்கிடும் விருந்துணவு ( வை . ) வட்டங்களுள் பேரிருள் நிறைந்த 

நரகம் ( ச . ) ( சீவக , 2817 , 
தந்த்ரம் - ஆகமம் . 

உரை . ) 


- 


ர 


தந்திக்கடவுள் , 


தமநியன் - பிரமன் ( யாழ் . அக ) 


தந்திமுகன் - விநாயகர் ( யானை தமப்பிரபை- ஏழுநரகவட்டங் 
முகத்தையுடைய கடவுள் ( பிங் . ) 

களுள் இருள் நிறைந்த நரகம் 

( ச ) ( சீவக . 2817 , உரை ) 
தந்தியுரியோன் சிவன் 

தமனியன் 
( யானைத் தோலைப் போர்த் 

பிரமன் ( யாழ் . 

அக . ) 2. இரணியன் 
தவன் ) ( சூடா . ) 

தமி-- முதல்வன் , கடவுள் ( சிவ 
தந்திரி- கோயிலில் அர்ச்சகத் 
தலைவர் . ( சா.சொ.அ.) 

தமிழ் முனிவர் அகத்தியன் ) 
தநுசாரி திருமால் , இந்திரன் 

கந்தபு . சூரபன் . வதை , 289 ) 


- 


182 


- 


தமிழ் விரகன் திருஞானசம் மேனிக்குத் தயிலம் சாத்துகை 
பந்த மூர்த்தி நாயனார் ( தமிழில் ( கோயிலொ , 8. ) 
வல்லவன் ) ( தேவா. 132,11 ) 

தர்கா- பள்ளிவாசல் ( இ ) 
தமிழாகரன்- திருஞான சம்பந்த 
மூர்த்தி நாயனார் (தமிழ்க்கு தர்த்தீல் 

திருக்குர் ஆனை 
நிலைக்களமானவன் ) ( பதினொ. 

அமைதியாக ஓதுவது ( இ ) 
ஆளுடை , 35 ) 

தர்ப்பகன்- மன்மதன் 
தமோக்கினன்- அக்கினி, சந் 

தர்மர்- தீர்த்தங்கரர் இருபத்து 
திரன் , சூரியன் , புத்தன் , சிவன் 

நால்வருள் ஒருவர் . ( ச . ) ( திருக் 
திருமால் 

கலம் . காப்பு . உரை . ) 
தமோகுணம்-- முக்குணங்களுள் 

தர்மாஸ்திகாயம்- பஞ்சாஸ்தி 
காமம் , வெகுளி , மயக்கம் முத 

காயத்துள் மீனுக்கு நீர் போலச் 
லிய தீக்குணங்களுக்குக்காரண 

சீவனது கமனத்குக்குச்ச் சாதன 
மாயிருப்பது - | 

மான திரவியம் ( ச . ) தருமம் . 

பொருள்களை இயக்கும் சக்தி 
தயக்கா-- பக்கிரியின் இருப்பி 

தருமம் . ( சமணம் . பக் . 36. ) 


- 


ச 


தரணீசுவரன் 


சிவன் 


- 


தயம்மும் உளூவிற்குப் பதி 
லாகச் செய்யப்படுஞ் செயல் . 


தரணீதரன்- திருமால் 


- 


எண் 


தரளதரம் - நரகவகை 
தயாகூர்ச்சன்- புத்தன் 

தராதரர்- விநாயகர் . ( உலகத் 
தயாபாரமிதை அருள்மிகு 

தைத் தாங்குபவர் ) 
கையாகிய பாரமிதை ( பௌ . ) 

தராதரன்- திருமால் 
( மணி , 26,45 , உரை ) 

தரிச நாவரணியம் 
தயா வீரன் - புத்தன் ( தயை 

வகைக் 

கன்மங்களுள் ஒன்று 
யில் மேம்பட்டவன் ) ( மணி .30 , 

( ச .) ( ம.த.அ ) | 
11 ,உரை ) 

தரிசன்- விரதங்கள் இருக்காது 
தயிரமுது- கடவுட்கு அல்லது 

சம்யக்தரிசனமட்டும் 
அடியார்க்குப் படைக்குந் தயிர் . 

வன் . ( அ.செ .162 . ) 
( S.I.l.iii , 116 ) 

தரிசனம் - நூற்றெட்டுபநிடதங் 
தயிலக்காப்பு- கடவுள் திரு 

களுள் ஒன்று - 


டைய 


183 


-- 


எண் 


அற அணை 
தரிசனவிசுத்தி- மோட்சமார்க் தருமத்தியானம் ஆன்மா 
கத்தை ஐயமின்றித் தெளிகை . வின் இயல்பு , அதன் சுகதுக்கா 

னுபவம் , அது நல்வழியடை 

தலைத் தடுக்கும் தடைகள் , 
தரிசனாவரணியம் 

அது முடிவில் நித்திய சுகத்தை 
குற்றத்துள் உண்மைக் கொள் 

எய்துகை 

ஆகிய தத்துலங் 
கையைக் காணவொட்டாமல் 

களைப் பற்றிய உணர்வு . ( ச . ) 
தடுக்கும் கருமம் ( ச . ) 

இதனை ஆருகதர் தருமத்தியா 
தரிசாப்பள்ளி-- 9 - ம் நூற்றாண் 

னம் என்ப . ( குறள் , 286 ,உரை) 
டிலே கொல்லத்தில் இருந்த 

தருமதலைவன் 

புத்தன் 
ஸிரியன் கிறிஸ்தவக் கோயில் 

( தருமத்திற்குரிய தலைவன் ) 
( கி . ) ( T.A.S.ii , 80 ) 

( மணி , 11,30 ) 
தரித்தான்- விர தங்களைப் பின் 
பற்றுபவன் ( அ.செ. 163 ) 

தருமதானம் 

சமய தருமப்படி 

செய்யும் தானம் . ( சிலப் . 15,30 
தருப்பகன்- மன்மதன் , ( சங் . உரை . ) 
அக ) 

தருமதேவதை- 1. கிருதயுகத் 
தருநிலை- கற்பகத்தரு நிற்குங் தில் நான்கு கால்களையும் , திரே 
கோயில் 

தாயுதத்தில் மூன்று கால்களை 

யும் , துவாபரயுகத்தில் இரண்டு 
தருநிலைக்கோட்டம் - காவி கால்களையும் , கலியுகத்தில் ஒரு 
ரிப்பூம்பட்டினத்தில் கற்பகத்தரு காலையும் பூமியில் ஊன்றி நிற்ப 
நின்றுவிளங்கிய கோயில். தாகக் கருதப்படும் அறக்கட 
- (சிலப்.5,145-6 ) 

வுள் . (சிலப் . 18,41 . அரும் . ) 

2. இயக்கி , ( சூடா . ) 3. யமன் . 
தருமசெல்வி - பார்வதி ( பிங் ) 

( பாரத . நச்சுப் . 47. ) { 
தருமதேவதை பார்க்க , 

தருமபீடிகை புத்தன துபாத 
தருமசக்கரம் அறவாழி 

பீடிகை ( மணி ) 
( பௌ.ச.) ( மணி .10,26 ) 
தருமசக்கரம் உருட்டுதல் தருமபுரம்- பிரசித்தியானசைவ 
செலுத்துதல் . 

மடமுள்ள சோணாட்டுத் 
( மணி . ) 

தலம் 


* 


ஒரு 


தருமசராணர்- புத்த தருமத் தருமழுதல்வன்- அருகக் 
தைப் பல இடங்களு 

கடவுள் . சித்தன் பகவன் தரும் 
சென்று பரப்புவோர் . (மணி ) முதல்வன் . (சிலப் 10 , 178 ) 


184 


தவ்வை- மூதேவி . ( சூடா . ) 


தருமராசன்- புத்தன் , அரு 
கன் 


தவ்ஹீத்-- ஓரிறைக் கொள்கை 


தருமவாகனன் 

சிவன் ( தரும 
ரூபியான இடபத்தை வாகன 
மாகக் கொண்டவன் ) ( யாழ் . 
அக ) 


தஃவத்- . இறைமார்க்கத்தின்பால் 
மக்களை அழைத்தல் 


தருமன்- 1. அறக்கடவுள் . தவம் - 1. பற்றை நீக்கிக் காயக் 
( சீவக . 160 ) 2. யமன் ( பிங் ) 

கிலேசஞ் செய்துகொண்டு 
3. தர்மபுத்திரன் ( பாரத . சூது . 

கடவுளை வழிபடுகை . ( குறள் , 
191 ) 4 , புத்தன் ( பிங் . ) 

266 , ) 2 , தோத்திரம் ( கோ 
5. அருகன் (சிலப் . 10. 178 ) 

யிற்பு . இரணிய , 81 ) 3. நோ 

புநோற்றல் , ( அ , செ . 34. ) 
தருமிஷ்டர்- மாதாகோயிற் பா 
திரிகள் ( கி ) 

தவாஃப்- கஃபாவை ஏழு 

தடவை சுற்றி வருதல் ( இ ) 
தலசயனம் - மகாபலிபுரம் முத 
லியவற்றிற்போலத் திருமால் 

தழல் வண்ணன் , தழலாடி 
நிலத்திற் பள்ளிகொண்ட திருக் தழலெடுத்தான் , தழற்கண் 
கோலமுள்ள தலம் . கடன் 

ணன் , 

தழனிறக்கடவுள் 
மல்லைத் தலசயனம் ( திவ் . பெரி 

சிவபிரான் ( தீயொடு ஆடுபவன் ) 
யதி . 2,5,1 ) 

சடையானே தழலாடி ( திரு 

வாச . 39,2 ) 
தலத்தார்- கோயில் அதி 
காரிகள் . 

தழையிடுவார்- கோயிலில் 

வில்வம் , திருத்துழாய் முதலிய 
தலம்- கோயில் ; க்ஷேத்திரம் : பச்சிலைத் திருப்பணி செய்வார் . 
( பிங் . ) 

( சா.சொ. அ . ) 


தலைமாலை 

சிவபிரான் தளி - கோயில் . காமர்சாலை தளி 
அணியுஞ் சிரங்களாலாகிய நீறுமின் ( சீவக . 306 ) 
மாலை . தலைமாலை தலைக்கணிந்து 
( தேவா . 1181,1 ) 

தளிகை - ஒரளவு கொண்ட 

நைவேத்தியப் பிரசாதம் ( வை ) 
தவ்பா- இறைவனிடம் பாவ ( I.M.P.S.A. 148. ) 
மன்னிப்புக் கோருவது . மீண்டும் 
பாவம் செய்யாமலிருப்பது ( இ ) 

தளியிலார்- கோயில் ஊழியஞ் 

செய்யும் பெண்டிர் . 
தவ்ராத்- இறைத் தூதர் மூசா 
விற்கு அருளப்பட்ட வேதம் - ( இ ) தற்சிவம்- முதற்கடவுள் . 


185 


தற்பகன்- மன்மதன் ( யாழ் . 


தன்மம்- தருமம் ( பிங் ) ; வேதம் . 
( பிங் ) 


அக . ) 


தற்பதம் - பிரம சொரூபம் 


தன்மராசன்- இயமன் 


தற்பரன்- சிவன் ; பரம்பொருள் . 
தணித்தலும் அளித்தலுந் தடிந் 
தோன் தற்பரன் ( ஞானா .48 , 
20 ) 


தன்ம விசேட விபரீத சாத 
தனம்- கூறப்பட்ட ஏது பக்கத் 
தின் விசேடத் தன்மையைக் 
குறிக்காது , அதனை வியாபகப் 
பொருள் என்று தவறி நினைக்கு 
மாறு செய்தல் . வாதியால் கூறப் 
பட்ட ஏது துணியப்படும் தன் 
மத்தின் கண்ணுள்ள விசேடம் 
இல்லாதபடி சாதிப்பது . ( மணி ) 


தற்பரை- 1. பார்வதி ( சூடா . ) 
2. ஆன்மா தன்னைப் பதியாகக் 
கருதும் ஞானம் . (உண்மை 
நெறி . 4 , உரை . ) 


தற்பி - இந்திரன் 

தன்மி- தருமி , தருமத்தையு 

டைய திரவியம் , ( மணி ) 
தற்புருடப் பிரமம்- மகேசுர 
மூர்த்தி 

தன்மிச் சொரூப விபரீத 

சாதனம் - கூறப்பட்ட ஏது பக் 
தற்புருடம்- சிவனைம் முகத் 

கத்தில் ஒருபோதும் இல்லாமல் 
துள் கிழக்கு நோக்கியிருப்பது 

இருப்பது . வாதியால் கூறப்படும் 
( சைவச . பொது . 334. ) 

தன்மியின் சிறப்பியல்பை 

அவன் கூறும் ஏதுவே விருத்த 
தற்போதம்- ஆன்ம ஞானம் மாக்கிவிடுவது . ( மணி . ) 


தன்- ஆன்மா ( ம.த.அ ) 

தன்மி விசேட விபரீத சாத 

னம்- கூறப்பட்ட ஏது பக்கத் 
தன்மச் சொரூப விபரீத சா தின் விசேடத் தன்மையைக் 
தனம்- ஏது சாத்தியத்தில் ஒரு குறிக்காது , அதனை வியாப் 
போதும் இல்லாதிருப்பது . வாதி பியப் பொருள் என்று தவறி 
தான்கூறிய ஏதுவினால்சாத்திய நினைக்குமாறு செய்வது ; தன்மி 
தன்மமாகிய 

துணிபொருளின் யின் சிறப்பு இயைபாகிய 
சிறப்புக்களை மொழிவது . ( மணி . ) பாவத்தை அபாவமாகச் சாதி 

ப்பது . ( மணி ) 
தன்மசரணம்- தன்மத்தைச் 
சரண்புகுகை . ( ச ) ( சீவக . 3 , தன்னடிச்சோதி - பரமபதம் . 
உரை . ) 

( குருபரம் . 165 ) 


186 


தனியடியார்-- தனித் தனி தஸவ்வுஃப்- ஆன்மீக ஞானம் 
மூர்த்தியராய் எண்ணப்படும் 
அறுபத்து மூவரான நாயன் 
மார் 

தஹிய்யத் காணிக்கைச் 
சமர்ப்பித்தல் ( இ ) 


தனுக்கோடி தீர்த்தம் - இராம 

தக்ஷிணமேருவிடங்கன் 
மூர்த்தி சிவபூசை செய்யும்படி தஞ்சை இராசராசேச்சுரத்துச் 
தமது வில்லின் நுனியால் கண்ட சிவபிரான் S.I.1.ii , 203 ) 
தீர்த்தம் 

தக்ஷிணாசாரம் - வைதிகமுறை 
தனுசாரி- 1. இந்திரன் 2. திரு 

யான சத்திபூசை 
மால் 

தக்ஷிணாமூர்த்தி 

நோக்கி எழுந்தருளியிருக்கும் 
தஸ்பீஹ்- இறைத்துதி ( இ ) சிவமூர்த்த பேதம் S.I.l.ii , 200 ) 


தா 


தாக்கணங்கு - இலக்குமி . தாக் 
கணங்குறையுந் தடந்தாமரை . 
( சீவக .871 ) 


( தக்ஷன்பத்திரி ) தக்கன்றன் 
மாகுரி தாட்சாயணி ( மச்சபு , 
கவுரிநாம . 11 ) 


- 


தாகூத் இறைவரம்புகளை தாண்டவமூர்த்தி - நடராசர் 
மீறி இறைவனுக்கு எதிராகச் 

( தாண்டவமாடும் மூர்த்தி ) 
செயல்பட்டுத் தன்னாதிக்கத் 
தை ஏற்படுத்திக்கொள்ள முய தாண்டவன் 

தாண்டவ 
லும் தனிமனிதன் , ஒரு குழு , மூர்த்தி . ( சங் . அக . ) 
அல்லது ஒரு சமூகம் அனைவ 
ரையும் குறிக்கும் சொல் ( இ ) தாணு 

சிவன் ( பிங் ) 


- 


தாசரதி- இராமன் . ( திவ் . பெரு 

தாத்- இறைவன் பிறப்பும் இறப் 
பாள் , 8,5 ) 

பும் இன்றி , எங்கும் பராபரமாய் , 

உருவமில்லாது , ஏகனாய் , 
தாசரிபந்தம் ஸ்ரீரங்கத்தில் 

இணைதுணை இல்லாது ஒப்போ 
சுவாமி புறப்பாட்டின் போது 

உவமையோ இல்லாது இருக்கும் 
எடுத்துச்செல்லும் பெரிய பந்தம் 

தன்மைகளைக் குறிக்கும் சொல் 
( வை ) 


தாட்சாயணி 


- 


பார்வதி 

தாதா- பிரமன் 


187 


தாதான்மியசக்தி- சிவபெரு பற்றிய சைவம் , இலிங்கம் , காந் 
மானை ஒருபோதும் விட்டு நீங் தம் ஆக்கினேயம் ; மச்சம் , கூர் 
காத கிரியா சக்தி . 

மரம் என்ற புராணத்தொகுதி 

( மச்சபு . முகவுரை . பக் .7 ) 
தாதுமான்- 344 சிகரங்களை 
யும் 44 மேனிலைக் கட்டுக்க 

தாமரைக்கண்ணன் , 

தாம் 
ளையு முடைய கோயில் 

ரைக்கண்ணான் திருமால் 

( தாமரை போன்ற கண்ணுடை 
தாதை பிரமன் . வல்லே 

யோன் ) ( திவ் . திருவாய் . 7 , 
யேகிய தாதை ( கந்தபு . பிரம 

3,1 ) 
யாக .6 ) 
தாந்திரிகன் 

தாமரைச்செல்வி , தாமரைச் 
ஆகமநூல் வல் 
லோன் . 

சேயவள்- திருமகள் 


- 


தாநவாரி- இந்திரன் , திருமால் தாமரைப் பீடிகை- புத்தரது 

திருவடிப் பீடம் . ( மணி .3,66 ) 
தாபதன் சமணமுனிவன் . 
( பிங் ) 

தாமரைமொட்டு ஒருசார் 

வைணவர்களணியும் தாமரை 
தாபம் 

பஞ்ச சம்ஸ்காரத்தி மொட்டுப் போன்ற நெற்றிக்குறி 
னுள் ஒன்றான முத்திராதார 

( வை . ) 
ணம் ( வை ) 

தாமரையாசனன் பிரமன் . 
தாபரம் - 1. கோயில் ( அக. நி ) 

( யாழ் . அக . ) 
2. இலிங்கம் ( தேவா . 192,3 ) 

தாமரையாள் 

இலக்குமி. 
தாபரன்- கடவுள் . ( அக . நி . ) ( திவ் . இயற் . முதற் . 67 ) 
தாபனமுத்திரை- எழுந்தருள 

தாமரையிலை- ஒருசார் வை 
வேண்டுமென்பதைப் பூசையிற் 

ணவர் அணியும் தாமரையிலை 
குறிப்பிக்குமாறு கையைக் குப் 

போன்ற நெற்றிக்குறி 
புற விரித்துக் காட்டுங்குறி . 
( செந். X , 425 ) 

தாமோதரம் - பிடர் (திருமா 
லின் 

பேர்களிலொன்றான 
தாம்பிரசபை- திருநெல்வேலி 
யில் தடராசமூர்த்தி எழுந்தருளு 

தாமோதரன் என்ற பெயரைச் 

சொல்லி நாமமிடும் 
யிருக்கும் சபை . ( தாம்பிரத்தால் 

இடம் ) 

( l.oc. ) 
வேய்ந்த சபை . ) 
தாமசபுராணம்- தமோகுணப் தாமோதரன் கிருஷ்ணன் . 
பிரதானரான சிவபிரானைப் ( திவ் . இயற் . திருவிருத் .49 ) 


188 


தாயனார் 

அரிவாட்டாய தாரம் - பிரணவம் . தாரத்தினுள் 
நாயனார் , ( பெரியபு . ) 

ளே தயங்கிய ( திருமந் . 1405 ) 
தாயார் திருமகள் . தாயார் தாரா- ஒரு ஜைன தேவதை 
ஸந்நிதி ( வை ) 

தாருகவிநாசினி, தாருகாரி 
தாயுமானவர் --- 

திருச்சிராப் 

காளி ( தாரகனைக் கொன்றவள் ) 
பள்ளிச் சிவபிரான் 

( திவா . ) 
தாரகசித்- குமாரக்கடவுள் 

தாருல்பகா- நிலையாயிருக்கக் 
தாரகப்பிரமம்- பிரணவ சொ 
ரூபமான பரப்பிரமம் . 

கூடிய உலகம் ( இ ) 

ஆசில் 
தாரகப்பிரமமா மதன்பயனாய்ந் தாருல்பனா அழியக்கூடிய 
தான் ( கந்தபு . அயனைச்சிறை 

உலகம் ( இ ) 
புரி . 11 ) 

தாஸ்ஸலாம்- திருக்குர் ஆனில் 
தாரகம் பிரணவம் , ( தணி 

இது சுவனத்தைக் குறிக்கும் 
கைப்பு . அகத்தி .10 ) 

சொல்லாக இடம் பெற்றுள்ளது 
தாரகற்காய்ந்தாள் , தாரகற் 
செற்ற தையல்- காளி ( தார 
காசுரனைக் கொன்றவள் ) 

தாலாங்கன் 

சிவன் 
( சூடா . ) 

தாவடம் 

- 1 , உருத்திராக்க 
தாரகற் செற்றோன்- முருகக் 

மாலை 2. பூணூலை 
கடவுள் ( தாரகனைக் கொன் 

யாகத் தரிக்குமுறை 
றோன் ) ( சூடா . ) 

தாவரசங்கமம்- சிவபிரானது 
தாரகன்- 1 , சிவன் ; 2. முருகக் திருமேனிகளாகக் கருதப்படும் 
கடவுளால் கொல்லப்பட்ட ஓர இலிங்கமும் அடியார்களும் 
சுரன் . ( கந்தபு . அசுரேந் . 24. ) 
தாரகஜித்து - குமாரக்கடவுள் 

தாவரம்- இலிங்கம் ( சை ) ( சி . 

போ.சிற் , 12,3,2 ,உரை ) 
தாரகாந்தகன்- முருகன் 

தாவரலிங்கம் - பரார்த்தலிங் 
தாரகாரி- முருகன் ; காளி . ( சூ 

கம் . ( சங் . அக ) 


மாலை 


தாரசாரம்.- நூற்றெட்டுபநிடதங் தாழ்சடைக்கடவுள் 
களுள் ஒன்று (சங்.அக ) 

பிரான் 


சீவ 


தாரணி- யமன் ( பாரத . மணி 
மான் . 42 ) 


தாழ்வடம் - 

உருத்திராக்க 
மாலை ( தண்டலை.சத . 29 ) 


189 


தாழி- வைகுண்டம் 

தானம் - 1. கோயில் . ( S.1.1.j. 

120 ) 2. தசபாரமிதைகளுள் 
தாளமுத்திரை - இடது உள் 

ஒன்றாகிய ஈகை ( பௌ . ) ( பிங் ) 
ளங்கையில் வலதுகை விரலால் 

3. ஆகாரதானம், அபயதானம் , 
தட்டும் முத்திரை வகை ( சை ) 

சாஸ்திரதானம் , ஔஷததானம் 
( செந்x , 424 ) 

என்ற நால்வகை அறச்செயல் 

( ச ) 4. வேள்வி . ( பிங் . ) 
தானசுத்தி - பஞ்சசுத்தியுள் 
பூசை இடத்தை மந்திரத்தால் 

தானவாரி -1. திருமால் ( தான 
சுத்தமாக்குகை ( சைவச , 502 , 

வர்க்குப் பகைவன் ) ( யாழ் . அக ) 
உரை . ) 

2. இந்திரன் ( யாழ் . அக) 
தானத்தார் - கோயிலதிகாரிகள் 
( I.M.P.Cg.214 . ) 

தானாகுதல்- சிவபதம் நான் 

கனுள் ஒன்றான சாயுச்சியம் ; 
தானத்தான்- சிவாலயத்திற் ( பிங் . ) 
பூசை செய்யும் குருக்கள் 

தானாம் பதம்பெறல் - சிவ 
தானப்பதி- கோயில் தருமகர்த் பதம் நான்கனுள் ஒன்றாகிய 
தா . ( Loc . ) 

சாரூபம் . ( பிங் ) 


தானபாரமிதை 

ஈகையில் 

தானாளுலகிருத்தல்- சிவ 
முழுமை பெறுதல் . போதிசத்து 

பதம் நான்கனுள் ஒன்றாகிய சா 
வர் உடல் , பொருள் , ஆவி லோகம் . ( பிங் ) 
அனைத்தையும் மனம் உவந்து 
வேண்டுவோர்க்கு வழங்குதல் தாஸநம்பி- புறப்பாட்டில்சுவா 
தானபாரமிதையாகும் . ( பௌத் மிக்கருகில் நின்று தீவட்டிப் 
தம் . பக் . 25. ) 

பந்தம் பிடிப்பவன் ( வை ) 


தி 


திக்குப்பாலகர்- திசைகளைக் 
காக்கும் தெய்வங்கள் ( சூடா . ) 


ஆடையாக உடுத்துவர் . ( சம 
ணம் , பக் . 21 ) 


திக்ரு- இறைவனை நினைவு 
கூர்வது ( இ ) 


திகம்பரன் 1. சமண முனி 
( ச . ) ( சூடா . ) 2 .. 

அருகன் 
( திவா ) 3. சிவன் , திகம்பரன் 
அணங்கோர் பாகத் தெய்வ நா 
யகன் ( அரு . நி 2 ) 


திகம்பர சமணம் - திகம்பர 
சமணத்துறவிகள் திசைகளை 


190 


திகம்பரி- பார்வதி ( திகம்பரன் தியாகராஜமூர்த்தி இவர் 
மனைவி ) ( மறைசை , 17 ) 

விஷ்ணுவால் பூசிக்கப்பட்ட 

சோமாஸ்கந்தர் 
திகிரியான்- திருமால் ( சக்கரா 
யுதந்தரித்தவன் ) . தொல்கதிர்த் தியானநானம்- நீரை அமுத 
திகிரியாற் பரவுதும் ( கலித் . 104 , மாகத் தியானித்து முழுகுகை 
77 ) 
திங்கட்கண்ணியன் சிவன் தியானபாரமிதை 
தசபார 
( சந்திரனை முடியிற்கொண்ட மிதையுள் ஒன்றான தியானம் 
வன் ) ( கலித் . 150 , 17 ) 

நிறைகை ( பௌ . ) 


திங்கட்குடையோன் 
மன் 
மதன் ( சந்திரனைக் 

குடை 
யாகக் கொண்டவன் ) ( சூடா . ) 


தியானயக்கியம்- பஞ்சயாகத் 
து ளொன்று ( சை . ) 


திங்கட்குடிய செல்வன்- 
சிவபிரான் 


தியான யாகம் 

ஐவகை 
யாகத்துள் தியானஞ் செய்த 
லாகிய 

வேள்வி (சிவதரு . 
ஐவகை , 1 , உரை ) 


திங்கண்முக்குடையான் 
அருகன் ( சீவக . 139. ) 


தியானவிந்து- நூற்றெட்டுப 
நிடதங்களுள் ஒன்று 


திசைமுக முனி , திசைமுகன் 
பிரமன் ( திவ் . இயற் . 2 , 37 ) 


திதிகர்த்தா- திருமால் ( காத்தற் 
கடவுள் ) ( பிரபோத , 45,2 ) 


திரயம்பகன்- சிவபிரான் ( முக் 
கண்ணன் ) ( கந்தபு . உபதேசப் . 
20 ) 


திப்பியம் தெய்வத்தன்மை 
யுடைய பொருள் ( மணி , 18 , 
84. ) 


தியக்கோன் 


பூசைப்பரிசார 


அருளால் 


கன் ( கி ) 


திரவியசுத்தி - 1. பஞ்சசுத்தி 
யுள் ஒன்றாய் , தன்னை மறந்து 
கரும்பலனாகிய எல்லாச்செயல் 
களும் கடவுளின் 
உண்டாவன என்று நோக்கு 
கை , ( சை ) ( கட்டளைக். - 28 ) 
2. பூசைக்குரிய பொருள்களை 
மந்திர நீரால் சுத்தம் செய்தல் . 
( சைவச . 502. உரை . ) 


தியாகமுத்திரை 
திரை வகை . ( சை ) 


கைமுத் 


தியாகராசர் - திருவாரூர்ச் 
சிவபிரான் 


திராசனிமுத்திரை- கைமுத்தி 


ரைவகை 


191 


திரிகாயம்- புத்தரின் திரிகாயம் . தியப் பொருள்கள் . ( சை ) ( சி . 
அவை தருமகாயம் , சம்போக சி .8,27 , ஞானப் . ) 
காயம் , நிருமாணகாயம் 
என்பன 

திரிபாத் விபூதி பரமபதம் . 

( வை ) ( ஈடு ) 
திரிகோணமலை - இலங்னக 
யின் வடகிழக்குப் பகுதியில் திரிபாத்விபூதிமகாநாரா 
உள்ள ஒரு சிவதலம் 

யணம் நூற்றெட்டுபநிடதங் 

களுள் ஒன்று 
திரிசூலபீடம்- 

சக்தி பீடங் 
களில் ஒன்று 

திரிபாததிரிமூர்த்தி 

சிவ 
மூர்த்தி ஒருவரே தம்மில் 

பிரம 
திரிசூலமுத்திரை- கைமுத்தி 

விஷ்ணுக்களை யொடுக்கிக் 
ரை வகை ( சை ) 

கொண்டு தாம் ஒருவரே திரி 

மூர்த்தி சுவரூபர் என்பதைத் 
திரிசூலன் ( திரிசூலமுடைய 
வன் ) யமன் ( திருப்பு . 118 ) ; 

தெரிவிக்க நின்ற திருக்கோலம் . 
சிவன் . 

திரிபிடகம் சூத்திரபிடகம் , 

வினயபிடகம் , அபிதர்ம பிடகம் 
திரிசூலி- ( திரிசூலமுடையவள் ) 

என்று மூவகைப்பட்ட பௌத் 
காளி . ( அரிச்.பு .பாயி .9 ) ; 
சிவன் . ( சங்.அக. ) 

தாகமத் தொகுதி ( மணி . 26 , 
E6 , அரும் . ) 


திரித்துவம்- கடவுளின் முத் 
தன்மை ( கி ) 


திரிபுண்டரம் - சைவர் நெற்றி 
யில் விபூதியால் அணியும் மூவரி 
கொண்ட குறி . 


திரிதசர்- தேவர் ( யாழ் . அக . ) 


தி தண்டர்- வைணவ சந்நி திரிபுரசுந்தரி- பார்வதி 
யாசிகள் ( தி.பி.அ. ) 

( அபிரா . ) 


திரிதத்துவம் சைவதீட்சை திரிபுரதகனன் சிவபிரான் 
வகை , ( சை ) ( சி.சி .8,3 , மறை ) ( பொன் , வெள்ளி, இரும்பு 

களால் 

செய்யப்பட்டனவும் , 
திரிநேத்திரன்- சிவன் 

( முக் 

விண்ணிற் சஞ்சரித்தனவுமான 
கண்ணன் ) 

மூன்று நகரங்களை எரித்தவன் ) 


திரிபதார்த்தம் பதி , பசு , 
பாசம் என்னும் மூவகை நித் 


திரிபுராதாபினி- நூற்றெட்டுப் 
நிடதங்களுள் ஒன்று 


192 


திரிபுராந்தகன் சிவபிரான் திரியேகக்கடவுள்- பிதா புத் 
( பிங் . ) 

திர ஆவிகளாகிய முத்திறக்கட 

வுள் ( கி . ) 
திரிபுராரி- சிவபிரான் . ( சூடா .) 

திரியேகம் - கடவுளின் முத்தி 
திரிபுரை ~ 1. பார்வதி ( சிவரக . 

றத் தன்மை . ( கி . ) 
கணபதியு . 13 ) 2. நூற்றெட் 
டுபநிடதங்களுள் ஒன்று திரியேகன்- திரியேகக் கடவுள் 


திரிமணி- பௌத்தர் வணங்கு 
தற்குரிய புத்தன் , புத்ததருமம் , திரிலோசனி- துர்க்கை 
புத்த சங்கம் என்ற முத்திறப் 
பொருள்கள் . 

திரிவிக்கிரமன் திருமால் 

( மூன்றடியால்உலகமளந்தவன் ) 
திரிமலம்- மும்மலம் ( சி.சி . 12,1 ) ( திவ் . திருவாய் , 2,7,7 ) 


திரிமதஸ்தர் - சங்கரர் , இரா திரிவிதசேதனர்- பத்தர் , முத் 
மானுசர் , மத்வர் என்னும் இம் 

தர் , நித்தியர் என்ற மூவகை 
மூன்று ஆசிரியன் மாரின் வழிவந் 

ஆன்மாக்கள் ( வை ) ( ஈடு , 1 , 
தோர்க்குத் திரிமதஸ்தர் என்பது 

8 , ப்ர . ) 
தொகுதிப்பெயர் . 

திரு- இலக்குமி ( திவ் . பெரியதி . 
திரிமுண்டம் திரிபுண்டரம் 

7,7,1 ) ; 2. மோட்சப் பேரரசு 
பார்க்க 

( அ.செ .175 ) 


திரிமூர்த்தி- பிரமன் , விஷ்ணு , 

திருக்கண்- 1. அருட்பார்வை 

2.உற்சவப் புறப்பாட்டில் 
உருத்திரனென்றமும்மூர்த்திகள் 

சுவாமி எழுந்தருளும் மண்டகப் 
திரியக்கதி- விலங்குகதி ( ச . ) 

படி 
திரியம்பகம்- சிவமூர்த்தியின் திருக்கண்சாத்து - சுவாமி 
வில் ( கம்பரா . நட்புக் . 7 ) 

யின் வீதிப்புறப்பாட்டில் நிவே 

தனத்திற்கு வைத்திருக்குந் 
திரியம்பகன் -- மூன்றுகண்களை 

தேங்காய் பழம் முதலியன . 
யுடைய சிவமூர்த்தி , கணபதி 

திருக்கண் மலர்- சுவாமி திரு 
வீரபத்திரர் முதலியவருக்குப் 

மேனியில்சாத்தும்மலர் போன்ற 
பெயர் . ( திவா .) 

கண்ணுரு ( S.I.I.ii , 340 ) 
திரியம்பகி சத்தி . புராந்தகி திருக்கலமுடித்தல்- கும்பாபி 
திரியம்பகி ( தாயு . மலைவளர். 5 ) டேகஞ் செய்தல் ( சா.சொ.அ.) 


193 


- 


திருக்காவேரி - பூசைவட்டிலில் திருக்கொள்கை 

ஆபரணம் 
தீர்த்தஞ்சேர்தற்குரிய செம்பு விக்கிரகத்துக்கு இடும் கவசம் 
( வை ) 

( ச.சொ , அ . ) 
திருக்கானப்பேர்- காளையார் 

திருக்கோ மண்டலம் 
கோயில் என்ற சிவதலம் , 

மஞ்சனத்தில் பெருமாளுக்கு 
திருமுடியில் 

சுற்றவேண்டிய 
( தேவா . ) 

மலர்ச்சரம் . ( கோ.த.) 
திருக்குறிப்புத் தொண்ட நாய 

திருக்கோலம்- 1. கடவுட்குச் 
னார்- நாயன்மார் அறுபத்து 

செய்யும் அலங்காரம் . 2. நின்ற 
மூவருள் ஒருவர் ( பெரியபு . ) 

திருக்கோலம் , கிடந்ததிருக் 

கோலம் , இருந்ததிருக்கோலம் 
திருக்கூட்டம்- பக்தர்குழாம் . 

என மூவகையாய்த் திருமால் 
நாயன்மார் திருக்கூட்டம் . 

மூர்த்தமுள்ள நிலை . 
(காஞ்சிப்பு , கடவு . 16. ) 

திருக்கோவை சுவாமிக்கு 
திருக்கூத்து சிவபிரானது 

முன் நின்று வேதம் ஓதும் கூட் 
நடனம் . ( பு.வெ. 9,48 ,உரை ) 

டம் ( கோயிலொ . 88 ) 
2. கடவுளின் திருவிளையாட்டு 
திருக்கைக் காறை 

திருச்சபை 1. நடராஜசபை 
கடவு 

2. கிறிஸ்தவர் கூடித்தொழு 
ளர்க்குச் சாத்தும் 

மிடம் - ( கி ) 
ரண வகை ( S.1.1.ii. 144 ) 
திருக்கைக் கோட்டி திரு 

திருச்சாந்தாடல்- கோயிலில் 
முறை யோதுதற்குரிய கோயில் தெய்வத்திற்கிடும் * சந்தனக் 
மண்டபம் 

காப்பு ( I-M.P.Cg . 1000 ) 


- 


கையாப் 


திருக்கைக்கோட்டியோது 

திருச்சாயல்- தெய்வப்படிவம் 
வார்- கோயிலில் திருமுறைப் 

( கி ) 
பாசுரம் ஓதுவோர் 

திருச்சாளக்கிராமம் 

ஒரு 
திருக்கை வழக்கம்--கோயி புண்ணியக்ஷேத்திரம் . இதில் 
லில் - விசேட காலங்களிலே 

விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளியிருப் 
தெய்வப் பிரசாதம் வழங்குகை . 

பர் . 

திருச்சிராப்பள்ளி- திரிசிரசு 
திருக்கொடித்தட்டு - கோயிற் 

அமைத்ததாகக் கருதப்படும் 
கெ மடிரம் 

ஒரு சோணாட்டுச் சிவதலம் 


13 


194 


1 . 


திருச்சிற்றம்பலம் - 1. சிதம் திருநடைமாளிகை- கோயிற் 
பரத்திலுள்ள சிற்சபை , 

பிரகாரம் (I.M.P.Tj. 1237 ) 
தேவாரம் ஓதுவதற்கு முன்ன 
ரும் கடிதம் முதலியவை எழுது திருநந்தா விளக்கு - சுவாமி 
வதற்கு முன்னரும் சைவர்கள் திருமுன் எப்பொழுதும் எரிந்து 

" 
வழங்கும் ஒரு வணக்கச்சொல் , 

கொண்டிருக்குந் திருவிளக்கு 

( S , I.1.i , 79 ) 
திருச்சுற்று - 

பிரகாரம் . 
( கோயிலொ. 13 ) 

திருநாடு- வைகுண்டம் . ( திவ் . 

திருவாய் . 9,7,5 ) 
திருச்சூரணம் வைணவர்கள் 
நெற்றியிலணியும் ஸ்ரீசூர்ணம் ,. 
( வை ) 

திருநாமம்- வைஷ்ணவர் தரிக் 

கும் ஊர்த்துவ புண்டரம் . ( வை ) 
திருச்செந்தூர் - திருநெல்வேலி 
ஜில்லாவிலுள்ளதும் முருகக்கட திருநாவுக்கரசுநாயனார் 
வுள் ஆறுபடைவீடுகளில் ஒன்று 

நாயன்மார் அறுபத்து மூவருள் 
மான தலம் . 

ஒருவரும் தேவாரத்தின் ஒரு 
பகுதி பாடியவரும் 

7 - ஆம் 
திருஞானசம்பந்த மூர்த்தி நூற்றாண்டினவருமான 

சிவ 
நாயனார் , திரு ஞானம் னடியார் . ( பெரியபு .) 
பெற்ற பிள்ளையார்- நாயன் 
மார் அறுபத்து மூவருள் ஒருவ திருநாளைப்போவார் நாய 
ரும் தேவாரத்தின் ஒரு பகுதி னார்- நாயன்மார் அறுபத்து 
இயற்றிவரும் 7 - ஆம் நூற்றாண் மூவருள் நந்தனார் எனப்படும் 
டில் விளங்கியவருமான சைவ சிவனடியார் . ( பெரியபு . ) 
சமயாசாரியர் . ( பெரியபு . ) 

திருநாறு - திருநீறு 
திருஞானபானம் 

கோயிலின் சந் 
நிதியில் ஓதும் தேவாரம் 

திருநீலகண்டயாழ்ப்பாண 
போன்ற பாடல் . ( ச.சொ.அ.) 

நாயனார் - நாயன்மார் அறு 
திருத்தணிகை 

பத்து மூவருள் திருஞானசம் 
தொண்டை 

பந்த மூர்த்தி நாயனார் காலத் 
நாட்டு முருகக்கடவுள் திருப்பதி 

தில் வாழ்ந்த சிவனடியார் . 
களுள் ஒன்று 

( பெரியபு . ) 
திருத்துழாய்- துளசி ( 
துளசி ( வை ) 

திருநீலநக்க நாயனார் 
திருதிவிரதன் 

ஏகாதச நாயன்மார் அறுபத்து மூவருள் 
ருத்திரருள் ஒருவன் 

ஒருவர் . ( பெரியபு . ) 





திரு 

195 
திருநீற்றுக் காப்பு - 1. விபூதி ; நிவேதிக்கத்தரும் அரிசி முதலிய 
2. இரட்சையாகப் பெரியோ பண்டம் . செய்யிலுகுத்த திருப் 
ரால் ஒருவர்க்கிடப்படும் விபூதி . படிமாற்றதனை யைய விதுவ 

முது செய்யென்று . ( திருக்களிற் 
திருநீற்றுக்கோயில்- திருநீற் 

றுப் , 19. ) 
றுப்பை 

திருப்படைவீடு கடவுள் 
திருநீற்றுப்பழம் விபூதி கோயில் கொண்ட தலம் . 
யுண்டை 

(TA, S .) 
திரு நீற்றுமடல்- விபூதிவைக் 

திருப்பணி- கோயிற் கைங்கரி 
குங் கலம் . 

யம் 
திருநீறு- விபூதி , எவரேனுந் திருப்பதி- 1. கடவுள் கோயில் 
தாமாக விலாடத்திட்ட 

கொண்ட புண்ணியத்தலம் 2 . 
நீறும் ( தேவா . 811,3 ) 

திருவேங்கடம் என்னுந் திரு 
சிவசின்னங்களுள் ஒன்று . வட மால் தலம் 
மொழியில் விபூதி எனப்படும் .. 
விபூதி அணிதலானது ஞான திருப்பதிகம் -1 . தேவாரத்துள் 
ஒளியால் சுட்ட பசு மல நீக்கத் ளதுபோலத் தெய்வத்தைப் 
தின்போது விளங்குகின்ற சிவத் புகழ்ந்துரைக்கும் பாடற்றொகை 
துவப் பேற்றிக்கு அறிகுறி 2. புத்தரின் பெருமைகளைப் 
யாகும் . ( சைவசமயம் .பக் . 97 ) பாராட்டும் ஒருநூல் . ( சி.சி.பர. 

சௌத் . 2 , ஞானப் . ) 
திருநெற்றிமாலை கோயில் 
மூர்த்தியின் நெற்றியில் அணி 

திருப்பரிவட்டம்- 1. தெய்வத் 
யும் மாலை . 

திற்குச் சாத்தும் ஆடை 

கோயில் மரியாதையாகப் பெரி 
திருநெறித்தமிழ் தேவாரம் 

யோர் தலையில் சுற்றப்படும் 

கடவுளின் ஆடை 
திருநோக்கு- கடவுள் , 
முதலாயினாரது அருட்பார்வை . 

திருப்பவித்திரமாலை 
திருப்படி- கோயில் வாசற்படி 

கோயில் மூர்த்திகட்குச் சாத்தப் 

பெற்று வைஷ்ணவர் அணியும் 
திருப்படிக்கம் - 

ஆராதனத் 

பட்டு முடிச்சு மாலை . 
தில் உபயோகிக்கும் பாத்திர 
வகை . ( வை ) 

திருப்பள்ளித்தாமம் 

கோயில் மூர்த்திகட்குச் சாத் 
திருப்படிமாற்று - சுவாமிக்கு தப்படும் மாலை . ( S.I.l.ii , 6 ) 


T : 


- 


திருப்பா . தன் 

196 
திருப்பள்ளியறை -- கோயில் மால் ( இலக்குமியின் கணவன் ) 
மூர்த்தி இரவில் பள்ளிக்கு எழுந் ( பிங் .) 
தருளும் அறை . 

திருமகள் மைந்தன் 
திருப்பாட்டு - கடவுளைப் பற்றிப் மன்மதன் . ( பிங் . ) 
பெரியோர் பாடிய பாசுரம் 

திருமங்கையாழ்வார்- ஆழ் 

வார் 
திருப்பாணாழ்வார் ஆழ் 

பதின்மருள் ஒருவரும் 
வார் பதின்மருள் ஒருவரும் 

நாலாயிரப்பிரபந்தத்துள் பெரிய 
நாலாயிரப் பிரபந்தத்துள் 

திருமொழி முதலியன பாடிய 
அமலனாதி பிரான் 

என்ற 

வருமாகிய திருமாலடியார் . 
பிரபந்தத்தைப் பாடியவருமான 

திருமஞ்சனக்கவி - கோயில் 
திருமாலடியார் . 

மூர்த்திகளின் அபிஷேக காலத் 
திருப்பாவாடை- ஆடைமேல் திற் சொல்லும் கவி. ( கோயிலொ 
கோயில்மூர்த்திக்குப்படைக்கும் 

68 ) 
பெரிய நிவேதனம் . ( கோயிற் . 

திருமஞ்சனம்- அபிடே கத்திற் 
திருவி . 24 , உரை ) 

குரிய நீர் . திருமஞ்சனமுங் 
திருப்பாவை- நாலாயிரத் 

கொணர்ந்து . ( பெரியபு . சேரமா . 
திவ்யப் பிரபந்தத்துள் 

9 ) 
ஆண்டாள் பாடிய பகுதி . ( திவ் . 

திருமடந்தை - இலக்குமி . ( திவ் 

பெரியதி . 3.10 , 1 ) 
திருப்பாற்கடல் திருமால் 

திருமடவளாகம் கோயிலைச் 
பள்ளிகொண்டருளும் ஜீராப்தி . 

சுற்றியுள்ள இடம் 
திருப்புகழ் - 1 , தெய்வப் புகழ்ச் திருமடைப்பள்ளி - கோயில் 
சியான பாடல் . ( திவ் . பெரு 

சமையலறை 
மாள் . 1,9 ) 2. அருணகிரிநாதர் 
பாடிய நூல் 

திருமண்- 1 ) திரு நாமந்தரித் 

தற்குரிய வெள்ளிய மண் கட்டி 
திருப்போன.கம் கடவுட்கு ( வை . ) 
நிவேதித்த அமுது . ( S.I.I.iii. 

2 ) வைணவர் தரித் 
82 ) 

துக் கொள்ளும் 

திருநாமம் , 

( அஷ்டப் . திருவேங்கடத்தந் . 
திருமகள் - இலக்குமி . ( கம்பரா . 

99 ) 
உருக்காட்டு . 58 ) 

திருமதில்- கோயிலில் சுற்று 
திரும்கள் கொழுநன் - திரு மதில் ( I.M.P.S.A. 362 ) 


- 


" 1 


\ .. 


197 


1 


திருமதுரம்- பழம் , நெய் , சர்க் திருமால் நிலை - பரம் , வியூகம் 
கரை முதலியவற்றைச் சேர்த் 

விபவம் , அந்தர்யாமித்துவம் 
துச் 

செய்யப்படும் நைவேத் அர்ச்சை என்ற ஐவகைத் திரு 
தியப் பொருள் . 

மால் வடிவங்கள் . ( அஷ்டாதச . 

தத்வத் . 3 , 41 ) 
திருமந்திரபோனகம்- நிவே 
தனம் ( சா . சொ . அ . ) 

திருமால் புதல்வன்- 1. மன் 
திருமந்திரம்- 1. சிவன் , திரு 

மதன் 2 பிரமன் , ( திவா . ) 
மால் 

இவர்களுக்குரியவான 
பஞ்சாக்ஷர அஷ்டாக்ஷரங்கள் 

திருமாலவதாரம்- 1. தசாவ 
2. திருமூலநாயனார் அருளிச் 

தாரம் , 2. சனகன் , சனந்தனன் 
செய்த ஒரு சைவத் திருமுறை சனாதனன் , சனற்குமாரன் , நர 
3. கோயில் 

நாராயணன் , கபிலன் , இடபன் 

நாரதன் , அயக்கிரீவன் , தத் 
திருமலர்ச்செல்வி- இலக்குமி 

தாத்திரேயன் , மோகினி 

வேள்வியின்பதி , வியாதன் , 
திருமலை- திருமாலுக்குரிய திரு 

தன்வந்திரி , புத்தன் 

என்ற 
வேங்கடம் . சின வேங்கை பார்க் 

பதினைந்து அம்சாவதாரங்கள் 
கும் திருமலையே .. ( திவ் . இயற் . 

( பிங் ) 
3 , 75 ) 

திருமாலாயுதம்- சங்கம் , சக்க 
திருமழிசையாழ்வார் -- ஆழ் 
வார்பதின்மருள் ஒருவரும் நாலா 

ரம் , தனு , வாள் , தண்டு என்ற 
யிரப் பிரபந்தத்தில் திருச்சந்த 

திருமாலின் ஐம்படைகள் . ( பிங் ) 
விருத்தம் , நான்முகன்றிருவந் 
தாதி என்ற பிரபந்தங்களைப் திருமாலை 

தெய்வத்துக்குத் 
பாடியவருமாகிய 

திருமாலடி 

தொடுக்கும் பூமாலை 
யார் . 

திருமாலைக் கட்டி- கோயில் 
திருமறுமார்பன்- 1. இலக்கு மாலை தொடுப்போன் . 
மியையும் , மச்சத்தையும் மார்பி 
லுடைய திருமால் ( கலித் . 104 , 

திருமாலைவடை கோயிலில் 
10 ) 2. அருகன் . ( சூடா .) மாலையில் நிவேதிக்கும்வடைத் 

திருப்பணிகாரம் 
திருமாமகள்- இலக்குமி . ( சீவக . 
30 ) 

திருமாளிகைப் பிள்ளையார் 
திருமால்- விஷ்ணு . திருமால் 

சண்டீசர் ( சா . சொ . அ . ) 
சீர்கேளாத . (சிலப் . ஆய்ச்சி , 
படர்க்கை , 1 ) 

திருமுகம் - தெய்வசன்னிதி . 


- 


- 1 


198 


1 . 


திருமுட்டு- பூசைத்தட்டு முத ( திருமாலின் பாதஸ்தான 
லியன . ( வேதாரணி . மேன்மை . மாயுள்ளவர் ) ( கம்பரா . மகேந் . 
52 . 

26 ) 4. கருடன் ( திருமாலின் 

பாதஸ்தானமாயுள்ளனர் ) ( ஈடு 
திருமுடிச்சேவகர்- ஐயனார் . 

, 1,4,6 ) 
திருமுண்டம் திரிபுண்டரம் . 
திருமுண்ட நெற்றியும் . ( பெரியபு திருவடிக்கம்- திருமால் கோயி 
திருநீலகண்டநா . 11 ) 

லில் படிக்கத்தினின்று எடுத்து 

வழங்கும் சுவாமி தீர்த்தம் ( வை ) 
திருமுற்றத்தார்- கோயிற்பணி 

செய்வோர் , ( குருபரம் , 77. ) திருவடி தீட்சை - சீடன் தலை 
திருமுற்றம் -1. சுவாமிசன்னிதி -யில் குருதன் பாதத்தைவைத்து 
( திவ் . பெருமாள் , 1 , 10 ) 2 . 

அருள் புரியுந் தீட்சை வகை . 
கோயில் . 

( சை . ) 
திருமுறை- தேவாரம் , திருவா திருவடிப்பந்தம்- கோயில் 
சகம் , திருவிசைப்பா , திருப்பல் 

மூர்த்தியின் புறப்பாட்டில் முன் 
லாண்டு , திருமந்திரம் , பதினொ 

பாகப்பிடித்துச்செல்லும் தீவட்டி 
ராந்திருமுறை , பெரிய புராணம் - ( வை . ) - 1 
என்ற சைவநூல்கள் . 

திருவடி பிடிப்பான்- கோயி 
திருவா 

லருச்சகன் 
திருமூலட்டானம் 

( சிலப் , 30 , 52 , 
ரூர்ச்சிவதலம் . ( தேவர் . 725.4 ) 

அரும் . ) 
திருமூலநாயனார்- நாயன் திருவடையாளம்- சைவ சம 
மார் அறுபத்து மூவருள் ஒரு யத்திற்குரிய பூதி சாதனங்கள் 
வரும் 

திருமந்திரம் இயற்றிய ( சை ) ( சங் . அக ) 
வருமாகிய பெரியார் ( பெரியபு . ) 

திருவண்ணாமலை - ெ 
திருமேனி -- விக்கிரகம் . கடவள் , 

னார்க்காடு ஜில்லாவிலுள்ள 
முனிவர் முதலியோரது திவ்விய 

ஒரு சிவதலம் . ( தேவா .) 
சரீரம் , 

திருவணுக்கன்றிருவாயில் 
திருமேனிக்கீடு- கவசம் . ( திரு 

கர்ப்பக்கிருகத்தை . அடுத்துள்ள 
வாலவா . 28 , 90 ) 

வாயில் . ( பெரியபு . வெள் 
திருவக்கிரகம் - நிவேதனம் . ளானை . 41 ) 
( சா . சொ . அ . ) : - 

திருவந்திக்காப்பு - திருவிழாப் 
திருவடி -1 . சீபாதம் . ( தேவா . புறப்பாடுகளின் முடிவிற் கண் 
415 ) 2. சுவாமி . ( திவ் . இயற் ணூறு போகச் செய்யுஞ் சடங்கு 
நான்.மு. 88 ) 3. அனுமான் ( திவ் . இயற் . 4 , 43 , வ்யா ) 


. 


தன் 


- - 


* 


199 


திருவம்பலம் - சிதம்பரம் ( திரு திருவாதவூரர் --- மாணிக்ச 
வாலா . கடவு . 3 ) 

வாசக சுவாமிகள் . 
திருவமால்- திருமால் . ( சிலப் . திருவாதிரைநாச்சியார் 
12 , நாக நாறு . ) 

பார்வதி தேவி . ( Loc ) 


திருவமுது- நிவேதன உணவு . 
( S.I.1.i. 98 ) 


திருவாய்ப்பாடி - கண்ணபிரான் 
இளமையில் 

வாழ்ந்து வந்த 
கோகுலம் . ( திவ் . திருப்பா . 
வ்யா . அவ . ) 


திருவரருகம் - ஸ்ரீரங்கம் ( சிலப் ) 


திருவருட்டுறை - திரு வெண் 

திருவாராதனம் -- கடவுட்பூசை 
ணெய் நல்லூரிலுள்ள சிவன் 

( அஷ்டப் . திருவரங்கத்தந் . 30 ) 
கோயில் . ( பெரியபு . தடுத்தாட் . 
65. ) 

திருவாரூர்- ஒரு சிவதலம் 

( தேவா . 711.1 ) 
திருவருட்பா- கி . பி . 19.ஆம் 
நூற்றாண்டில் இராமலிங்க சுவா திருவாழி - திருமாலின் சக்கரா 
மிகள் இயற்றிய தோத்திர நூல் யுதம் . ( அஷ்டப் . திருவரங்கத்து , 

1 ) 
திருவலகு-- கோயில் பெருக்குந் 
துடைப்பம் . 

( திருக்கோ , 1 , திருவாளன் . 1. - கடவுளது திரு 
உரை ) 

வருளைப் பெற்றவன் ( சை ) 

2. கடவுள் 3 .. திருமால் . ( திவ் 
திருவழுவூர் சிவ பிரான் 

- பெரியதி . 5,5,1 ) 
கோயில் கொண்ட அட்ட 
வீரட்டங்களுள் தஞ்சாவூரி திருவானிலை - கருவூர்ச் சிவா 
லுள்ள ஒரு சிவதலம்- ( தேவா .) லயம் 


- 


னது 


திருவன் - திருமால் , சிங்கமாய்க் திருவானைக்கர் திருச்சிராப் 
கீண்ட திருவன் . ( திவ் . இயற் . பள்ளிக்கு அருகிலிருக்கும் சிவ 
2 , 84.) 

தலம் 
திருவாசகம் - வாதவூரடிகள் 

திருவிரையாக்கலி- சிவபிரா 
அருளிய துதி நூல் 

ஆணையைக் குறிக்கும் 

சொல் 
திருவாசல் - 1. ஆலயத்துட் திருவிளக்கு - கோயிற்தீபம் . 
சந்நிதிவாசல் , ( அஷ்டாதச . சி . 8 , 19 ) 
முமுட்சு , 1 , 97 ) 2. திருமால் 
கோயிலில் வடபுறமுள்ள திருவினாள் - இலக்குமி , போதி 
சொர்க்கவாசல் . ( Loc ) 

லார் திருவினாள் .(சிலப் . 1,28 ) , 


200 


மையை 


திருதிநாயகர் 

உற்சவ மானுடைய பஞ்சசத்திகளுள் 
மூர்த்தி ( சா . சொ . அ . ) 

ஆன்மாக்களுக்கு உலகானு 
திருவுடம்பு - விக்கிரகம் , ( சா . பவங்களைக் கொடுத்து உண் 
சொ . அ . ) 

மறைத்தல் செய்யும் 
திருவூறல் திருநாள் - ஊற் 

ஒரு சத்தி ( சை ) (தத்துவப் 

37 , உரை ) 
றுப் பறித்து அதில் முதலை 
யாக ஒரு கட்டையைப்போட்டு 

திரோதானம் ஒரு நரகம் 
அருகில் யானையை நிறுத்தி 

( சேதுபு . தனுக் . 4. ) 
நடத்தும் கஜேந்திர மோட்ச 
உற்சவம் . 

திரோபவம் - பஞ்ச கிருத்தியங் 

களுள் ஒன்றாய் ஆன்மா தன் 
திருவெம்பாவை மார்கழி 

கன்மம் முடியும் வரையில் உல 
மாதத்தில் ஓதப்படும் திருவாச 

கானுபவங்களில் உழன்று மயங் 
கப்பகுதி 

கும்படி உண்மையை மறைத் 
திருவெழுத்து- பஞ்சாட்சரம் தலைச் செய்யும் சிவபெரு 
( சை ) (சிவப்பிர . 10 , 23 ) 

மானது அருட்செயல் . ( சை .) 
திருவேடம் - 1 , விபூதி , உருத்தி தில்லைச்திருச்சித்திரகூடம் 
ராக்கம் முதலிய சைவக்கோலம் சிதம்பரத்திலுள்ள திருமால் 
2. சிவனடியார் . திருவேடங் கோயில் ( திவ் . பெரியதி . 3,3,1 ) 
கண்டால் (சி.சி .8 , 19 ) 

தில்லைநாயகன்- சிதம்பரத்து 
திருவைசாதம் - 

தினப்பூசை சிவபிரான் 
யின் முடிவில் அர்த்தசாமத்திற் 
கடவுளுக்கு நிவேதிக்கும் நிவே தில்லையம்பலம்- சிதம்பரத்தி 
தனப் பிரசாதம் ( Loc . ) 

லுள்ள நடராசரது கனகசபை 


திருவொற்றாடை- திருமஞ். தில்லைவாழ் அந்தணர்- 1.தில் 
சனஞ் செய்ததும் சுவாமி திரு 

லையில் எழுந்தருளிய கூத்தப் 
மேனியில் ஒற்றிய பசரிக்கும் வஸ் 

பிரானைப் போற்றி வழிபடும் 
திரம் , திருவொற்றாடை சாத்தி , 

பொருட்டுத் 

திருக்கைலையிலி 
( குற்றா. தல . சிவபூசை , 32. ) 

ருந்து எழுந்தருளிய சிவகணத்த 
திருவோலக்கம் - 1. தெய்வ 

வர்கள் 2 . சிவனடியவர்களில் 
சன்னிதானம் ( திருவாச , 21,6 ) தொகையடியாராவர் . ( தேவா , 
2. சன்னிதி கோஷ்டி ( வை ) 

736 , 1 ) 
( குருபரம் ; 213 ) 

திலாவத்- திருக்குர்ஆன் 
திரோதானசத்தி சிவபெரு 

தல் ( இ ) 


201 


திவ்வியத்தொனி- தேவர்கள் வார் பன்னிருவரும் அருளிச் 
அருகக்கடவுள் முன்பு செய்யும் - செய்த நாலாயிரஞ் செய்யுட் 
ஆரவாரத்தொனி ( ச . ) 

களின் தொகுதி . 
( சீவக . 3019 , உரை . ) 

திவ்வியமங்களவிக்கிரகம் 
திவ்விய நாம சங்கீர்த்தனம் அர்ச்சைத் திருமேனி ( வை ) 
பாகவதர் பலர் விளக்கைச்சுற்றி 
நடனஞ் செய்து கடவுளின் திவ்வியலிங்கம் - சாந்திகலை 
திருநாமங்களைச் சொல்லிப் யில்தூணாகாரமாயுள்ள லிங்கம் 
புகழ்ந்து பாடுகை . 

( சை ) ( சதாசிவ . 12. ) 


திவ்வியப் பிரபந்தம் - ஆழ் திவம் - பரமபதம் , ( தி . பி . அ . ) 


க 


திக்கடவுள்- அக்கினிதேவன் . 
( திவா . ) 


களைப் பயக்குந் தேவலோக 
மரம் , ( ச . ) 


தீட்சை- 1 . சமய தீட்சை , 

தீபாராதனை- தீபங்காட்டி 
விசேட தீட்சை , நிர்வாண 

பூசிக்கை . 
தீட்சை , என்று முத்திறப்பட்ட 
சைவ சமயச் சடங்குகள் , ( சை ) 
2. நயன தீட்சை , பரிசதீட்சை, தீபாவளி- கண்ண பிரானால் 
மான தீட்சை , வாசக தீட்சை , 

கொல்லப்பட்ட நரகாசுரன் 

வேண்டுகோளின்படி 
சாத்திர தீட்சை , யோகதீட்சை , 

ஐப்பசி 
ஔத்திரிதீட்சை என்ற எழு 

யிற் கிருஷ்ணபட்சத்தில் சதுர்த் 
வகையான சைவசமயச் சடங்கு 

தசியுள்ள வைகறையில் மங் 
கள் ( சை ) ( சைவச . ஆசாரி . களஸ்நானஞ் செய்து கொண் 
85 , உரை ) 3. விரதம் ; 4. உப டாடப்படும் பெரும்பண்டிகை , 
தேசம் . 

தீமேனியான்- சிவபிரான் ( தீப் 
தீபகன்- மன்மதன் 

போலும் சரீரநிறமுடையோன் ) 
தீபதிலகை- புத்தனது 

( திருவாச . 10 , 20 ) 

பாத 
பீடிகையை இந்திரன் ஏவலால் 
காப்பவள் . ( மணி ) . பௌத்த தீயாடி- ( ஈமத்தீயில் ஆடுப் 
பெண் தெய்வம் , 

வன் ) சிவபிரான் . தீயாடி சிற் 

றம்பலமனையாள் ( திருக்கோ . 
தீபாங்கம்- இரத்தின தீபங் 

374 ) 


202 


தீர்க்கதரம்- நரகவகை ( சிவ 
தரு . சுவர்க்க நரக , 109. ) 


போக்கும் இயல்பினர் , ( சமணம் 
பக் , 2. ) 


தீர்த்தம்- 1 . அடியார்கட்கு 
தீர்த்தக்காரர் - கோயிலில் 

வழங்கப்படும் ஆராதனை நீர் 
பூசைக்குப்பின் சுவாமி தீர்த்தம் 

2. திருவிழா ( சூடா , ) 
முன்னர்ப்பெறும் உரிமையாளர் . 

3. சைனாகமம் . தீர்த்தந் தெரிந் 
( வை .) 

துய்த்து ( சீவக . 1247 ) 4 . 

யாகம் . ( யாழ் . அக ) ; 5. பரிசுத் 
தீர்த்தகவி- திருமண் தரித்துக் தம் . தீர்த்தமுக்கண் முதல்வனை 
கொள்ளும்போது நீர்வைத்துக் ( தேவா . 584,9 ) 
கொள்ள உதவும் தேங்காயோட் 
டகல் ( வை . ) 

தீர்த்தன்- அருகன் . ( சூடா . ) 
சிவன் ( திருவாச . 7,12 ) 


தீர்த்தங்கரர்- சைனருள் அரு தீர்வைசாதம்- அர்த்தசாமத் 
கபதவியடைந்த விருஷபர் , தில் நிவேதிக்கும் அன்னம் 
அசிதர் , சம்பவர் , அபிநந்தனர் , 
சுமதி , பத்மபிரபர் , சுபார்சுவர் , தீவகச்சாந்தி 
பண்டைக் 
சந்திரபிரபர் , புஷ்பதந்தர் , அல் 

காலத்தில்காவிரிப்பூம்பட்டினத் 
லது சுவிதி , சீதளர் , சிரேயாஞ் தில் நடைபெற்று வந்த இந்திர 
சர் , வாசு பூச்சியர் , விமலர் , விழா . ( மணி , 1,35 ) 
அநந்தர் , தர்மர் , சாந்தி , 
கிரந்து அல்லது குந்து , அரர் , தீவண்ணன்- சிவன் ( அக்கினி 
மல்லி , முனிசுவ்விரதர் , நமி ,, நிறத்தோன் ) 
நேமி , பார்சுவர் , வர்த்தமானர் 
என்ற இருபத்து நால்வர் ( ச ) தீவிரவேகம்- நர கவகை. (சிவ 
( திருக்கலம் , காப்பு . உரை . ) 

தரு . சுவர்க்க . 113) 

தீக்ஷிதர்- 1 , சமய தீட்சை பெற் 
தீர்த்தங்கரர்கள் - இவர்கள் 

றோர் 2. தில்லைமூவாயிரவர் 3 . 
தெய்வநீர்மையும் , மெய்யுணர் 

யாகம் செய்தோர் . 4 , சங்கற்பங் 
வும் , மெய்ஞானமும் ஆன்ம 

கொண்டவர் . 
ஆற்றலும் உள்ளவர்கள் . பிற 
உயிர்களின் 

துன்பங்களைப் தீக்ஷை- தீட்சை பார்க்க . 


203 


- 


துஆ- இறைஞ்சுதல் , பிரார்த் துங்கி- ( உயர்ந்தவள் ) உமை 
தித்தல் , வேட்டல் ( இ ) 

துங்கீசன் -1. சிவன் ( யாழ் .. 
துஆகுஃப்யத் வெளியே அக . ) 2 , திருமால் 3. சந்திரன் 
சொல்லாது இரகசியமாக உள் 4. சூரியன் 
ளத்தில் வைத்து இறைஞ்சப் 
படும் துஆ ( இ ) 

துடிதலோகம் 

பெளத்த நூல் 

கூறும் தேவலோகத்தொன்று 
துஆயேரஹ்பத் துன்பம் , ( பௌ . ) துடிதலோகத்து மிக் 
நோய் நீங்க - - இறைவனை கோன் பாதம் ( மணி . 12 , 73 ) 
வேண்டல் ( இ ) 

துண்டிவினாயகர்- 1 . துரா 
துக்கநிவாரணம் - வாய்மை சாரன் என்னும் அசுரனைக் 
நான்கனுள் அவாவற்று நிற்கும் கொல்லும்படியார்வதி பிராட்டி 
நிலையே துக்க நீக்கமாகிய வீடு யார் ஐந்து திருமுகமும் பத்துத் 
என்ற 

பௌத்தமதக் கொள் திருக்கரங்களுடனிருக்க அம் 
( பௌ . ) ( மணி , 2,82 , முகங்களிலிருந்து ஐந்து திருமுக 
உரை ) 

மும் பத்துத் திருக்கரங்களுடனும் 

விநாயகமூர்த்தி - அவதரித்துத் 
துக்க நிவாரணமார்க்கம் 

துராசாரனைச் சங்கரித்தனர் 
வாய்மைநான்கனுள் பற்றறுவதே 

ஆதலால் இவர் வக்கிரதுண்டர் 
துக்க நிவாரணத்திற்குரிய வழி 

எனவும் துண்டி வினாயகர் 
யென்ற பௌத்தமதக் கொள் 

எனவும் பெயர் பெற்றனர் . 2 . 
கை ( பௌ . ) ( பணி , 2,66-7 

காசியிலெழுந் தருளியிருக்கும் 
உரை .) 

விநாயகர் 


கை 


- 


துக்கம்- 1. நரகம் 2 , வாய்மை துண்ணூறு - திருநீறு 
நான்கனுள் உலகப் பிறப்பே 
துக்கமென்று கூறும் பௌத்த துத்தி - திருமண்காப்பு 
மதக்கொள்கை- ( பௌ ) ( மணி , 
2,64, உரை ) 

துதங்கள் , துதம்- துதிகள் . 

வாயோரீ ரைஞ்ஞாறு துதங்க 
துக்கோற்பத்தி வாய்மை 

ளார்ந்த . ( திவ் . பெருமாள் , 1,2 ) 
நான்கனுள் அவாவே துக்கத் 

துதி- தோத்திரம் ( சூடா . ) * 
திற்குக் காரணமென்று கூறும் 
பௌத்தமதக் கொள்கைகள் 

தும்பிமுகன்-- விநாயகக் கட 
-- ( பௌ .) ( மணி . ) 

வுள் 


204 


- 


துய்யாள்- நாமகள் ( பிங் . ) ( சி.போ.பா , 4,3 , பக் .278 , 

புதுப் ) 2. நூற்றெட்டு உபநிட 
துர்க்கா தேவி துர்க்கை 

தங்களுள் ஒன்று 
( பு.வெ. 1,20 , உரை .) 
துர்க்கா பூசை- நவராத்திரி துருகிணன்- திருமால் , பிரமன் 
காலத்து மூன்று நாள் துர்க்கா 
தேவியின் பொருட்டு நடத்தப் 

துருணன். 

சிவபிரான் ( இலிங் 

கபு . 41,8 ) 
பெறும் ஆராதனை . 
துர்க்கை - சிவபிரான் தேவியும் ,, 

துருவன்- சிவன் , பிரமன் 
பாலைநிலத்தின் அதிதேவதையு 
மாகிய பெண்தெய்வம் . ( பிங் ) 

துருவை 

பார்வதி 
துர்கை- மகமதியர் சமாதியி துலாப்பாயசம் 

கோயில் 
டம் . ( இ ) 

நைவேத்தியவகை 


பாவை 


. 


துரியச்சந்தி- இரவிற் செய்யும் துவசிகன் - கந்திற் 
படி விதிக்கப்பட்டுள்ள அனுஷ் தெய்வத்தின் பெயர் . ( மணி ) 
டானம் ( சை ) ( தசகா . குருபூ . 
5 ) 

துவர்ப்பசை 

குரோதம் , 

மானம் , மாயை , லோபம் என்ற 
துரியசிவன்- மும்மூர்த்திகட் 

நான்கு 

கஷாயங்கள் 
கும் அதீதமான சிவபெருமான் . 

( மேருமந் . 1150 ) 
( Loc . ) 
துரியம் - 1 . ஆன்மா உந்திப் துவர்ப்பு ஆசியம் , 
பிரதேசத்தில் பிராணனோடு 

அரதி , சோகம் பயம் , சுகுச்சை 
இலயித்து நிற்கத் தன்னையே 

என்ற குணபேதங்கள் ( ச ) 
விஷயீகரிக்கும் 

நான்காம் 

அறுவகைத் துவர்ப்பும் பேசின் 
ஆன்மநிலை . ( சை . ) ( சி.போ. 

( சீவக . 3076 ) 
பா . 4,3 , பக் . 278 , புதுப் . ) 
2. சப்தபங்கியில் நான்காவது 

துவல் - அருச்சிக்கும் பூ . அடி 

யாரிடு துவல் ... பரப்புவாய் 
( ச . ) ( மேருமந் . 709 ) 

( தேவா . 583,2 ) 
துரியன் 

சுத்தான் மா . 
( வேதா . சூ , 79. ) 2. கடவுள் . துவாதசகரன் ( பன்னிரு 
( சங் , அக ) 

கரத்தோன் ) முருகக்கடவுள் 
துரியாதீதம் - 1. மூலாதாரத் 

( யாழ் . அக . ) 
தில் ஆன்மா தங்கி அவிச்சை 

துவாதசநாமம்- 
மாத்திரையை விஷயீகரிக்கும் 

1. திருமா 

லின் 12 திருநாமங்கள் 
ஐந்தாம் ஆன்மதிலை. ( சை ) 

வைஷ்ணவர் உடம்பில் நெற்றி 


205 


துழாய்க் 


துளசி 


மாலை 


முதலிய பன்னிரண்டு இடங் துவைதம் - மத்துவாசாரியரால் 
களில் தரித்துக்கொள்ளும் திரு பிரசாரஞ் செய்யப்பெற்றதுழ் 
மண் . 

சீவான்மாவும் , பரமான்மாவும் 

வேறுவேறெனக் கொள்ளடப் 
துவாசநிதானம்- பிறப்பிற்கு படுவதுமாகிய சமயம் , 
ஒன்றன்பின் ஒன்றாக வரும் 
பன்னிரண்டு யிறவிக் காரண 

கண்ணி 
நிலைகள் , ( பௌ . ) ( மணி . 21 , 
163 , உரை . ) 

துழாய் மௌலி ( துளசி 
துவாத சாட்சரி - ஓம் நமோ மாலையாகிய முடியினன் ) திரு 
பகவதே வாசுதேவாய என்ற மால் . ( சூடா . ) 
பன்னிரண்டு அட்சரங்கனையு 
டைய வைஷ்ணவ மந்திரம் . 

துளசி தீர்த்தம் - திருமாலாரா 

தனையில் உபயோகித்துப் பின் 
துவாதசாதித்தர் தாதா , 

அடியார்களுக்கு வழங்கும் 
அரியமா , மித்திரன் , வருணன் , 

திருத்துழாயும் தீர்த்தமும் . 
சக்கரன் , விவச்சுவான் , பூடா , 
பர்ச்சன்னியன் , 

விஷ்ணுபக்தர் 
அஞ்சன் , 

துளம்மணி 
பகன் , தொட்டா . விட்டுணு 

தரித்தற்குத் திருந்துழாய்க் கட் 
( கூர்மபு . ) என்னும் சூரியர் பன் 

டையைக் கடைந்து உண்டாக் 

கிய மணி 
னிருவர் . 


- 


- 


மாலையை 


துவாந்தம் - நரகம் . ( திவா . ) 

துளசிமாலை 

துளசியிலைக் 
கொத்து அல்லது 

துளசிமணி 
துவாரகேசன் 

யாற் செய்யப்பட்ட மாலை 

( துவார 
கைக்கு இறைவன் ) கண்ண 

துளபமௌலியன் ( துளசி 
பிரான் ( யாழ் . அக . ) 

முடியிலணிந் 

தோன் ) ( திருமால் ) . பிங் . ) 
துவாரசக்தி ஆலயத்தின் 
காவற்றேவதை 

துளவன்- ( துழாயணிந்தவன் ) 

திருமால் , ( அஷ்டப் . பிள்ளைப் 
துவார பாலகர் 

கோயிலின் 

பெரு . சரித் . பக் . 6 ) 
வாயிற் காவல் தெய்வங்கள் . 
( சைவச . பொது . 498 , உரை . ) துறக்கம்- தேவுலகம் ( ம.த.அ ) 

( கலித் . 118 ) 
துவிச கணபதி விநாயகர் 
( நான்கு கரங்களையுடைய துன்முகர் 

துன்முகர் - விநாயகர் ( மாறு 
கணபதி) 

பட்ட முகமுடையவர் ) 


- 


206 


தூபி- கோபுரம் . தூலலிங்கமாந் 
தூபி ( சைவச . பொது . 127 ) 


மூர்த்திகளைக் கொண்டு செய் 
விக்கும் சிருட்டி , திதி , சங்கா 
ரம் , திரோபவம் அனுக்கிரகம் 
என்கிற ஐந்தொழில்கள் , ( சி.சி. 
1,65 , ஞானப் ) 


தூமகேது- விநாயகருக்கு ஒரு 
திருநாமம் 


தூமப்பிரபை - 

எழுநரகத் 

தூலபஞ்சாக்கரம் , 
தொன்று ( ச ) (சீவக . 2817 , 

தூலபஞ்சாட்சரம்- பஞ்சாட் 
உரை . ) 

சரம் பார்க்க ( சை ) (சி.போ . 

பா . 4,1 , பக் . 258 ) 
தூபா- சுவனத்திலுள்ள மரங் 
களிலெல்லாம் மிகப்பெரியது 

தூலலிங்கம் 

1. கோபுரம் , 
( சைவச . பொது , 127 ) 2.சிவா 

லயம் ( சி.சி. 12,1 , மறைஞா. ) 
தூயவன்- திருமால் ( உரி , நி . ) 

தூள்- விபூதி . ( சேதுபு கடவுள் . 
தூயாள்- சரசுவதி ( யாழ் , அக ) 

வா . 8 ) 
தூர்ச்சடி ( பாரமான சடை 

தூளனம் 

விபூதியை நீரிற் 
தரித்தவன் ) சிவன் (காஞ்சிப்பு . 

குழையாது பூசுகை ; நீறு தூள 
இருபத் . 106 ) 

னஞ் செய்திடின் ( சிவரக . சிவ 

தன்மா .23 ) 
தூலசகளதத்துவம் - வித்தி 
யாதத்துவம் ( சை ) ( சி.சி .8,30 , 

தூளிசாலம் - 

அருகக்கடவு 
ஞானப் , ) 

ளது கோயிலின் முதல் மதில் .. 

( ச . ) ( மேருமந் . 60. உரை. ) 
தூலபஞ்சகிருத்தியம்- இறை 
வன் சராசரங்களிடம் பஞ்ச தூளிதம்- திருநீறு 

தெ 


|| 


தெண்டங்கி 

சிவபூசையில் தெய்வகுஞ்சரி தெய்வானை 
பதுமத்து எழுந்தருளியிருக்கும் பார்க்க . 
சிவமெருமானை அக்கினித் தம் 
பமாகத் தியானித்து மந்திரத் தெய்வச் சிலையான்- திருப் 
தால் பூசிக்கை ( சை ) சோதி 

புல்லாணியிற் கோயில் கொண் 
லிங்கமாக்கல் தெண்டபங்கி 

* து 

டுள்ள திருமால் . ( திவ் . பெரியதி 
" தத்துவப் . 64 ) 

9.4,3 ) 


207 


- 


தெய்வத்தானம்- தேவாலயம் 

பால் 

வளர்க்கப்பட்ட.தால் 
( பெருங் . உஞ்சைக் . 43,177 ) தெய்வயானை எனப்பட்டனள் . 

( கந்தபு . தெய்வயா . 52 ) 
தெய்வத்துவனி - தேவர் அரு 
கற்குச் செய்யுஞ் சிறப்புக்களுள் தெய்வயானை காந்த 
ஒன்று ( ச ) ( திருநூற் . 80 ) 

( தெய்வயானையின் கணவன் ) 

முருகக் கடவுள் ( சூடா ) 
தெய்வதம் - தெய்வம் ( மணி .9,70 
தெய்வநாயகி- இலக்குமி தேவி 

தெய்வாவி- பரிசுத்த ஆவி . ( கி ) 
தெய்வநானம்- வெயிலெறிக் தெய்விகாதிசயம் 
கும்போது பெய்யும் மழையில் தெய்வீகாதிசயம்- அதிசயம் 
கிழக்கு நோக்கி ஏழடி சென்று மூன்றனுள் ஒன்று ( ச ) ( சிலப் . 
மீளுகை , ( சை ) ( தத்துவப் .47 , 

10,167 , வரை ) 
வரை ) 

தெரிபொருள்- ஆன்மா . தெரி 
தெய்வமாடம் கோயில் பொருள் தேரின் ( பரிபா . 2,28 ) 
( பெருங் . இலாவாண , 7 , 143 ) 

தென்கலைநாமம் - தென்கலை 
தெய்வயானை இவள் , வைஷ்ணவர் தரிக்குந் திரு 
விஷ்ணுவின் குமரியாயவதரித் 

நாமம் 
துச் சரவணப் பொய்கைக் கரை 
யில் குமரக்கடவுளை மணக்கத் தென்கலையார்- தென்கலை 
தவமியற்றினள் . முருகன் தரி நாமந் தரிக்கும் வைஷ்ணவப் 
சனந் தந்து நீ இந்திரனிடம் பிரிவினர் 
வளருக . நாம் உன்னை மணக் 
கின்றோம் என , அக்கட்டளைப் தென்புலக்கோன்- (தென் 
படி தவத்திலிருந்து நீங்கிக் 

புலத்தின் தலைவன் ) யமன் . 
குழந்தை யுருக்கொள்ள இவளை ( திவ் . பெரியாழ் . 5 , 2,2 ) 
ஐராவதம் என்னும் வெள்ளை 
யானை வளர்த்து இந்திரனிடம் தென்றற்றேரான் 

தென்றற்றேரான்- மன்மதன் 
கொடுத்தது . இவள் 

யானை ( பிங் ) 


தே 


- தெய்வம் - ( பிங் ) 

தேகாத்தும வாதம் - உடலே 
ஆன்மா 

என்று கூறும் சாரு 
தேகளீசன்- திருக்கு ருகூரில் 

வாக மதம் 
எழுந்தருளிய விஷ்ணுமூர்த்தி 


208 


தேகி - ஆன்மா . தேகமுந் தேகி தேவதாகாரம் - 
யும் ( திருமந் . 1785 . 

( யாழ் . அக ) 


கோயில் 


தேசோவிந்து நூற்றெட்டுப் தேவநூதன் 
நிமிடங்களுள் ஒன்று , ( யாழ் . தேவன் . ( கி . ) 


தூதனயகிய 


அக . ) 


தேவதேவர் - 1. சிவபெருமான் 
தேவப் பெருமான் - காஞ்சீபுரத் 

தேவதே வுபதேசித்த சித்தியை 
கோயில் கொண்டுள்ள 

( திருவினை . அட்டமா . 29 ) 
திருமால் 

தேவதேவு - 2 . பரம் பொருள் 
தேயுலிங்கம் - பஞ்ச லிங்கங் 

( திவ். இயற். நான்மூ . 20 ) 
களுள் அக்கினிரூபமாகத் திரு 
வண்ணாமலையில் உள்ள சிவ தேவநகர்- கோயில் . ( யாழ் . அக ) 
லிங்கம் 

தேவநற்கருனண கிறித்த 
தேயுவின் கூறு- புறநிலைக் வரின் சற்பிரசாதச் சடங்கு ( கி ) 
கருவி பதினொன்றனுள் அக் 
கினியின் கூறான ஆகாரம் , தேவமூடம்- தேவர்கள் தம்மை 
நித்திரை , பயம் , மைதுனம் , 

செல்வம் முதலியன தந்து காப் 
சோம்பல் என்பவை ( சை ) பாற்றுவர் என்று 

மயங்கல் 

தெய்வமூடமாம் . ( அ . செ . பக் . 
தேரர் - பௌத்த முனிவர் , புத்தர் 

50 ) 
( பௌ ) தேர ரமணரை . ( தேவா 
139.11 ) 

தேவயானம்- கடவுள் ஊர்தி , 

விமானம் . 
தேவகன்மி 

கோயிலில் சுவாமி 
காரியம் பார்ப்போன் . ( சா.சொ. தேவயுகம்- 12,000 தெய்வ 
அ . ) 

வாண்டு கொண்ட காலவளவு 
தேவகுமாரன்- இயேசுகிறிஸ்து 

( சங் . அக ) 
( கி ) ( கடவுளின் புதல்வன் ) 

தேவர் -1. பவணர் , வியந்தரர், 
தேவகுலம் 

சோதிடர் , 

கற்பர் வேமானியர் 
தேவகோட்டம் - கோயில்தேவ என்ற ஐவகைத் தேவசாதியினர் 
குலமுந் தெற்றியும் ( மணி . 28 

2. பிரம்மா , 

விஷ்ணு , ருத்ரன் 
மகேசன் , சதாசிவன் ( ச ) 3 . 

அஷ்டவசுக்கள் , துவாதசாதித் 
தேவசேனாதிபதி - ( தேவர்க தா , ஏகாதசருத்திரர் , அச்சு 
ளின் படைத்தலைவன் ( முருகக் வினிதேவர் ஆகிய நால்வகைத் 
கடவுள் . (பிங் ) 

தேவ - வகையார் ( பிங் ) . 


- 


72 ) 


209 


தேவர்கள் - இவர்கள் ஆதித்யர் தேவாரம் - 1. பூசனை ( கோ 
( 12 ) உருத்திரர் ( 11) வசுக்கள் யிற்பு . திருவிழா , 27 ) 2 , சிவ 
( 8 ) அசுவநிதேவர் ( 2 ) திக்குப் பிரான்விஷயமாக அப்பர் , சம் 
பாஸ்கர் ( 8 ) இவர்கள் அந்தந் பந்தர் , சுந்தரர் என்ற நாயன்மார் 
தத் தொழில்களைப் பற்றிக் மூவரால் அருளிச் செய்யப்பட்ட 
கடவுளால் சிருட்டிக்கப்பட்டவர் பதிகங்கள் கொண்டதும் தமிழ் 
தேவரகண்டன்- திருவாரூர்ச் 

வேதம் என்று கொண்டாடப் 
சிவபிரான் . ( திருவாரூ . 28 ) படுவதுமான சைவத்திருமுறை 

( தமிழ் நா . 231 ) 
தேவரடியார்- மாகேசுரசைவர் 

தேவாவாசம் - கோயில் ( யாழ் . 
தேவராசன் -1 . விஷ்ணுமூர்த்தி 

அக . ) 
2. இந்திரன் 

தேவான்னம்- நைவேத்தியவ 
தேவலகன்- கோயிலருச்சகன் 

முது 
( யாழ் . அக . ) 
தேவவசனம்- கடவுள் திரு தேவானை 

தேவானை - தெய்வ யானை . 
வாக்கு ( கி . ) 
தேவவசீகரம்- நிவேதன மாமி 

தேவிகோட்டம் - காளிகோயில் 
சமும் மதுவும் இயேசுவின் 

தேவில் - கோயில் ( திவ் . திருவாய் 
மாமிசமாகவும் இரத்தமாகவும் 

4 , 4 , 8 , ) 
மாறுமெனக் கொண்டு செய்யும் 
ஆராதனை . R.C. 

தேவு - தெய்வம் ( தேவா . 696,2 
தேவன் - கடவுள் ( திவ் . இயற் . 

தெய்வத்தன்மை ( சி . சி . காப்பு . 
நான்மு , 2 ) ; அருகன் ( பிங் . ) 

ஞானப் , உரை ) 


தேவாசீவன்- கோயிற் பூசகன் தேனஞ்சு - பஞ்சாமிர்தம் 
( யாழ் . அக . ) 

தேனுகாரி ( தேனுகனுக்குப் 
தேவாமுதம் - தேவருணவு 

பகைவன் ) கண்ணபிரான் 


தை 


தைசதவகங்காரம் -1 , இராசத டது . ( சை ) (சி.போ.பா. 2,2 ) 
குண்ம் மேலிட்ட அகங்காரம் தைத்தியகரன் 

( தைத்தியர் 
( சாங்கியா ) 2. அகங்காரத்திர 

களைக் கொல்வோன் ) சிவன் 
யத்துள் சத்துவகுணம் மேலிட் 

( இலிங்கபு . 41 , 3 ) 


14 


210 


தைத்தியாரி- ( தைத் தியர் தைவதம் -1, தெய்வம் . 2.தெய் 
களுக்குச் சத்துரு ) திருமால் . வாராதனை ( தைலவ.பாயி .16 ) 
( யாழ் . அக ) 


தையல்பாகன்- பார்வதி தைவிகலிங்கம்-- பரார்த்தலிங்க 
தேவியை இடப்பாகத்துடைய வகைகளுள் தேவர்களால் 
வன் ) சிவன் . ( கம்பரா - அக தாபிக்கப்பெற்றது . ( சைவச . 
லிகை , 19 ) 

--பொது , 431 , உரை ) 


தொ 


தொகையடியார்- தில்லை ( தொண்டர்களின் பாததுளி ) 
வாழந்தணர் , பொய்யடிமையில் ஆழ்வார் பதின்மருள் ஒருவர் 
லாத புலவர் , பத்தராய்ப் பணி ( திவ் . திருமாலை , 45. ) 
வார் , பரமனையே பாடுவார் , 
சித்தத்தைச் சிவன்பாலே வைத் தொந்தக்கணபதி 

பெரு 
தார் , திருவாரூர்ப் பிறந்தார் , 

வயிற்று விநாயகர் . தொந்திக் 
முப்பொழுதும் திருமேனி தீண்டு 

கணபதி மகிழ்சோதரனே 
வார் , முழுநீறு பூசிய முனிவர் , 

( திருப்பு , 136 ) 
அப்பாலுமடிச்சார்ந்தார் 
ஒன்பது பிரிவினராயுள்ள கூட்ட 

தொழுகை- தெய்வப் பிரார்த் 
வடியார் . ( சை ) 

தனை ( இ ) 
தொட்டப்பன் - ஞானபிதா ( கி 

தொழும்பு பரம்பொருளுக்கு 
தொண்டரடிப்பொடி 

அடிமை . ( சிவஞா . ) 


என 


தோ 


தோகைபாகன்- சிவபெருமான் தோப்பாண்டி 

தோப்பாண்டி- சிவன்கோயில் 

திருநந்தவனப் பணி செய்யும் 
தோத்திரப்பாட்டு கிறிஸ்து 

பரதேசி 
வின் துதிப்பாட்டு - ( கி ) ; துதிப் 
பாடல் . 

தோவகை- ஸ்திதி கரணம் . 
தோத்திரம்- துதிமொழி . இருக் 

( அ . செ . 26 ) 
கொடு தோத்திர மியம்பினர் 
( திருவாச . 20,4 ) 

தௌத்தியம் - துதி . ( யாழ் . அக ) 


211 


ந 


நக்கன்- 1. அருகன் ( சூடா . ) 
2. சிவன் . நக்கன் காண் . ( தே 
வா . 619.2 ) 


நடராசன் 

சிவபிரானுடைய 
பல மூர்த்தங்களுள் ஒன்றான 
நடனமாடும் மூர்த்தம் . 


சைவ 


நக்கிராக்கியம் - நரகவகை. நடுதறி- கன்றாப்பூரில் எழுந்த 
( சிவதரு . சுவர்க்க நரக , 117. ) ருளியிருக்கும் சிவபிரான் . ( தே 

வா . 811,1 ) 
நக்கீரர்- திருமுருகாற்றுப்படை 
முதலியவை இயற்றியவரும் நடுநிலைமந்திரம் 
கடைச்சங்கத்தில் விளங்கியவரு யோகபாதத்தில் முத்திபஞ்சாட் 
மான புலவர் ( இறை . 1.உரை. ) சர சொரூபத்தியான மந்திரம் , 

( சை ) 
நகசத்துரு- இந்திரன் , ( மலைச் 
சிறகு அறுத்தோன் ) ( ம.த.அ ) நடை- 1. நித்திய பூசை , ( தே 

வா . 152,8 ) 2. கோயில் 
நகநந்தினி- ( இமய பருவதத் 
தின் புத்திரி ) பார்வதி ( யாழ் . நடைப்பெருவாயில் - கோயி 
அக . ) 

லின் பிரதானவாசல் . ( பெருங் . 

மகத .14,20 ) 
நகர்- கோயில் . ( புறநா .6 . ) 

நத்ர் , நத்ரு நேர்ச்சை . இது 
நகுலன்- சிவன் , ( இலக் . அக . ) 

இஸ்லாத்தில் இறைவனுக்கு 

மட்டுமே செய்யப்படவேண்டும் , 
நகுலேசுவரிபீடம்- சத்திபீடங் 
களிலொன்று 

நந்தகம்- திருமாலின் வாள் . 

( யாழ் . அக . ) 
நகேசநங்கை - ( இமயமலை 
யின் பெண் ) பார்வதி ( யாழ் . நந்த நந்தனன் கண்ணன் , 
அக . ) 

திருமால் 


நந்தநந்ம்னி- பார்வதி 


நஞ்சுண்டான் , 

நஞ்சுண் 
டோன் (விஷமுண்டவன் ) 
சிவன் , ( திருவாலவா . 30,9 ) 


நடநாயகன் , நடன்- ( நடர் 
களுள் தலைவன் ) சிவபிரான் 


நந்தன்- 1. திருமால் ( வெங் 
கைக்கோ . 324 ) 2 . திரு 
நாளைப் போவார் 

நாயனார் . 
( பெரியபு , ) 


212 


நபனம் 


- 


-- 


நந்தனன்- விநாயகன் 

அபிஷேகப் பொரு 

ளைச் சுத்திசெய்யும் சடங்கு 
நந்தனார் 

திருநாளைப் போ 
வார் தாயனார் ( திருத்.பு.சா . நபனமண்டபம் 

கர்ப்பக்கிரு 
21 ) 

கத்திற்கு முன்னேயுள்ள திரு 

மஞ்சன மண்டபம் 
நந்தாத்துமசன் 

கிருட்டி 

நபி-- 1. தீர்க்கதரிசி . ( யாழ் . அக ) 

2. முகம்மது . 
நந்தாத்துமசை- துர்க்கை 

நபிநாயகம் - முகம்மது ( Muha 
நந்தாப்பதம்- மோட்சம் 

mmad , as the prophet ) ( இ ) 


னன் 


நந்தாவிளக்கு- கோயிற் கர்ப் நஃபில்- இறைவனுக்கு நல்கும் 
பகிருகம் முதலியவற்றிலுள்ள காணிக்கை ; அதிகப் படியான 
அவியா விளக்கு. ( சீவக , 3144 ) கடமையல்லாத வணக்கம் ( இ ) 


நந்தி- 1 , சிவகண நாதராகிய நம்பர்- சிவன் ( சூடா )) 
தந்திதேவர் ( சூடா . ) 2. சிவன் . 
( பிங் . ) 3. சமணர் பட்டப்பெயர் நம்பன் , 

நம்பன் , நம்பான் - கடவுள் . 
( தேவா , 859.6 ) 

தேவா . 954.1 ) 


நந்திபெம்மான் , நந்திவருத் 

நம்பியாரூரர் - சுந்தர மூர்த்தி 
தனன்- சிவபிரான் 

நாயனார் ( பதினொ. திருத். திரு 

வந் . 8 ) 
நந்தீசுவரன் , நந்திட்சுரன் 
சிவன் , நந்திவாகனன் 

நம்பியான் - கோயிலருச்சகரின் 

பட்டப்பெயர் ( கோயிலொ . 43 ) 
நந்தை - அருகக்கடவுளது சம 

நம்பு செய்வார் 

அருச்சகர் . 
வசரணத்தின் கீழ்த்திசையி 

( Insc ) 
லுள்ள தடாகம் ( ச . ) ( மேருமந் . 
1086 ) 

நம்பெருமாள் -- திருவரங்கத்துத் 
நப்பின்னை- கண்ணனுகந்த 

திருமால் (உபதேசரத் . 50 ) 
தேவியருள் ஒருத்தி . ( திவ் . திருப் 
பா .19 ) 

நம்மாழ்வார் 

ஆழ்வார்கள் 
பதின்மருள் 

தலைமையான 
நஃப்ஸுன்ஸகிய்யா- புனித வரும் திருவாய்மொழி முதலிய 
ஆன்மா ( இ ) 

பிரபந்தங்களின் ஆசிரியருமான 

திருமாலடியார் , ( உபதேசரத். 
நபச்சரர்- தேவர் , அருகன் 50 ) 


2131 


- 


பிரபை , 


நமச்சிவாய சைவர்க்குரிய னுள் குரு சீடனைத் தனது 
பஞ்சாட்சர மந்திரம் . நற்றுணை அருட்பார்வையால் ஞானமுண் 
யாவது நமச்சிவாயவே . ( தே டாகும்படி செய்வது . ( சை ) 
வா . 1182 ; 1 ) 

நயனமாலை உருத்திராட்ச 
நமற்காராதனம் கையிரண் 

மாலை . ( பிரமோத் . 12,6 ) 
டும் இதயத்திலே வைத்துத் 
தொழுது இரண்டுள்ளங்காலும் 

நரகம்-- நரகம் , மா நரகம் , இராச 
பொர முழந்தாள் மடிந்திருக்கும் 

நரகம் , இராசராசேச்சுர நரகம் 
நிலை . ( சை . ) 

என நால்வகையாகவும் ; இரௌ 
நமன்-- யமன் . நமனை யஞ்சோம் 

ரவம் , துவாந்தம் , சீதம்.வெப்பம் 
( தேவா , 1236.1 ) 

சந்தாபம் , பதுமம் , மாபதுமம் , 

காலசூத்திரம் , என எண்வகை 
நமனிகை- திருமஞ்சனம் 

யாகவும் , தமத்தமப்பிரபை , 

இரத்தினப்பிரபை , தூமப் 
நமஸ்காரபாகுடம்- தோத்தி 

சருக்காரப்பிரபை , 
ர நூல் ( ச . ) 

வாலுகாப்பிரபை , பங்கப்பிரபை , 

தமப்பிரபை என எழுவகையா 
நமாஸ்- முகம்மதியரின் தொழு 

கவும் நூல்களிற் கூறப்படுவன 
கை ( இ ) 

வும் உயிர்கள் தீவினைப்பயனை 

அனுபவிக்கும் இடமுமான உல 
தீர்த்தங்கரர் இருபத்து 

கம் . ( சி.போ.பா .2,3 , பக் , 203 ; 
நால்வருள் ஒருவர் ( ச ) ( திருக் சீவக . 2817. உரை . ) 
கலம் , காப்பு , உரை. ) 

நரகரி- நரசிம்ம மூர்த்தியாகிய 
நமிநந்தியடிகணாயனார் திருமால் ( குமர . பிர . காசிக் . 4 ) 
நாயன்மார் அறுபத்து மூவருள் நரகாந்தன் , நரகாரி- ( நரகா 
ஒருவர் , பெரியபு . ) 

சுரனைக் 

கொன்றவன் ) திரு 

மால் 
நமுசி- மன்மதன் ( ச ) 

நரசிங்கமுனையரைய நாய 
நயனத்திரயன்- சிவன் 

னார் நாயன்மார் அறுபத்து 

மூவருள் திருமுனைப்பாடி நாட் 
நயனத்திருமேனி - 

உருத்தி 

டின் தலைவரான சிவனடியார் . 
ராக்கம் . 

( பெரியபு ) 
நயன தீக்கை- பார்வையால் 
தீக்கை செய்தல் 

நரசிங்கமூர்த்தி- நரனுஞ் சிங் 

கமுங் கூடிய உருவுடன் அவதா 
நயன தீட்சை 

தீட்சை ஏழ 

ரஞ் செய்த திருமால் 


நமி 


214 


நரமேதம்- நரபலியிட்டுச் செய் அயன் என்ற ஒன்பதுவகை 
யப்படும் யாகம் , ( பாரத . இராச யான சிவபேதம் . ( சி.சி .2,74 ) 
சூ .14 ) 

நவராத்திரி-- துர்க்கை , லட்சுமி 
நராதாரை- பூமிதேவி 

சரசுவதி என்ற தேவதைகளின் 

பொருட்டு ஆசுவினமாசத்தில் 
நராந்தகன் - ( மக்களை யழிப் 

சுக்கிலபட்சப் பிரதமை தொ 
பவன் ) யமன் ( யாழ் . அக . ) 

டங்கி ஒன்பது நாள் கொண்டா 

டப்படும் திருநாள் . 
நராயணன்- திருமால் ( தனிப் 
பா . 1,53,104 ) 

நவவீரர் - முருகக்கடவுளின் 

துணைவரான ஒன்பது வீரர் 
நல்வேள்- மன்மதன் 

நளினாபதி- திருமால் 
நவகோணத்தாள்- பார்வதி 
தேவி ( சிவரக . தேவர்முனிவர் . நளினி , நளினை- இலக்குமி , 

(உரி. நி . ) சரசுவதி 


1 ) 


நவசத்தி- வாமை , சேஷ்டை , நற்கடைப்பிடி- பழுதற்ற சிந் 
ரௌத்திரி , காளி, பலவிகரணி , தனை ( பௌ . ) 
பலபிரமதனி , சர்வபூததமினி, 

நற்கருணை- இராப்போசனம் 
சக்தி , மனோன்மணி ஆகிய ஒன் 
பது சிவசத்திகள் . ( கந்தபு . 
துணைவ .8 ) 

நற்கருணைகொடுத்தல் 

சபையார்க்குக் கிறிஸ்தவகுரு 
நவநீதசோரன்-- வெண்ணெய் 

நற்கருணை பண்ணிவைத்தல் . 
திருடி ) கண்ணபிரான் ( யாழ் . 
அக ) 

நற்றவமூர்த்தி -- புத்தன் ( திவா ) 
நவபதார்த்தம்- சீவன் , அசீ 
புண்ணியம் , பாவம் , நன்ஞானம் 

சைனமதத்து 
ஊற்று , செறிப்பு , உதிர்ப்பு , 

வழங்கும் இரத்தினத்திரயத் 
கட்டு , வீடு , என்ற ஒன்பது 

தொன்று ( ச . ) ( சீவக . 2813 , 

உரை ) 
பொருட்களே 
தத்துவத்தின் அடிப்படையா 

நன்னயம் சப்தபங்கி ( ச ) 
கும் ( ச . ) ( சீவக , 2814 ,உரை ) 

(( The doctrine of qualified 

Prediaction ) ( மேருமந் . 704 ) 
நவபேத மூர்த்தம் 

சிவம் , 
சத்தி , நாதம் , விந்து , சதாசிவம் . நஜாத்- விமோசனம் , முக்தி 
ஈசன் , உருத்திரன் , 

மால் , 


வன் , 


சமண 


சமய 


215 


- 


நா 
நாகசந்திரன் தீர்த்தங்கர 2. எழுவகையுலகினுள் ஒன்று 
ருள் ஒருவர் ( ச ) ( த , நி.போ. ( ச ) ( திருக்கலம் . 6 உரை ) 
249 உரை ) 

நாகாதிபன்- இந்திரன் ; ஆதி 
நாகசேதகன் 

இந்திரன் 

சேடன் ( பாரத . அருச்சுனன்றீ. 
( யாழ் . அக ) 

10 ) 


நாகணையினான் 

(சர்ப் நாகாந்தகன்- இந்திரன் , அரி, 
பத்தைப் படுக்கையாக உடை சிவன் 
யவன் ) திருமால் 

நாகாபரணன் 

( நாகங்களை 
நாகத்தன்- முருகன் , சிவன் , 

ஆபரணமாக உடையவன் ) 
திருமால் , தேவேந்திரன் 

சிவபிரான் . ( வெங்கைக்கோ . 

197 ) 
நாகநாதன் 1 .. 

இந்திரன் 
( சுவர்க்கத்திற் கிறைவன் ) நாகாராதி , நாகாரி - தேவேந் 
( சூடா . ) 2. சிவன் ( சர்ப்பாபர 

திரன் 
ணனாகிய தலைவன் ) 
3. ஆதிசேடன் . 

நாகாலயம் 

தேவகோயில் , 

( யாழ் . அக . ) பாதலம் ( கம்பரா . 
நாகபஞ்சமி - பால் , பயறு முத ஊர்த்தேடு . 9 ) 
லியவற்றை நாகத்துக்கு இட்டு 
அதனை வணங்கும் நாளாகிய நாகியர்- நாக கன்னியர் , தேவ 
சிராவண சுக்கில பஞ்சமி . 

மாதர் ( கம்பரா . 

ஊர்த்தேடு . 
( Loc ) 

121 ) 


- 


- 


நாகபூஷணன் ( பாம்பணி 

நாகூராண்டவன் 

நாகூரில் 
பூண்டவன் ) சிவபிரான் 

சமாதிகொண்டுள்ள முகமதியப் 

பெரியார் ( இ ) 
நாகமாதா - துளசி ( Holy basil ) 
( சங் . அக . ) 

நாகேசுவரன்- ( பாம்புகளை 

யணிந்த கடவுள் ) சிவபிரான் 
நாகமுகன் ( யானை முகத் 
தோன் ) கணபதி . நாகமுக நம் 

நாச்சிமார் 

1 . திருமாலின் 
பிக்கு நவிலலுற்றான் . ( பெரிப்பு . 

தேவிமார் ( வை ) 2. சத்தமாதர் 
திருமுறைகண் .1 ) 

பார்க்க , 
நாகலோகம்- 1 , தேவலோகம் நாச்சியார் - ஆண்டாள் . நாச் 
( சங் . அக . ) 

சியார் திருமொழி ( திவ் . ) 


216 


நாசமிலாதோன் , நாசமிலி 
சிவன் ( யாழ் . அக . ) 


நாதவிந்து- நூற்றெட்டு உப 
நிடதங்களுள் ஒன்று 


- 


- 


நாசன்- யமன் . ( பிங் . ) 

நாதன்- அருகன் , ( சூடா ) கட 

வுள் , பிரமன் , திருமால் , சிவன் 
நாட்டிருவமுது - காலை நிவே 

( நாமதீப . 11. ) 
தனப் பொருள் . ( S.I.l.iii , 229 ) 

நாதாக்கியை 

பார்வதி , 
நாட்டையர் 

கிறிஸ்துவ நாக்கியை பார்வதி , ( கூர்ம்பு . 
போதகர் ( கி ) 

திரு . 20 ) 
நாத்திகம் - 

கடவுளில்லை நாந்தகம்- திருமாலின் வாள் 
யெனும் மதம் , நாத்திகம் பேசி 

( திவ் , பெரியாழ் , 4,1,2 ) 
நாத்தழும் பேறினர் . ( திருவாச . 
4,47 ) 

நாபிசன் , நபிசன்மன் 

( திருமாலின் உந்தியிற் பிறந் 
நாத்திரன்- சிவன் 

தோன் ) பிரமன் . ( யாழ் . அக . ) 
நாதகீதன்- சிவபிரான் ( சங் . 

நாமக்கட்டி- திருமண் கட்டி 
அக . ) 

( Piep clay , used for the Vais 

nava mark ) 
நாததீத்துவம் - சிவதத்துவம் 
பார்க்க ( சை ) ( சி.போ.பா. 2,2 , 

நாமகள்- ( பிரமாவின் நாவில் 
பக் . 139 , புதுப் ) 

வசிப்பவள் ) சரசுவதி ( திரு 
நாதம்- சிவபிரானது நவபேத 
மூர்த்தங்களுள் ஒன்று ( சி.சி .2 , 

நாமம்- 1. திருமாலின் பன்னிரு 
74 ) 

பெயர்களைக்கூறி உடலிற் பன் 

னிரண்டிடங்களில் இடும் ஊர் 
நாதமுனி- திவ்வியப்பிரபந்தங் 

துவ புண்டரம் . தன்றிருநாமத் 
களை முதன் முதற்கண்டு பிர 

தைத் தானுஞ் சாத்தியே ( கம் 
பலப்படுத்திய ஸ்ரீவைஷ்ணவா 

பரா . கடிமண .49 ) 2. திருமண் 
சாரியத் தலைவர் . ( அஷ்டப் . 

கட்டி 3. எண்குற்றங்களுள் ஒரு 
திருவரங் . காப்பு . 3. ) 

வன் கதியை வரையறுக்கும் 

கன்மம் ( ச ) ( சூடா .) 
நாநரூபதாரை - பார்வதி.புருட 
மோகினி நாதரூபதாரை . ( கூர் 
மபு . திரு . 22 ) 

நாமமின்மை அருகனெண் 

குணத்துள் ஒன்றாகிய பெய 
நாதரூபம்- சிவனது ஒலிவடிவு ரின்மை ( பிங் . ) 


வாச . 9.1 ) 


217 


நாய்ச்சியார்- 1. ஆண்டாள் நாரதர் - 1. பிரமன் புத்திரர் . 
2. பார்வதி 

சிலப் . 6,18 ) 2. புத்தருள் ஒரு 

வர் . 
நாயகி- பார்வதி . ( தக்கயாகப் .. 
62 ) 

நாரன்- மன்மதன் ( கம்பரா , 

இராவண . 244. ) 
நாயன்மார்- 1 . பெரிய புரா 
ணத்தில் வரலாறு கூறப்பெற்ற நாராயணப்பிரியன் 
சிவனடியார் 2 , கடவுளர் . ( ஈடு மாலின் நண்பன் ) சிவபிரான் . 
7,2,11 ) 

( யாழ் . அக . ) 


நாயனார் - 1. சிவனடியார் நாராயணம்- நூற்றெட்டு உப 
2. சிவபெருமான் ( தக்கயாகப் , நிடதங்களுள் ஒன்று 
பக் . 344 ) 

நாராயணன் 

1. ( நீரை 
நாயிந்தே - நாயன்தே சுவாமி மாக உடையவன் ) திருமால் , 
என்று பொருள்படும் தொடர் , ( திவ் . இயற் . நான்மு . 1 ) 2 . 
( ஈடு . 4,3,5 ) 

சிவபிரான் ( யாழ் . அக . ) 3 . 

பிரமன் , சந்திரன் , வருணன் 
நாயோட்டு மந்திரம்- ( திரு 

( யாழ் . அக . ) 
வைந்தெழுத்தில் சி என்னும் 
எழுத்து ) நாயோட்டு மந்திரம் நாராயணி -1 . துர்க்கை . ( பிங் ) 
நாதனிருப்பிடம் . ( திருமந் . பதிப் 2. பார்வதி ( சங்.அக. ) 
புரை . பக் , 30. ) 

நாரி- பார்வதி ( பிங் . ) 
நாரணன் 

திருமால் , ( திவ் . 
நான்மு . 67 ) 

நாரி பாகத்தன் , 
நாரணி- துர்க்கை . ( பிங் . ) நாரிபாகன்- சிவபிரான் 


* 


நாரணிச்சட்டி- திருக்கார்த்தி நால்வகைத்தேவர்- பவணர் , 
கையன்று 

கோயிற்சந்நிதியில் வியந்தரர் , ஜோதிஷ்கர் , கல்ப 
எரிக்கும் விளக்குச் சட்டி 

வாசியர் என்ற நால்வகையான 

தேவர்கள் ( மேருமந் . 8 , உரை ) 
நாரணியவன்- ( நாரணியை 
உடையவன் ) சிவபிரான் ( மரு நால்வாயன்- இந்திரன் , விநா 
தூரந் . 41 ) 

யகன் . ( அக . நி . ) 


நாரதபரிவிராசகம் நூற் 

நாலு பாத சைவம் 

சைவம் 
றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று பதினாறனுள் சரியை கிரியை 


218 


யோகங்களால் 

ஞானம் நாளாகமம் 

விவிலிய நூற் 
அடைந்து பின் ஆன்மா வீடு பகுதி ( Book .of the Chroni 
பெறும் என்று கூறும் மதபேதம் cles ) ( கி ) 
( சை . ) 

நாளார்- யமன் , நாளார் வந் 
நாவரசு , நாவரையர்- திரு தணுகி நலியாமுனம் . ( தேவா . 
நாவுக்கரசு நாயனார் ( சேதுபு . 

326,8 ) 
கடவுள் வா .9 ) 

நான்மலத்தார் 

ஆணவம் , 
நாவலர்கோன் , 

கன்மம் , சுத்தமாயை , 

சுத்தமாயை , திரோ 
நாவலூராளி- ( நாவலூரினர் ) 

தாயி என்னும் நான்கு மலமு 
சுந்தரர் ( தேவா . 942,10 ) 

டைய பிரளயாகலர் ( சை ) ( தத் 
நாவாதி- உருத்திராட்சம் 

துவப் . 21 , உரை ) 


நாவாள் , நாவின்கிழத்தி 

நான்மறையாளன் , 
சரசுவதி . நாவாளுடனீ யென 

நான்மறையோன் , 
நான்முகனே . (சேதுபு . சிவதீர் . 

நான்முகத்தோன் , 
46 ) 

நான்முகன்- பிரமன் ( திருவாச 
நாவீரன்- நம்மாழ்வார் 

2,21 ) ; ( பிங் . ) 


- 


நாவுக்கரசு திருநாவுக்கரசு 

நான்முகன்- அருகன் . பிண்டி 
நாயனார் 

நான்முகன் ( சீவக . 402 ) 
நாழி கேட்டான் வாசல் 
துவஜஸ்தம்பத்துக்கு அப்பால் நான்முகன்கிழத்தி 

( நான் 
வடக்கிலுள்ள வாசல் 

( கோ . 

முகன் மனைவி ) சரசுவதி 
த . ) 

( பிங் . ) 


நி 


நிகரயன்- பரமான்மா , ( யாழ் . 
அக . ) 


நிக்கந்தத்தேவர் , 
நிக்கந்தன் ( பற்றற்றவன் ) 

அருகன் ( சிலப் . 9,13 , அரும் ) 
நிகண்டவாதி-- சைனரில் ஒரு 
சாரார் ( ச ) ( மணி . 27.167 ) 


நிகேதனம் - கோயில் , இந் நிகே 
னே மேகுதி . ( கந்தபு . திருவி . 
219 ) 


நிகமாகச்சுவன் 
சிவன் 


- 


கடவுள் 


219 


நிகோதம்- ஏழுநரகத்திற்கும் . நிஃபாக் இறை நம்பிக்கை 
கீழுள்ள ஒரு நரகம் ( ச . ) ( சீவக . உள்ளவன் போல் நடத்தல் ( இ) 
2793 , உரைக்குறிப்பு . ) 

நிம்பை- இலக்குமி 
நிச்சிந்தன்- அருகன் ( பிங் . )) 

நிமந்தம் - கோயில் ஊழியம் 
நிசீதிகை உண்ணாநோன் 

பார்வதி . 
பால் உயிர்விடுகை . ( ச ) ( T.A. நிமலி , நிமலை 
S.i. 231 ) 

(காஞ்சிப்பு . தழுவக். 318 ) 


நிட்கண்டகன் 

(( பகையற்ற நிமாசு- முகம்மதியரின் தொழு 
வன் ) சிவபெருமான் . ( தேவா . கை ( இ ) 
1049.9 ) 

நியதித்துவம் - சுத்தாசுத்த 
நிட்களசிவம் 

தத்துவத்துள் ஒவ்வோர் ஆன் 

அருவமான 
சிவன் ( சை ) (சதாசிவ . 3 , 

மாவும் தன் கன்மபலனை அனு 
உரை . ) 

பவிக்கச் செய்வது ( சை ) 

( சி , போ பா . 2.2 , பக். 150. ) 
நிட்களர்- அருவமூர்த்தியான 
சிவபிரான் 

நியமம்- 1. கோயில் உவணச் 

சேவல் உயர்த்தோன் நியமமும் 
நிடலாட்சன்- சிவன் , ( நெற் 

( சிலப் . 14,8 ) 2 , நரகம் ( பிங் . ) 

நிர்மலிய புட்பம் ( தக்கயாகப் , 
றிக்கண்ணன் ) 

51 , உரை ) 
நித்தன்- அருகன் , கடவுள் , நியாயத்தீர்ப்பு நாள் 
அரி , சிவன் ( பிங் . ) 

முடிவில் கர்த்தர் தீர்ப்புக் 

கொடுக்குந் தினம் ( கி ) 
நித்தியகலியாணன் கடவுள் 

நிர்க்கந்தவாதி - சைனரில் ஒரு 
நித்தியகலியாணி- பார்வதி . 

பிரிவினராகிய நிகண்டவாதி . 
( யாழ் . அக . ) 

( மணி . 27,167 அடிக்குறிப்பு 

உரை ) 
நித்தியசூரி 

பரமபதத்து 
வாழும் நித்தர் ( வை ) 

நிர்க்கந்தன்- அருகக் கடவுள் 


உலக 


நித்தியமுத்தன்- கடவுள் 


சம் 


நித்தியவிபூதி திருமாலின் 
பரமபதம் . ( அஷ்டாதச . ஸ்ரீவச , 
4 , ப்ர 381 , வ்யா ) 


நிர்க்கிரந்தர்கள் 
சமண 
யத்தை நிறுவிய வர்த்தமான 
மகாவீரரின் மாணவர்கள் 
பெயரால் அழைக்கப்பட்டனர் 


220 


நிர்க்குணசைவம் சைவம் 
பதினாறனுள் சிவனைக் குண 
மற்றவனாகத் தியானிக்க 
வேண்டும் என்று கூறும் சமயம் 


நிர்வாண தீட்சை தீட்சை 
யில் மூன்றாவதும் 

செய்து 
கொண்டவரின் முன்செய்த 
வினைகளைப் போக்க வல்லது 
மான தீட்சை ( சை ) ( சைவச . 
20 , உரை ) 


நிர்க்குணன்- கடவுள் 


நிர்க்குணி- பார்வதி 

நிர்வாணம் சைன பௌத்தர் 

களின் முத்திநிலை ( சூடா . ) 2 . 
நிர்ச்சரம் சுடுபாறையிற் 

மோட்சவின்பம் . ( கைவல் , தத் , 
கிடத்தல் , தலைமயிர் பறித்தல் 

92 ) 
முதலிய சைன விரதம் 
(சி.போ.பா , அவைய . 12. ) நிர்வாணமார்க்கம் - பௌத்த 

சைனமதங்கள் . ( தக்கயாகப் . 7 , 
நிர்ச்சரை நவபதார்த்தத்து ஆசாரி . உரை ) 
ளொன்றும் சஞ்சிதகர்மத்தை 
அழிக்கவல்லதுமான சைனதத் நிர்வாணி . 1. சிவன் 2 . அரு 
துவம் ( சீவக . 2814 , உரை . ) 


கன் 


நிர்ச்சலை - சலனமற்ற சிவசக்தி நிரஞ்சனன்- ( அழுக்கற்றவன் ) 
( சி.சி , 1,47 , ஞானப் . ) 

அருகன் ( சூடா . ) சிவன் ( நாம 
தீப . 16. ) கடவுள் ( திருவிளை ,. 

தீர்த்தவி . 7 ) 
நிர்த்தத்துவன் கடவுள் . 
சிவன் ( சங்கற்ப . 3 ) 

நிரஞ்சனி- பார்வதி ( யாழ் . 
நிர்ப்பீசதீட்சை சமயானுஷ் 

அக . ) 
டானங்கள் செய்யமுடியாதவர் 
களுக்கு அவற்றைச் செய்வதற் 

நிரத்திமாலி 

சிவபிரான் 
குப் பிரதியாகச் செய்யும் ஒளத் 

( யாழ் . அக . ) 
திரிதீட்சைவகை . ( சை ) ( சைவச 

நிரதிகரண தீக்ஷை 
ஆசாரி . 62 , உரை . ) 

தீக்ஷைவகை ( சை ) ( சி , சி , பாயி . 

3. ஞானப் .) 
நிர்மலன்-- கடவுள் 


- 


- 


சைவ 


நிர்மாலியம் - பூசித்து கழித்த நிரதிகாரதீக்கை , 
பொருள் . அர்சித்து வைத்த ... 

நிரதிகாரை- நீர்ப்பீச தீட்சை 
நிர்மலிய புட்பம் ( தக்கயாகப் . 

பார்க்க ( சை ) ( சைவச . ஆசாரி 
51 , உரை ) 

62 , உரை . ) 


221 


களை 


லவ 


கட 


நிரந்தரன் 1 , கடவுள் ( எப் 

தீட்சை 2. நூற்றெட்டுபநிடதங் 
போதும் உள்ளவன் ) ( இலக் . 

களுள் ஒன்று 3. பௌத்தர்கள் 
அக . ) 2. சிவன் ( நாமதீப . 16 ) 

கூறும் முத்தி ( பௌ . ) 
நிரந்தரி- பார்வதி ( யாழ் . அக . ) 

நிருவாணி- வைரவக் கடவுள் . 
நிரம்பரன்- 1. சிவன் 2. அரு ( பிங் . ) 
கன் ( சூடா . ) 

நிரோதானமுத்திரை சிறு 
விரலை 

நீக்கி ஏனைய விரல் 
நிராகாரன் 1. சிவபிரான் 

நுனிகள் 

பொருந்தச் 
( யாழ் . அக . ) 2. திருமால் 

சேர்த்துக் குவிக்கும் முத்திரை 
( யாழ் . அக . ) 

ளகை . ( சை ) 
நிராசனர்- கடவுளர் . ( கம்பரா . 
மிதிலைக் . 114. ) 

நிரோதனை- புலனடக்கம் ( ச ) 

சீவக , 3080 ) 
நிருகேசரி- நரசிங்கம் , திருமா நிரோதி - சோடசகலையுள் ஒன்று . 

தாரத்தொன்று ( யாழ் . ( செந் ix , 248 ) 
அக . ) 

நிலமகள்- பூமிதேவி . ( புறநா . 
நிருணாமன் . அருகன் , 

365 ) 
( சங் . அக . ) 

நிலமளந்தோன்- திரு மால் . 
நிருநாமன்- கடவுள் 

நீணில மளந்தோன் ஆடிய 
நிருமலி - ( குற்றமற்றவள் ) பார் குடமும் . ( சிலப் . 6,55 ) 
வதி . (காஞ்சிப்பு . கழுவா . 87 ) 

நிலயம்-- நிலையம் - கோயில் 
நிருமாலியம் - 1.வில்வம் 2. கட 

( தேவா . 414 , 5 ) 
வுளுக்கு நிவேதித்த சுத்தமான 

நிலைத்தானம்- கோயில் . 
பொருள் . ( பிரபுலிங் . 

( பெரியபு . திருஞான . 340) 
பூசை 58. ) 

நிலையங்கி -1 . விக்கிரகத்திற் 
நிருவாரகம்- திருமாலது வரா 

குச் சார்த்தும் கவசம் 2. விக் 
கிரகத்திற்குச் செய்யும் 

செய்யும் முழு 
காவதாரம் 

வலங்காரம் 
நிருவாணதீக்கை முத்திப் 
பேற்றுக்குக் காரணமாவது 

நிவந்தம் - கோயில் தொண்டு , 

கோயில் . ( உபதேசகா . சிவ 
நிருவாணதீட்சை 

சிவ தீட் 

விரத . 223 ) . 
சையில் மேலானது , 

முக்தி 

நிவிர்த்திகலை - 
பயக்கும் தீட்சை . 

பஞ்சகலை 

யுள் ஆன்மாக்களைப் பாசத்தி 
ருவாணம் - 1. நிர்வாண னின்றும் விடுவிப்பதாகிய 


மாயை 


- 


222 


- 


வகை 


கட 


கலை ( சை ) ( சி . போ . பா , 2.2 நின்மலசொப்பனம் ஆன்மா 
பக் . 143 புதுப் ) 

அருளிடத்தே நின்று அதனை 

யுணரும் சுத்தாவத்தை 
நிவேத்தியம் கடவுளுக்குப் ( சை ) சி . சி . 4,34 , சிவாக் ) 
படைக்கும் அமுது ( பிங் . ) 

நின்மலதுரியம்- ஆன்மாவின் 
நிவேதனப்பாவாடை 

மலங்கழல அதற்கு ஆனந்த 
வுளுக்கு இடும்பெரும் படைப்பு வொளி தோன்றுதலாகிய சுத் 

தாவத்தை வகை . ( சை ) ( சி.சி. 
நிவேதனம்- கடவுளுக்கு அமுது 4 , 34 , சிவாக் ) 
படைத்தல் நிவேதனஞ் செய் 
தான் . ( சேதுபு . சங்கர , 85. ) நின்மலதுரியாதீதம் - ஞா துரு 

தேயம் , என்ற வேறுபாடற்று 
நிறைந்தது- மகா விர தம் . 

ஆன்மா ஆனந்தமயமாகிவிளங் 
( அ . செ , 64 ) 

கும் சுத்தாவத்தை வகை . ( சை 

( சி . சி . 4 , 34 , சிவாக் ) 
நின்மலசாக்கிரம் ஆன்மா 
சிவபிரானது அருளால் சத் நின்மலன் 1 . 

அருகன் . 
தாகி விஷ்யங்களைச் சிவாகார 

( சூடா ) ; 2. கடவுள் ( திருவாச . 
மாகவும் விஷயசுகங்களைச் 

5 , 61 ) 
சிவானந்தமாகவும் அனுபவிக் 
கும் சுத்தாவத்தை வகை ( சை ) நின்மலி 

நின்மலி- கடவுள் , வில்வம் 
( சி.சி. 4 , 34 , சிவாக் . ) 

( நாமதீப . 289. ) 


நின்மலசுழுத்தி - ஆன்மா, 

நின்றசீர்நெடுமாறன்- நாயன் 
ஞாதுரு , ஞானம் , ஞேயம் , 

மார் அறுபத்து மூவருள் ஒருவர் 
என்ற வேறுபட்ட அறிவுடன் 

( தேவா . 737 , 8 ) 
அருண்மயமாகிச் 

சுகத்தை 
அனுபவிக்குப் சுத்தாவத்தை நின்னாமன் ( நாமமில்லாத 
( சை ) ( சி.சி. 4 , 34 , 

வன் ) அருகன் ( சூடா ) . சிவன் 
சிவாக் . ) 

( நாமதீப 16. ) 


வகை 


நீ 


நீண்டவன் 

திருமால் நீத்தவன் -- அருகன் ( சூடா . ) 
( வாமனாவதாரம் எடுத்து 
வளர்ந்தவன் ) ( கம்பரா . குகப்- நீத்தார் - சமணர் 
41 ) 

நீதி -- பார்வதி ( கூர்மபு . திருக் 21 ) 


223 


நீதி நூலன் - அருகன் ( சது . ) 


நீலலோகிதன்- சிவன் ( திவா . ) 


நீதிவானம் - பரமபதம் 


நீலவண்ணன்- திருமால் ( யாழ் 
அக . ) 


நீர்க்கண்டன்- நீலகண்டன் 


நீராஞ்சன் - விநாயகன் 


நீலி- துர்க்கை ( பிங் . ) பார்வதி 
( பிங் . ) 


நீலக்கோலன்- மன்மதன் , 

மன்மதன் , நீள்சடையோன் 
( நாமதீப . 59 ) 

மான் 


சிவபெரு 


நீலக்ரீவன்-சிவன் 

நீளாதேவி- திருமால் தேவிமார் 
நீலகண்டன்- நீல 

களுள் ஒருவர் ( அபிதா . சிஞ் . ) 

நிறங் 
கொண்ட கழுத்தினையுடைய 
சிவன் ) வன் ( திவா .) 

நீற்கண்டன்-- நீலகண்டன் 

நீற்றுக்கோயில்- விபூதிப்பை 
நீலகண்டி- துர்க்கை 

( திருவாலவா . 37 , 57 ) 


நீலமணிவோன்- முருகக் கட 
வுள் ( நாமதீப . 32 ) 


நீலமேனியள் - பார்வதி 


நீறன் 
நீறாடி- சிவபெருமான் ( விபூதி 
யணிந்தோன் ) ( திவ் . இயற். 
நான்முக . 27 ) 


நீலமேனியன்- இராமன் , திரு 

இராமன் , திரு நீறு - விபூதி . மந்திரமாவது நிறு . 
மால் ( யாழ் . அக . ) 

( தேவா . 857.1 ) 


நு 


நுதனாட்டி- ( நெற்றிக் கண் நுபுவ்வத்- இறை தூதுத்துவம் 
ணுடையாள் ) துர்க்கை , பிறை 
நுதனாட்டி . ( கல்லா . 78. 12 ) 

நூலாட்டி -- இறைவன் 


224 


- 


நெ 


நெடியோன்- திரிவிக்கிரமனா 
கிய திருமால் . ( சிலப் . 11,51 ) 


அறுபத்து மூவருள் ஒருவரு 
மான அடியார் . ( பெரியபு .) 


நெடுமால் -- திருமால் ( பிங் ) , 


நெடுவேள்- முருகன் , காமன் 


நெடு மாறநாயனார்- திரு நெற்றிக்கண்ணன் ( நெற்றி 
ஞான சம்பந்தர் காலத்தவரும் யில் கண்ணுடையோன் ) சிவ 
பாண்டியவரசரும் நாயன்மார் பிரான் 


நே 


- 


நேசநாயனார் 

நாயன்மார் 

( கம்பரா .. பிணிவீட் , 70 ) 2 . 
அறுபத்து மூவருள் ஒருவர் . 

தீர்த்தங்கரர் இருபத்து நால் 
( பெரியபு ) . 

வருள் ஒருவர் (சீவக . 912 ) 3 . 

சக்கராயுதம் - ( திவ் . இயற் . திரு 
நேத்திரக் காப்பு- கோயில் விருத் . 9 ) 
மூர்த்திக்கு அலங்காரஞ் 
செய்கை ( Loc ) 

நேமிகாதகம் -- நரகவகை . ( சிவ 

தரு . சுவர்க்க நரக , 114 ) 
நேத்திரமுத்திரை சுண்டு 
விரலையும் 

பெருவிரலையுங் நேமிநாதன்- அருகக் கடவுள் 
கூட்டி நடுவணுள்ள மூன்று 

( சூடா . ) 
விரலையும் உயர நிமிர்த்திக் 
கண்ணுக்கு எதிரிற் காட்டும் நேமியான்-- (சக்க ராயுதன் ) 
முத்திரை வகை ( சை ) ( செந் . x , திருமால் . வள்ளுரு ணேமியான் 
424. ) 

( கலித் . 105 ) 


நேத்திர யோனி 
( யாழ் . அக . ) 


இந்திரன் நேமிவலவன் - திருமால் ( திவ் . 

திருவாய் , 6 , 10 , 2 ) ; கடவுள் ., 


நேமி- 1 . சக்கராயுதனாகிய நேர்த்திக் கடன் நேர்ந்து 
திருமால் , நேமியோ குலிசியோ கொள்ளும் பிரார்த்தனை 


225 


நை 


நைட்டிக தீட்சை- சிவ தரு நைமித்திகம்- ஆண்டுதோறும் 
மிணி பார்க்க ( சை . ) a way of நடைபெறும் சிறப்பான பூசை 
initiation ) ( சைவச . ஆசாரி . கள் . ( குறள் . 18 , உரை ) 
62 , வரை ) 


நைட்டிகாசிரியன்- அக்கினி நையாயிகம்- கௌதமர் இயற் 
காரியாதி கருமங்களாலின்றி றிய நியாய நூற்கொள்கை , 
யாவையும் ஞானத்தாலே பண் ( மணி . 27,79 ) 
ணும் ஆசிரியன் ( சி . சி . 8,5 , 
சிவாக் ) 

நைவேத்தியம் , 
நைத்திகம் , 

நைவேதனம்- கடவுட்குப் 
நைத்தியம் நித்தியத்துவம் . படைக்கும் 

உணவு . 

( தாயு . 
( யாழ் . அக . ) 

கருணா . 8 ) 


- 


நொ 


மலை 


நொடித்தான்மலை ( சங்கார ( ச ) ( சூடா . ) 
கருத்தாவின் மலை ) கைலாய 
( பிங் . ) நொடித்தான் 

நோன்பி- விரதி. (மணி .3.75 ) 
உத்தமனே ( தேவா . 
1166,1 ) 

நோன்பு - விரதம் 

( சேதுபு , 
நோற்பாள் - சைனசந்நியாசினி 

பாவநா . 19 ) 


மலை 


பக்கதன்மம்- துணி பொருட்கு பக்கப் போலியின் ஒன்பது 
இடனாயுள்ள பக்கத்தின் வகை - பிரத்தியக்க விருத்தம், 
தன்மை . (மணி ) 

அனுமான விருத்தம் , சுவசன 

விருத்தம் , உலோக விருத்தம் , 
பக்கப்போலி - தீய பக்கம் , தருக் 

அப்பிரசித்த விசேடணம் , அப் 
கத்தில் பக்கத்தின் ஆபாசம் , பிரசித்த 

விசேடியம் , அப் 
பிரத்தியக்க விருத்தம் பிரசித்த உபயம் , அப்பிரசித்த 
முதலாக ஒன்பது வகைப்படும் . சம்பந்தம் என்பன . ( மணி ) 


15 


226 


சைனாகம் 


பக்கிரி- முகம்மதியப் பரதேசி பகவன்.பிரமன் , திருமால் , ( பிங் . ) 
( இ ) ( Fakir , Muhammadan சிவன் , ( திவா ) புத்தன் , ( திவா ) 
religious mendicant ) 

சினன் , குரு , தேவன் . ஆதிபக 

வன் முதற்றே . உலகு ( குறள் .1 ) 
பக்தவஹ்சலன் ( அடியார் 
களிடம் பேரன்புள்ளவன் ) கட பகவனார் -- திருமால் 
வுள் , 

பகவான் - சிவன் . ( சூடா .) 
பக்தி - கடவுளிடத்து வைக்கும் 
அன்பு ; வழிபாடு . 

பகாலி- சிவன், கபாலமேந்தி . 

( யாழ் . அக . ) 
பக்தியோகம்- பயன் கருதாது 
பக்தி செய்தலாகியவீட்டுநெறிக் 
குரிய உபாயம் ( அஷ்டாதச . 

பகுசுருதியாகமம் 
அர்த்தபஞ். 31 ) 

மூன்றனுள் ஒன்று ( ச ) ( சீவக . 

213 , உரை ) 
பக்ரீத் ஒருமுகம்மதியப் 
பண்டிகை( இ ) 

பகுவபஞ்சம் நூற்றெட்டுப் 

நிடதங்களுள் ஒன்று 
பகடி -1 , பிரகிருதி தத்துவம் , 
( திருக்கலம் . 13. ) 2. வினை 

பங்கப்பிரபை 

எழுநரகத் 
( ச ) பகடிப்பகைவா ( திருநூற் .3 ) தொன்று ( ச ) ( சீவக ) 2817 , 

உரை ) 
பகவத்கீதை- அர்ச்சுனன் 
பொருட்டுக் கண்ணபிரான் உப 

பங்கயச்செல்வி- ( தாமரையி 
தேசித்ததும் 18 - அத்தியாய லுள்ளோள் ) இலக்குமி ( தேவா . 
முடையதும் மகாபாரதத்தில் 868.1 ) 
அடங்கியதுமான வடமொழி 
ஞான நூல், வடமொழிப் பகவத் 

பங்கயப் பீடிகை 
கீதையைப் பட்டனார் தமிழில் 

புத்தரது 
மொழிபெயர்த்துச் செய்தஞான 

பாதங்கள் அமைந்த பதுமபீடம் 

( மணி . 28. 211 ) 
நூல் , 


-- 


பகவத் விஷயம்- தெய்வ சம் 
பந்தமானது ) திருவாய்மொழி 
வியாக்யானம் ( வை ) 


பங்கயன் -1 . ( தாமரையில் 
தோன்றியவன் ) பிரமன் . 
(( அக . நி . ) 2. ( தாமரைக்கு 
நாயகன் ) சூரியன் 


பகவதி- இலக்குமி , பார்வதி , 
( நாமதீப , 22 ) துர்க்கை ( திவா ) 
சரசுவதி , தருமதேவதை ( பிங் . ) 


பச்சைப்பெருமான்- (பச்சை 
நிறமுள்ள சுவாமி ) திருமால் 


227 


பச்சையம்மன் 
தேவதை. 


மார் அறுபத்து மூவருள் ஒருவர் 
( பெரியபு . ) 


ஒரு கிராம 


பசுபாசம்- ஆணவமலம் 


சைன 


பச்சையன்- திருமால் ( யாழ் . 

பசுபோகம் சமயபதார்த்தம் 
அக . ) - 

எட்டனுள் ஒன்றான 

ஆன்ம 

நுகர்ச்சி 
பசதன் சூரியன் , இந்திரன் , 
அக்கினி . ( யாழ் . அக . ) 

பசுபோதம் ஆன்ம அறிவு . 

( திருவிளை . கடவுள் . 10 ) 
பசவன் 

வீரசைவ மதஸ்தாப 
கர் 

பசும்பிறப்பு 

மதங் 
கூறும் அறுவகைப் 

பிறப்பு 
பசிதம்- திருநீறு ( திருப்போ.சத் . களுள் மூன்றாவது ( ச ) ( மணி . 
பெரியகட்டியம் , 10 ) 

27 , 151 ) 

பசுமம்-- திருநீறு. ( வாயுசங் . பாசு 
பசு- உயிர் , கடவுள் , சீவனுடை பதவி 34. ) 
யது . பதி பசு பாசமெனப் பகர் 
மூன்றில் . ( திருமந் . 115 ) 

பசுவாசாரம் ஆன்மாவாசா 

ரம் . சத்திபூசை . ( யாழ் . அக ) 
பசுகருமம் சமய பதார்த்தம் 
எட்டனுள் 

பஞ்சகஞ்சுகம் - 
பெத்தான்மாவின் 

ஆன்மதத்து 
செயல்கள் ( சைவப் .67 ) 

வச்சட்டை ஐந்து , அவை ; 

காலம் , நியதி, கலை, வித்தை 
பசுஞானம் பதிஞானம் பாச 

அராகம் என்பன ( சை ) ( சி. 
ஞானங்களின் வேறுபட்ட ஆன் 

போ . 2,2 , பக் , 158 ) 
மாசொரூப ஞானம் ( சி.சி .4,2 ) 

பஞ்சகந்தம்- உருவம் , வேதனை 

குறிப்பு , பாவனை , விஞ்ஞானம் 
பசுத்துவம் உயிர்த்தன்மை 

என்ற ஐவகைக் கந்தங்கள் 
( தாயு . பொன்னை .41 ) 

( பௌ . ) ( மணி . 30. 33 ) 
பசுநீகாரம் 

ஆணவமலம் 

பஞ்சகபாத்திரம்- பூஜையில் 
பார்க்க ( சை . ) ( இலக் . அக . ) 

வழங்கும் ஐந்து பாத்திரங்கள் 
பசுபதி ( ஆன்மாக்களுக்குத் 

( சைவச . பொது , 445 , உரை ) 
தலைவன் ) சிவபிரான் , கடவுள் 
பவித்திரனைப் பசுபதியை ( தே 

பஞ்சகர்த்தாக்கள் 
வா , 481,5 ) 

பஞ்சகருத்தாக்கள்- பிரமன் , 

உருத்திரன் , மகே 
பசுபதி நாயனார் 

நாயன் சுரன் , சதாசிவன் எனப் 

பர 


-- 


விட்டுணு , 


228 


சைன 


சிவத்தின் உருவங்களாய்ச் காரம் , திரோபவம் , அனுக்கிர 
சிருட்டி முதலிய தொழில் புரி 

கம் என்ற கடவுளின் ஐந் 
தற்கமைந்த ஐவகைக் கர்த்தாக் தொழில் . ( சை ) ( சி.சி. 1,36 ) 
கள் ( சை ) ( சங் . அக ) 

பஞ்சகோசம் - அன்னமய 
பஞ்சகல்யாணபூசை 

கோசம் , பிராணமய கோசம் , 
சமயத்தவர் நிகழ்த்தும் பூசை மனோமயகோசம் , விஞ்ஞான 
வகை ( ச ) 

மயகோசம் , ஆனந்த மய 

கோசம் என ஆன்மாவை மூடிக் 
பஞ்சகல்யாணம் - 

அருகக் கொண்டுள்ள 

ஐவகைக் 
கடவுளுக்குரிய சுவர்க்காவ கோசங்கள் ( தத் ) The Five 
தரணம் , மந்திராபி ஷேகம் Vestures of the soul ) ( சி . சி . 
மகாப்பிரஸ்தானம் , கேவலோத் ப்ர . மாயா . ச ) 
பத்தி , பரிநிர்வாணம் என்ற 
ஐவகைப்பட்ட சிறப்புக்கள் பஞ்சசத்தி- பராசத்தி , திரோ 
( ச . ) ( திருநூற். 4 , உரை ) 

தானசத்தி அல்லது ஆதிசத்தி , 

இச்சாசத்தி , ஞானசத்தி , கிரியா 
பஞ்சகல்யாணன் அருகக் சத்தி என்ற ஐவகைச் சிவசத்தி 
கடவுள் . 

கள் . ( சதாசிவ ) 


பஞ்சகலை- அர்த்தப் பிரபஞ் பஞ்சசமிதி ஆகாரசுத்தி , 
சம் இரண்டனுள் ஒன்றும் , திருப்தி , தவம், அத்தியயனம் , 
நிவர்த்திகலை பிர திட்டாகலை தெய்வபத்தி யென்ற ஐந்து 
வித்தியாகலை , சாந்திகலை , நியமங்கள் , ( ச ) ( மேருமந் . 145 
சாந்திய தீ தகலை என்று உரை ) 
ஐவகைப்பட்டதுமான சிவசத்தி 
நிலை ( சி. போ . பா . 2,2 , பக் . 

பஞ்சசரன் - மன்மதன் 
142 , புதுப் . ) 

பஞ்சசாதாக்கியம் --- சிவசா 

தாக்கியம் , அமூர்த்தி சாதாக் 
பஞ்சகவ்வியம்- கோமயம் , 

கியம் , 
கோமூத்திரம் , தயிர் , நெய் ,பால் 

மூர்த்திசாதாக்கியம் , 
என்பனவற்றை 

கர்த்திருசாதாக்கியம் , கன்மசா 
மந்திரபூர்வ 
மாகச் சேர்க்கப்படுவது 

தாக்கிய மென்ற ஐவகைச் சிவ 
( உத் 

பேதங்கள் . ( சை ) ( தத்துவப் . 
தரரா . அசுவ . 129 ) 

191. வரை) 
பஞ்ச கிருத்தியம்- ஆன்மாக் 

பஞ்சசாயகன் -- மன்மதன் 
கள் மும்மலங்களை ஒழித்து 
வீடு பெறுவதற்குத் துணையாய் பஞ்சசீலம்- காமம் , கொலை 
இருக்கும் சிருட்டி , திதி , சங் கள் , பொய் , களவு என்னும் 


2291 


லாகிய 


வகை 


ஐந்தனையும் முற்றத்துறத்த பஞ்சப்பிரேதபரசிவம்- சர்வ 

பௌத்த ரொழுக்கம் சம்மார காலத்தில் நான்முகன் 
( பௌ . ) ( மணி . 21,57 . உரை ) திருமால் உருத்திரன் மகேசன் . 

சதாசிவன் 

ஆகிய ஐவரின் 
பஞ்சசுத்தி - மானச பூசையில் உடல்களையே தெப்பமாகக் 
பூதசுத்தி ஆன்மசுத்தி திரவிய கொண்டு அவற்றின் மீது எழுந் 
சுத்தி , மந்திரசுத்தி இலிங்க தருளி மீண்டும் படைப்பு முத 
சுத்தி என்ற ஐவகைச் சுத்தக் லானவைகளைச் செய்விக்கத் 
கிரியை ( சை ) ( சி.சி. 8,20 , திருமால் முதலியவர்களைப் 
நிரம்ப ) 

படைக்கும் சிவபிரானின் திரு 

வுருவம் . 
பஞ்சஞானன்- புத்தர் ( சங் . 
அக . ) 

பஞ்சபத்திரம் - சுவாமிக்குப் 

படைத்தற்குரிய நைவேத்திய 
பஞ்சநமஸ்காரம்- அருகர் , 
சித்தர் , ஆசாரியர் , உபாத்தி 
யாயர் , சாதுக்கள் , என்ற ஐவ பஞ்சபரமேட்டிகள்- அருகர் , 
ரையும் முறையே வணங்குதற் 

சித்தர் , ஆசாரியர் , உபாத்தி 

யாயர் 
குறியாகச் சைனமதத்தில் வழங் 

சாதுக்கள் என்ற 
கும் அ , சி , ஆ , உ , சா என்ற ஐந் ஐவகை சைன சமயப் பெரியார் . 
தெழுத்துக்களாலாகிய மந்திரம் . 

( ச ) ( சிலப் . 10,18 ,உரை ) 
( ச ) ( சீவக . 951 , உரை) 

பஞ்சபரிவர்த்தனன்- கருமம் , 

அவிச்சை , வாசனை , 
பஞ்சநீராஞ்சனம் 

உருசி , 

மாயாசம்பந்தம் என ஐவகை 
தாமரை சீலை , தளிர் இவற்றைத் 

யாய் மாறிவரும் விஷயங்கள் 
தெய்வத்துக்கு முன் சுழற்றியும் 

( ச ) ( மேருமந் . 71 உரை ) 
அதற்குமுன் தண்டனிட்டும் 
புரியும் ஐவகைப் பூசனைச் 
செயல் . ( யாழ்.அக ) 

பஞ்சபல்லவம் - பூசனைக்குரிய 
ஆத்தி , மா , முட்கிளுவை , 

முல்லை , வில்வம் என்ற ஐந் 
பஞ்சப் பிரமம்- 1. ஈசானம் , 

தன் தளிர்கள் ( யாழ் . அக . ) 
தற்புருடம் , அகோரம் , 
தேவம் , சத்தியோசாதம் என்ற பஞ்சபாணன்- மன்மதன் . 
சிவனை முகங்கள் ( அபி . சிந் ) ( திவா . ) 
2. சிவபிரானது ஐந்து திரு 
முகம்பற்றிய மந்திரங்கள் ( காஞ் பஞ்சபாணி- பார்வதி . பஞ்ச 
சிப்பு . சனற் 14. ) 3. நூற்றெட் 

பாணி 

தந்த முருகோனே . 
டுப நிடதங்களுள் ஒன்று . 

( திருப்பு . 682. ) 


விளக்கு , 


வாம 


230 


. 


பஞ்சபாத்திரம்- 1. பூசையில் 

உமை , சண்டேசுவரன் என்ற 
அர்க்கியம் , பாத்தியம் , ஆச 

ஐவகைக் 

கடவுளர் . ( சை ) 
மனீயம் , ஸ்நா நீயம் , சுத்தோ ( Loc . ) 
தகம் என்பவைகளுக்கு 
யோகிக்கப்படும் ஐந்து நீர்வட் பஞ்சயாகம் 

கர்மயாகம் 
டில் 2. அகன்ற வாயுள்ள செபயாகம் , ஞானயாகம் , தபோ 
தீர்த்தபாத்திரம் 

யாகம் , தியானயாகம் என்ற 

ஐவகை வழிபாட்டு முறை ( சிவ 
பஞ்சமகதி - மோட்சகதி ( ச ) 

தரு . ஐவகை 1 , உரை ) 
( பிங் . ) 

பஞ்சரன் - மன்மதன் 
பஞ்சமகாவிரதம் - அஹிம்சை 
சத்தியம் அஸ்தேயம் பிரம்ம 

பஞ்சலிங்கம்- பிருதிவிலிங்கம் 

பிரம்ம பஞ்சலிங்கம் 
சரியம் அபரிக்கிரகம் 

என்ற 

அப்புலிங்கம் , தேயுலிங்கம் , 
துறவிகளுக்குரிய ஐம்பெரும் 

வாயுலிங்கம் , ஆகாசலிங்கம் 
விரதங்கள் . ( ச ) 

என்ற ஐந்து சிவலிங்கங்கள் , 


பஞ்சவத்திரன்- ( ஐம்முகன் ) 
பஞ்சமலம் - ஆணவம் , கன்மம் , 

சிவன் ( யாழ் . அக . ) 
மாயை மாயேயம் , திரோதானம் 
என்ற ஐவகை மலங்கள் , ( சை ) 

பஞ்சவர்க்குத் தூதன்- ( திரு 
( பிங் . ) 

மால் ) கண்ணபிரான் . ( திவ் . 

பெரியாழ் , 1,8,3 ) 
பஞ்சமி- திரௌபதி , பார்வதி 
( நாமதீப .23 ) 

பஞ்சஸ்கந்தம்- பஞ்சகந்தம் . 

( பௌ . ) ( மணி 30 , 33 அரும் ) 
பஞ்சமுகன் - சிவன் ( சூடா . ) 

பஞ்சஸம்ஸ்காரம் 

தாபம் , 
பஞ்சமுத்திரை- திருநீறு , உருத் 

புண்டரம் , தாசிய நாமம் , மந் 
திராக்கம் , பூணூல் , உத்தரீயம் , 

திரோபதேசம் , திருவாராதனம் 
உட்டிணீடம் என ஆசாரியர்க்கு 

என்ற ஐவகை ஸம்ஸ்காரங்கள் 
உரியனவாகச் சொல்லப்படும் 

( வை ) 
ஐந்தடையாளங்கள் 

( சை ) 
சைவச . ஆசாரிய , 45 , வரை ) 

பஞ்சா - மொகரம் பண்டிகையில் 

ஷியாமுகமதியர் எடுத்துச் செல் 
பஞ்சமூர்த்தி- 1. சிவபிரானுக் 

லும் கைகுறிவிருது ( இ ) 
குரிய சதாசிவன் மகேசுவரன் , 
உருத்திரன் , விஷ்ணு , பிரமன் பஞ்சாக்கரம்- பஞ்சாட்சரம் 
என்ற ஐந்து மூர்த்தங்கள் ( சை ) 

பார்க்க . ( திருவாலவா . திரு 
2. விநாயகன் , முருகன் , சிவன் , நகரச் . 3 ) 


231 


- 


பஞ்சாங்கதெண்டன் , 

நமசிவாய என்ற ஐந்து எழுத் 
பஞ்சாங்க நமஸ்காரம் - முழங் துக்களாலான துமான மந்திரம் . 
கால்கள் கைகள் தலையெனும் 2. திருநீறு . ( Loc ) 
ஐந்துறுப்பும் நிலந்தோயவணங் 
குதல் . அட்டாங்கமுடன் பஞ் பஞ்சரணுவிரதம்- சைனருள் 
சாங்கமுடனாதல் .... பணிவோர் 

இல்வாழ்வான் அனுஷ்டிக்கும் 
( திருவிளை. மூர்த்தி . 30 ) 

ஐந்து விரதங்கள் ( ச . ) 
பஞ்சாச்சரியம்- அருகக் கட பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் , 
வுள் பொருட்டு நிகழும் கன தேன் , சர்க்கரை , நெய் , திராட் 
கவர்ஷம் , புஷ்பவர்ஷம் மந்தமா சை என்ற இனிய பண்டங்க 
ருதம் , சுபகோஷம் , தேவதுந்துபி ளால் ஆக்கியதும் அபிஷேகத் 
என்ற ஐந்து அதிசய நிகழ்ச்சி திற்கு 

உபயோகிப்பதுமான 
கள் . ( ச ) ( நரிவிருத் ) 

பண்டம் . 
பஞ்சாசாரம்- ஐவகையொழுக் பஞ்சாயதனபூசை-- கணபதி , 
கம் . இலிங்கசாரம் , சதாசாரம் திருமால் , சிவன் , பார்வதி , சூரி 
சிவாசாரம் , பிருத்யாசாரம் , 

யன் இவ்வைங்கடவுளர்க்கும் 
கணாசாரம் என்பன . 

( வீர 

வீட்டிற்புரியும் நித்திய வழிபாடு 
சைவம் , பக் . 151. ) 

( Loc ) 


- 


பஞ்சாசாரியர் 

கோயில் 
அருச்சகர் . ( S.I.l.ii , lll . ) 


பஞ்சாயுதபாணி-- ( ஐம்படைக் 
கையினன் ) திருமால் 


- 


பஞ்சாட்சரக்காவடி விபூ 

பஞ்சானனன் ( ஐம்முகத் 
திக்காவடி 

தோன் ) சிவன் . ( உரி.நி ) 
பஞ்சாட்சரக்கோயில் 

விபூ 

பஞ்சாஸ்திகாயம்- ஜீவாஸ்தி 
திப்பை 

காயம் , தர்மாஸ்திகாயம் அதர் 
பஞ்சாட்சரப்படி - சிதம்பரங் 

பாஸ்திகாயம் , ஆகாசாஸ்திகா 
கோயிலுள் சித்சபையில் ஏறுதற் 

யம் , புற்கலாஸ்திகாயம் அல் 
கமைந்த ஐந்து படிகள் 

லது அஜீவாஸ்திகாயம் என்ற 

ஐந்து சைனமத தத்துவங்கள் . 
பஞ்சாட்சரப்பாறை- திருப்ப ( ச . ) ( திருநூற் .23 ,உரை . ) 
ரங்குன்றத்தில் நக்கீரர் இருந்து 
பூசை செய்த பாறையைப் பஞ் பஞ்சிநாண் - 

பூணூல் ( திரு 
சாட்சரப் பாறை என்பர் 

விளை . நகர . 83 ) 
பஞ்சாட்சரம்-- 1. சிவபிரானை பஞ்சீகரணம் சூக்கும பூதங் 
அதிதெய்வமாகக் கொண்டதும் கள் ஒவ்வொன்றையும் இரண்டு 


232 


சமபாகமாகப் 

பிரித்து , ஒரு டினி நோன்பிகள் பலர்புகுமனை 
பாகத்தைத் தன் ஸ்தூலபூதத் யில்- (சிலப் . 15,164 ) 
திலும் , மற்றொரு 

மற்றொரு பாகத்தை 
நான்கு சமபாகமாகப்பிரித்து 

பட்டைச்சாதம் - கடவுளுக்கு 
ஒவ்வொரு சிறு பாகத்தையும் நிவேதிக்கப்படும் அன்னக்கட்டி 
மற்ற நான்கு ஸ்தூல பூதங்களி 

பட்டைநாமம் - 
லும் சேர்க்கை , ( தத் ) ( கைவல் . 

அகன்ற நா 

மம் ( Big sized Vaisnavaiet 
தத் . 10 ) 

Mark ) 
பட்டர் ஸ்துதி பாடகர்கள் , 
பூசைக்காரர் 

படிமுழுதிடந்தோன் ( நில 

முழுதும் பெயரத் தூக்கினோன் ) 
பட்டர்பிரான் பிராம்மணர்க திருமால் . ( பிங் . ) 
ளுக்கு வைதிகர்களுக்கு உபகா 
ரகர் , பெரியாழ்வாரின் ஒரு திரு படியளந்தோன் (உலகை 

அளவிட்டவன் ) திருமால் ( பிங் ) 


- 


நாமம் 


பட்டன்- 1. கோயிலருச்சகன் படியிடந்தோன் திருமால் 
2. சுவாமி . ஆல நிழலமர் பட்ட ( சூடா .) 
னை . ( தேவா . 926 , 1 ) 

படிவ நோன்பியர் 

தவவே 
பட்டாரகர்- கடவுளர் , குருக் டத்தையும் நோன்பையும் 
கள் 

உடையவர் . (மணி . ) 


பட்டாரகன்- 1. அருகபதவி படைத்தவன்- பிரமன் ( யாழ் 
பெற்றோர் . நமி பட்டாரகர் . 

அக . ) 
( தக்கயாகப் . 375 ,உரை ) 2 . 
கடவுள் , ( பிங் ) 

படைப்போன் 

பிரமன் , 

( திவா ) 
பட்டாரிகை - துர்க்கை 

படையல் - நிவேதன உணவு 
பட்டினத்துப்பிள்ளையார் 
காவிரிப்பூம்பட்டினத்தவரும் பண்டர் பௌத்தர் 
பதினொராந்திருமுறை ஆசிரிய 
ருள் ஒருவரும் ஆவர் 

பண்டரங்கன் - ( பாண்டரங்கக் 

கூத்தாடுவோன் ) சிவபிரான் 
பட்டினிநோன்பிகள்- இரண் 

( தேவா . 297,6 ) 
டு உவாவும் , அட்டமியும் முட் 
டுப்பாடும் உண்ணாவிரதிய பண்டாரம் பரமசிவனுக்கு 
ரான சைனத்துறவிகள் ( ச ) பட் 

அடிமையானவன் 


- 


233 


வில்வம் . 


பண்டைத்தானம்- பரமபதம் பத்திரசிரேட்டம் 

( மூ.அ ) 
பண்ணவன் 

அருகன் 
( பிங் ) கடவுள் . பண்ணவன் 

பத்திரலிங்கம் 
எண்குணன் . (சிலப் . 10,188 ) யத்துப் பலிபீடம் 
( பிங் . ) 

பொது . 127 ) 


சைவால 


( சைவச . 


பணிகை , (பணிதல் ) - தொழு பத்திரி- காளி ( பிங் . ) 


கை 


- 


பத்து - பக்தி 
பணிசயனன் திருமால் 

பத்து நோன்பு பத்து நாள் 
பணிவிடைக்கரான் - கோயிற் 

நடைபெறும் 

முகமதிய 
பிள்ளை ( கி ) 

நோன்பு ( இ ) 
பணிவிளக்கு கோயில் பத்மப்பிரபர் 

தீர்த்தங்கரர் 
விளக்கு வகை . 

( கோயிலொ. இருபத்து நால்வருள் ஒருவர் . 
15 ) 

( ச ) ( திருக்கலம் காப்பு . உரை) 
பத்ததிகள் - ஆகமக்கிரியைக பத்ம யோனி - பிரமன் ( தக்கயா 
ளுக்கு வழிகாட்டும் நூல் 

கப் 472. ) 


- 


- 


பதமுத்தி ( யாழ் . 


பத்தபாரதீனன்-- கடவுள் , திரு பதப்பேறு 
மால் , சிவன் 

அக ) 


பத்தராய்ப்பணிவார் - தொ பதமுத்தி-- பரமுத்திக்குக் கீழ்ப் 
கையடியாருள் சிவபிரானுக்கும் பட்ட இந்திரன் முதலிய இறை 
சிவனடியாருக்கும் தொண்டு வர் பதங்கள் ( சை ) ( சி.போ.பா 
புரியும் ஒரு சாரார் ( தேவா .738 8,1 , பக் .168 ) 


-10) 


பதாத்துவா- அறுவகை அத் 
பத்தராவி ( பக்தர்களுக்கு 

துவாக்களுள் பதரூபமானது 
உயிர்போன்றவன் ) திருமால் ( சை ) ( சி.சி.8,6-9 , மறைஞா ) 
முருகன் 

பதார்த்தம் - 1. சைவ சமயத் 
பத்திசாரன் - திருமழிசையாழ் துக் கூறப்படும் பதி , பசு , பாசம் 
வார் ( குருபரம் ) 

என்ற மூவகை மூலப்பொருள் 

கள் ( சை ) 2 , சித்து , அசித்து , 
பத்திரகாளி துர்க்கா தேவி ஈசுவரன் என்ற மூவகை மூலப் 
(சிலப் . 20,38 உரை ) 

பொருள்கள் . 3. சைன சமயத் 


234 


துக் கூறப்படும் சீவன் அசீவன் 
என்ற இருவகைமூலப்பொருள் 


பதின்மர்- திருமாலடியாராகிய 
பத்து ஆழ்வார்கள் ( அழகர் 
கலம் , அவையடக் . ) 


கள் (ச ) 


பதானம்- திரவியம் , சேத்திரம் பதினெண்கண்ணன் ( பதி 
காலம் , பவம் , பாவம் , என்ற னெண் கண்களையுடையவன் ) 
பஞ்ச பரிவர்த்தனை . ( அ.செ முருகன் ( நாமதீப , 32 ) 
153 ) 

பதுமகூடம் - 154 சிகரங்களை 
பதி- 1 , திரிபதார்த்தங்களுள் 

யும் , 19 மேனிலைக்கட்டினையு 
ஒன்றாகிய கடவுள் ( சை ) . பதி 

முடைய கோயில் ( சுக்கிர நீதி . 
யணுகிற் பசுபாச நில்லாவே 

230 ) 
( திருமந் . 115 ) 2. கோயில் . 
( சங் . அக . ) 

பதும கோசம்- 301 

சிகரங் 
பதிகம்- தெய்வத்தைப் பற்றிப் 

களையும் 36 மேனிலைக்கட்டினை 
பெரும்பாலும் பத்துச் செய்யுட் 

யுமுடைய கோயில் சுக்கிர நீதி . 
களால் பாடப்படும் பிரபந்தம் . 

230 ) 
பதிகிருத்தியம்- சமய பதார்த் 

பதும் சதுரம் - தாமரையை 
தம் எட்டனுள் | ஒன்றான 

உடைய சதுரம் . புத்தனுடைய 
கடவுள் செயல் ( சை ) ( சைவப் . 

பாதங்கள் ( மணி . ) 
67 ) 

பதுமநாபன்- (உந்தித் . தாம 
பதிசித்திரம்- கோபுரப்பதுமை 

ரையோன் ) திருமால் 
( கோயிலொ . 122 ) 

பதுமப்பிரபர் தீர்த்தங்கரர் 
பதிஞானம் இறைவனைப் ( ச ) ( திருக்கலம் . காப்பு . உரை ) 
பற்றிய அறிவு (சி.சி .9,2 ,மறை ) 

பதுமபாணி- புத்தன் , பிரமன் 
பதிஞான வாழ்வு- பரம்பொரு 
ளொடு இரண்டறக் கலத்தலா பதுமபீடத்தன்- பிரமன் . ( கம் 
கிய அனுபவம் ( திருப்பு . 888 ) பரா . கையடைப் . 7 ) 
பதிபுண்ணியம்- சிவபிரானுக் பதுமபீடம் - புத்தனுடைய பாத 

குப் புரியும் திருப்பணி ( சை ) பீடம் ( மணி 3,66 அரும் . ) 
( சி.சி .2,24, ) 

பதுமர்- பழைய புத்தருள் 
பதிமாக்கம்- பௌத்தபிக்குகள் 

ஒருவர் ( மணி . பக் . 369 ) 
கடைப்பிடிக்க 
ஒழுக்க நெறிகளைப் பற்றியது பதுமலாஞ்சநை- இலக்குமி , 
- 11 தம் . பக். 166. ) 

சரசுவதி 


வேண்டிய 


235 


சிவன் . 


பள்ளி 


பதுமலாஞ்சனன் 
பிரமன் , சூரியன் 


சாயி- பாற்கடலில் 
கொண்ட திருமால் 


பதுமன்- பிரமன் 


பயிரவர்- சிவமூர்த்தியின் 
அம்சம் 


பயோததி- பாற்கடல் 


பதுமாக்கன் ( தாமரைபோ 
லுங்கண்களை 

யுடையவன் 
திருமால் . (காஞ்சிப்பு . திருமால் , 
16 ) 


பர்க்கன்- சிவன் ( பிங் . ) 
திருமால் ( யாழ் . அக . ) 
பிரமன் ( யாழ் . அக . ) 


பதுமாசனன் ( தாமரையில் 
வீற்றிருப்பவன் ) பிரமன் . ( பிர 
போத . 3,6 ) 


பர்ச்சனியன் - இந்திரன் ( திவ் . 
திருப்பா . 4 வ்யா ) 


விரத . 


பதுமாசனி- ( தாமரையில் 

பர்வதராசகுமாரி- பார்வதி 
வீற்றிருப்பவன் ) இலக்குமி 

பரகதி- மோட்சம் ( திருவாச . 
பதுமை-1. திருமகள் ( திவா . ) 

5.35 ) 
2. மாகாளி ( பிங் , ) 
3. விக்கிரகம் ( உபதேசகா . சிவ 

பரகாலன் - 

திருமங்கையாழ் 
404. ) 4 இமவானில் வார் ( திவ் . பெரியதி , 3.4,10 ) 
திருமகள் தோன்றிய ஒரு பொய் 
கை ( சீவக . 183 , உரை .) பரசமயகோளரி திருஞான 

சம்பந்தர்க்கு ஒரு பட்டப்பெயர் 
பதுமோத்தரர்- பழைய புத் 
தருள் ஒருவர் ( மணி . பக் , 369 ) 

பரசிவன்- சிவமூர்த்தி 

பரசுடைக்கடவுள் , பரசு 
பந்தள் திருஞானசம்பந்த 

1. சிவபிரான் ( மழு 
மூர்த்தி நாயனார் . பந்தனுரை 

வைக்கையிலுடையவன் ) 
செய்தமிழ்கள் பத்தும் . ( தேவா . 

( தேவா . 101 , 11 ) 
77 , 11 ) 

பரசுராமன் 

திருமாலவதரா 
பப்புரு - 

சிவன் . திருமால் , 

மூர்த்தி ( மணி 22 , 34 ) 
பிரமன் 

பரஞ்சுடர் , பரஞ்சோதி- [ மே 
பம்மை- இலக்குமி , ஆரியாங் லான ஒளி ) கடவுள் . ( திவ் . 
கனையருள் ஒருத்தி ( ச ) ( சீவக . பெரியதி . 11 , 8,7 ) 
2630 ) 

- பரஞானம்- 1 , இறைவனோடு 
பயாப்திசய நன் , பயாப்தி ஒன்றிநின்று அவனை அனுப் 


பாணி 


| 


236 


வித்துணரும் பத்திநிலை வகை பரம ஞானம்- பதியறிவு . ( கம் 
( வை . ) 2 , கடவுளைப் பற்றிய பரா . மந்திரப் , 20 ) 
அறிவு . 

பரமண்டலம்- மோட்சம் ( கி ) 
பரதுக்கதுக்கன் 

புத்தன் 

பரமபத்தி- பரம்பொருளைவிட் 
பரதெய்வம்-- முழுமுதற்கடவுள் 

டுப் பிரிதற்கு ஆற்றாத பத்தி 
( தாயு . சுகவாரி , 1 ) 

யின் முதிர்ந்தநிலை ( வை ) நனி 

யாம் பரமபத்தியானைந்து ( திவ் . 
பரந்தாமம்- பரமபதம் . ( திவ் . 

இராமானுச . 100 ) 
இராமானுச . 94 ) 

பரமபதம்-- மோட்சம் . ( கம்பரா . 
பரந்தாமன்- திருமால் , ( பிங் . ) 

பயன் 5. ) 
பரப்பிரமம்- 1 , முழமுதற்கட 
வுள் . ( சி.சி .12,7 , மறைஞா ) 2 , 

பரமபரம்பரன் உயர்வற 
நூற்றெட்டுப நிடதங்களுள் 

உயர்ந்த பரம்பொருள் . ( திவ் 
ஒன்று . 

திருவாய் . 10,4,7 ) 
பரபத்தி கடவுளைப் பிரத்தி பரமபிதா- கடவுள் ( கி ) 
யட்சமாக்குவதாகிய பத்தியின் 
முதலாவது நிலை ( வை . ) 

பரமமூர்த்தி , பரமன் -1 . கட 

வுள் 2 , சிவன் , 3. திருமால் , 4 . 
பரமகதி- பரமபதம் பார்க்க . முதற்கடவுள் . ( தேவா . 600.1 ) 


- 


பரமகம்சபரிவிராசகம்- நூற் பரமனையே பாடுவார் சிவ 
றெட்டுபநிடதங்களுள் 

ஒன்று . பெருமானையே பாடி முத்தி 

பெற்ற தொகையடியார்கள் . 
பரமகம்சம் நூற்றெட்டுபநிட 

( பெரியபு , பரமனை . 1 ) 
தங்களுள் ஒன்று 

பரமாகமம் 

சினாகமங்களுள் 
பரமகலை பார்வதி 

முதன்மையானது . ( சீவக . 948 . 

உரை . ) 
பரமகாரணன் 

கடவுள் 
( திருக்கோ . 1 , அகவல் . ) 

பரமாரத்துமா- பரம்பொருள் 
பரமசிவன்- சிவபிரான் 

( திவ் . திருப்பல் , 12 ) சுத்தாத்து 

மா . ( கி ) 
பரமசுவாமி 1. கடவுள் 2 . 
அழகர்மலைத் திருமால் ( அஷ் பரமீசன்- கடவுள் . ( திவ் . திரு 
டப் . அழகரந் . பாயி . ) 

திருவாய் , 7,1,6 ) 


237 


திரு 


- 


பரமுத்தி பாசங்களினின்றும் மூர்த்தி நாயனார் தேவியருள் 
முற்றும் நீங்கியபின் அனுபவிக் ஒருவர் 
கும் பேரின்பம் . 

பரவையுண்மண்டளி 
பரமேசுவரன் 1. சிவபிரான் வாரூரிலுள்ள ஒரு 

சிவாலயம் 
2. கடவுள் 

( தேவா . ) 
பரமேசுவரி- பார்வதி . ( S.I.I.ii பரஸ்வரூபம் அர்த்த பஞ்ச 
170 , 24 ) 

கத்துள் பரத்துவம் , வியூகம் , 

விபவம் , அந்தர்யாமித்துவம் 
பரமேட்டி 1. பரம்பொருள் 

அர்ச்சாவதாரம் என்ற ஐவகை 
2. பிரமன் ( பிங் . ) 

யான கடவுட்டன்மை ( வை , ) 
3. திருமால் ( திவ் . திருப்பல் . 
12 , ) 4. சிவன் ( பிங் . ) 

பராசத்தி- 1 . ஞான மயமான 
5. அருகன் ( பிங் ) 

6 , பரம 

சிவசத்தி . ( சை ) ( சி.சி. 1,61 , 
பதத்திலுள்ள ஐம்பூதங்களுள் சிவஞா. ) 2 , பஞ்சசத்திகளுள் 
ஒன்று ( மாறனலங் , 91 , 129 ) இரத்தை , சுக்கிலை , அசிதை , 

கிருஷ்ணை என்ற நாற்பிரிவுள்ள 
பரமேஷ்டி - பிரமன் 

சிவசத்தி ( சை ) ( சைவச.பொது 

74 , உரை ) 
பரலோகம் 

மோட்சவுலகு . 
( தேவா , 1155 , 10 ) 

பராபரன்- பரம்பொருள் . ( தே 

வா . 542 , 7 ) 
பரவாகீசுரி 

சிவ சத்தி ( சை , ) 
( சி . போ.வ. தீ 47 ) 

பராபரை சிவசத்தி . ( சிவப் 

பிர .2 ) 
பரவாசுதேவன்- பரமபதத் 
துள்ள திருமால் , ( வை . ) 

பரார்த்த பூசை - அனைத்து 
பரவிந்து - சிவத்தோடு ஒன்றிய யிருக்கும் அருளவேண்டிச்சிவ 
சத்தி 

கோயில்களில் பிரதிட் 
பரவிவேகம் - பதிஞானம் 

டை செய்து பூசித்தல் ( சை ) 

சமுதாய நலன் கருதிச் செய்யும் 
பரவுக்கடன்- நேர்த்திக் 

பூசை . 
( தொல் . 

பொ . 58 , 
உரை . ) 

பரார்த்தலிங்கம்- சுயம்புலிங்கம் 
காணலிங்கம் 

தைவிகலிங்கம் 
பரவெளி- 1 , பரமன் 

உறை ஆரிடலிங்கம் 

மானுடலிங்கம் 
யும் ஞானாகாசம் , 2 , கடவுள் என்று ஐவகைப்பட்டதும் திருக் 

கோயிலிலுள்ளதுமான சிவலிங் 
பரன்வ நாச்சியார் - சுந்தர கம் 


- 


னைக் 


கடமை. 


238 


பராவமுது- தெய்வங்கட்குரிய 
அமுதம் ( திருவாச . 49,2 ) 


யாணங்களுள் ஒன்றாகிய மகாப் 
பிரஸ்தானம் ( ச . ) ( மேருமந் .8 , 
உரை ) 


பரானுபவம் - பேரின்பம் ( திரு 
வாச . 49,7 ) 


பரிபீடனம் நரக விசேடம் ( சே 
துபு . தனுக்கோ . 5 ) 


பரிக்கிரகத்துப் பெண்கள் -- 
கோயில் பணிப்பெண்கள் 


பரிபூசனம்-- வணக்கம் , தொழு 


கை 


பரிக்கிராகம்- பலிபீடம் , யாக 
குண்ட பீடம் 


பரிபூரண தசை - முத்தி 


பரிசதீக்கை , பரிசதீட்சை - பரிபூரணன் கடவுள் 
பரிசத்தால் தீக்கை செய்தல் 
சைவ தீட்சை ஏழனுள் ஒன்று பரிபூரணி- பார்வதி , இலக்குமி 
( சைவச , ஆசாரி . 65 , உரை ) 

பரியட்டம்- பஞ்ச பரிவர்த்த 
பரிசுத்தர் - தேவதூதர் ( கி ) 

னை பார்க்க . ( ச . ) ( மேருமந் . 

71 ) 
பரிசுத்தாவி கிறிஸ்துவரது 
தெய்வநிலை மூன்றனுள் ஒன்று பரியா வருத்தம் - நரக வகை 
( கி . ) 

( சேதுபு . தனுக்கோ .4 ) 


- 


பரிசை- கருமத்தைத் தடுத்தற் 

பரிவட்டம் கோயில் மரியா 
பொருட்டுப்பொறுக்க வேண்டுந் தையாகத் தரிசிப்போர் தலை 
துன்பங்கள் ( ச . ) 

யைச்சுற்றிக் கட்டும் கடவுளா 

டை . 
பரிட்கிருதபூமி பலிபீடம் , 
யாகபீடம் 

பரிவர்த்துளம்- நரகவீசேடம் 

( சிவதரு . சுவர்க்க நரக . 109 ) 
பரித்தம்- 1. கஷ்டநிவாரணத் 
தின் பொருட்டுச் செய்யும் பருப்பதி- பார்வதி 

பார்வதி ( அக . நி. ) 
ஸ்தோத்திரம் 2 , பரிவட்டம் , பருவதவர்த்தனி , பருவதவா 
விக்கிரகவுடை ( ம.த.அ ) 

சினி- ( இமவானால் வளர்க்கப் 
பரிநிர்வாணம் பஞ்சகல்யா பட்டவள் ) ( சங் . அக .) 1. பார் 

ணங்களுள் ஒன்றாகிய வீடு வதி ; 2. துர்க்கை . 
பேறு ( ச . ) (சிவக.3116.உரை 

பருவதி - பார்வதி , சந்திரன் , 
பரிநிஷ்கிரமணம் பஞ்சகல் ( யாழ் . அக . ) 


- 


239 


பருவரீணம்- திருவிழா 


2. திருநீறு ( அக . நி . ) 3. யாகத் 
தில் இடும் உணவுப்பொருள் 
( புறநா . 52. ) 


பரேஷ்டி- பார்வதி 


பரை 1. பார்வதி (மாறனலங் . பலிக்கடன் - பூசை 
665. ) 2. சிவசத்தி ( சைவச . பலிக்கந்தம்- பலிபீடம் ( மணி , 
பொது . 74.உரை ) 3. சீவான் 6,80 ) 
மா தன்செயலற்றுச் சிவபெருமா 
னது அருள் பெற்று நிற்கும் நிலை 

பலிகம்- முத்தி 
( சை ) 4. நைட்டிக தீட்சை . ( சி 

பலிகொள்ளி- ( பிச்சை ஏற்ப 
சி , 8,5 , ஞானப் . ) 

வன் ) சிவபெருமான் . பலிகொள் 
பரைச்சி- பார்வதி , அறங்காத் 

ளியை நானென்றுகொலெய்து 

வதே . ( தேவா . 744.5 ) 
தமா பரைச்சி ( திருப்பு . 1037 ) 
பரையோகம் சீவான்மா தற் 

பலீவீடு- பலிவிடுதல்- பலிகொ 
போதமழிந்து சிவபிரானது அரு 

டுக்கும் வீடு 
ளை எதிர்பார்க்கும் , ; நிலை , 

பவ்விமை- உமாதேவி 
( ஒழிவி . யோக , 20 ,உரை . ) 


பல்லக்கர் - சிவனடியார் 


பவ்வியசீவன்- நல்லுயிர் ( ச . ) 
( சீவக . 374 , உரை) 


பல்லவ பாணி 


சரசுவதி 


பவதி - பார்வதி ( திருப்பு . 969 ) 


பல்லவாத்திரன் - மன்மதன் 


பவநாசன்- கடவுள் . 


பல்லியங்காஸனம் --சைனத் 
துறவியின் ஆசனவகை ( ச . ) 
( சீவக . 3114. உரை ) 


பவநாமேசுவரன்- உருத்திர 
ருளொருவர் 


பலப்பிரமதனர் சிவமூர்த்தம் 


பவபூதி- சிவன் 


பலப்பிரமதனி சூர்யனிடம் பவளவடிவன் , பவளவழ 
வியாபித்திருக்கும் சிவசத்தி கன்-- ( சிவந்த வடிவமுள்ளவன் ) 

முருகன் ( நாமதீப . 31 ) 
பலானுசன்-- ( பலராமன் தம்பி ) 
கண்ணன் 

பவன்- கடவுள் ( பிங் ) சிவன் ,, 

(திருவாச . 4,176 ) சுயம்பு 
பலி- 1. பூசையில் அர்ச்சிக்கும் 
பூ முதலியன ( ஐங்குறு . 259 ) 

உமாதேவி 


பவாங் 


240 


- 


பவாவதாரம்.- தேவர்கள் தர்ம திருக்கோலங்கொண்ட திருமால் 
மார்க்கத்தைப் பரவச் செய்யப் 
பூவுலகில் அவதரிக்கை ( ச ) 

பள்ளிச்சந்தம்- சைன பௌத் 

தக் 
( மேருமந் . பாயி .42 ) 

விட்ட 
கோயில்களுக்கு 

நிலம் ( S.I.I.il , 386 ) 
பவானி- பார்வதி . ( பிங் ) 

பள்ளித்தாமம் 

கோயில் 
பவுத்தர் புத்தமதத்தோர் . மாலை ( பெரியபு . எறிபத்த.40 ) 
( திவ் . இயற் . நான்முகன் .6 ) 

பள்ளிவாசல் முகம்மதியர் 
பவுத் கீதீக்ஷை- தீக்ஷைவகை,. 

மசூதி ( இ ) 
( சை ) சி.சி .8 , ( 4 , ஞானப் . ) 

பற்கன்- சிவன் , பிரமன் , சூரி 
பவுராணிகன் 

புராணஞ் யன் 
சொல்வோன் ( சேதுபு . தனுக் 
கோ . 1 ) 

பற்பாரபன் , பற்பநாபன் 

திருமால் 
பவோற்பவன் சிவமூர்த்தி 
யின் திருநாமங்களில் , ஒன்று . பற்பம்- திருநீறு ( சூடா ) 
( திவா ) 

பற்றிலான் கடவுள் . ( பிர 
பழனியாண்டவன் , பழனி 

மோத் . 22,3 ) 
யாண்டி 

பழனியில் கோயில் 
கொண்டுள்ள குமரக் கடவுள் 

பறிதலைக்கையர் , பறிதலை 

யர் - தலைமயிரைப் பறித்துவி 
பழனிவேலன் வேலுடன் 

டுஞ் சமணர் ( திருவாலவா.37 , 
கூடிய குமரக்கடவுள் 

74. ) 


- 


- 


பழையவேற்பாடு விவிலிய 
நூலின் பூர்வாகமம் ( கி . ) 


பன்மம்- விபூதி , பன்மம் எவர்க் 
குத் தரித்திடலாம் ( திருக்கா 
ளத்பு , 22,15 ) 


பழையோள்- துர்க்கை . இழை 

பன்றிமுகம் - 

நரகவகையின் 
யணி பழையோள் குழவி , ( திரு 

ஒன்று . ( சேதுபு . தனுக்கோ . 10 ) 
முரு . 259 ) 

பன்றியாழ்வார் - 

வராகாவ 
பள்ளி 

பௌத்தக் 

தார மூர்த்தி 
காயில் ( திவ் . பெரியதி .2,1,5 ) 

பன்னகசயனன் ( பாம்பிற் 
பள்ளிகொண்ட பெருமாள் , பள்ளிகொண்டோன் ) திருமால் 
பள்ளி கொண்டான் . 

( பிரபுலிங் , வசவண் , 29 ) 


-- 


சைன 


கிடந்த 


241 


பன்னகப்பூணினான்- ( பாம் பாகவதம் பாகவதபுராணம் 
பை ஆபரணமாக உடையவன் ) ( வடமொழியிலுள்ள பதினெண் 
சிவபிரான் . ( உரி . நி ) 

புராணத்துளொன்று ) 


பன்னகாசனன் 

( பாம்பின் 
மேல் அமர்ந்திருப்போன் ) திரு 
மால் . ( அரு . நி . 688 ) 


பாகவதர் 1. திருமாலை 
முதற்கடவுளாகக்கொண்டு வழி 
படுஞ் சமயத்தோர் . ( பிங் ) 2 . 
சங்கீதத்துடன் சமயச் சார் 
பான இதிகாசங்களை எடுத்து 
ரைப்போர் 


பன்னிரண்டு திருமண் உடம் 
பிற் பன்னிரண்டு இடங்களில் 
அணியப்படும் ஊர்த்துவ புண் 
டரம் ( வை ) 


பாகு- சத்தி ( அக . நி ) 


பன்னிருகரத்தோன்- முருகக் பாங்கு- தொழுமிடம் ( இ )) 
கடவுள் ( பிங் . ) 

பாசகரன்- ( பாசத்தைக் கையி 
பன்னிருதோளான்- முருகன் லுடையவன் ) இயமன் ( யாழ் , 

அக ) 
பனுவலாட்டி- ( வித்தையின் 
அதிதேவதை ) சரசுவதி . ( பிங் ) பாசஞானம் வாக்குக்களா 

லும் கலாதி ஞானத்தாலும் அறி 
ஜினாலயம் - சமண்பள்ளி யும் அறிவு . ( சை ) ( சி.சி .9,1 ) 
பஸ்மம்- விபூதி- இது ஆதியில் 

பாசண்டச் சாத்தன்- 1. ஒரு 
சிவனிடத்தில் பக்தியுள்ளவர்க் 

தெய்வம் ; 2 . சமய நூல்களில் 
குச்சிவபிரானால் கொடுக்கப்பட் 

வல்லவரான ஐயனார் . ( சிலப் 9 , 
15 ) . 


பஸ்தி 


பாசண்டம் - தொண்ணூற்றறு 
பஸ்மஜாபாலம் நூற்றெட்டு 

வகைச் சமயசாத்திரக்கோவை . 
பநிடதங்களுள் ஒன்று 

( சிலப் . 9,15 ) 
பஸ்மஸ்நானம்- விபூதி ஸ்நா 

பாசண்டிமூடம் - புறச்சமயத் 
னம் ( சை ) 

தினரைப் போற்றும் 

( ச . ) ( அறதெறி , 16 ) 
பாகத்தாள்- உமாதேவி 

பாசதரன்- 1. ( கயிற்றையுடை 
பாகவத நடனம் 

யவன் ) காலன் ( சூடா ) 2. விநா 
அடியார்கள் செய்யும் நடனம் யகன் 3. வருணன் ( பிங் . ) 


மடமை 


வைணவ 


16 


சனம் 


ஆணவமலம் 


தான் 


வகை ஞானங்களைக் கூறுவது 

242 
பாசதரிச 

பாசஞானம் .. ஆன்மா , வருணன் . ( யாழ் . அக) 
( சை ) 

பாசுபதம் 1 . 
பாசநாசம்- குருவின் தீட்சை இல்லையென்றும் ஈசன் பக்குவ 
யால் ஆணவம் கன்மம் மாயை மடைந்த ஆன்மாக்களிடம் தன் 
யென்ற மலங்களை நீக்குகை குணங்களைப் பற்றுவித்துத் 
( சை ) 

அதிகாரத்தினொழிவு , 

பெற்றிருப்பனென்றும் கூறும் 
பாச நீக்கம் மும்மலங்களி 

அகப்புறச்சமயலகை , ( சி . போ . 
லிருந்து விடுபடுகை , ( சை ) 

பா . அவை ) 2. நூற்றெட்டுப் 

நிடதங்களுள் ஒன்று . 
பாசபாணி-- சிவன் ( யாழ் . அக ) 
யமன் ( சூடா ) , விநாயகன் 

பாசுபதன்- 1. சிவபெருமான் , 
( யாழ் . அக . ) 

பார்த்தனுக் கருள் செய் பாசு 

பதன் ( தேவா . 389,6 ) 2 .. 
பாசம் -- மும்மலம் ( Bond , or the 

சைவர்களுக்குள் பாசு பத 
obstructive principle which 

முறையை 
hinders the souls from finding 

அனுசரிப்போன் 

( திவா . ) 3. சிவனை 
release in union with Siva , 

வழிபடு 
of the three patarttam ) 

வோன் ( சூடா . ) 
One 
( சை ) பசுபதி பாசமென ( திரு 

பாசுபதாத்திரம் 

சிவபெரு 
மந் . 115 ) 2. பக்தி . பாசம் 

மானைத் தேவதையாகக் 
பரஞ்சோதிக் கென்பாய் . ( திரு 

கொண்ட அஸ்திரம் 
வாச . 7.2 . ) 
பாசன் -1 . சிவபெருமான் 

பாசுரம் -- திருப்பாடல் . 
( யாழ் . அக . ) 

2. சீவான்மா . 
( சது . ) 3. யமன் . ( நாமதீப . 

பாஞ்ச சன்னியதரன் திரு 
86. 4. வருணன் 

மால் 

( நாமதீப . 
82 ) 

பாஞ்ச சன்னியம்- திருமாலின் 
பாசாங்குசதரன்- ( பாசத்தை 

சங்கம் ( திவ் . நாய்ச் . 7,5 ) 
யும் அங்குசத்தையும் தாங்கி 
யிருப்பவன் ) விநாயகன் ( பிங் . ) பாஞ்சராத்திரம்- வைணவ 

ஆகமங்களுள் ஒன்று , ஐந்து 
பாசாண்டி - புறச்சமய நூல் வல் 
லோன் . ( தொல் . பொ . 649 , ( சீ , போ . பா . ) 
உரை ) 

பாஞ்சராத்திரி 
பாசி- யமன் , ( யாழ் . அக . ) 

யத்தில் 

பாஞ்சராத்திரத்தை 


-- 


வைணவ சம 


243 


அனுசரிப்பவள் ( சி . போ , பா , னொன்றனுள் திரிபுரத்தை 
அவை . 4 , சாமிநா . ) 

அழித்தபோது சிவபிரான் 

வெண்ணீறணிந்து ஆடியது . 
பாடசாலி, 

( சிலப் . 6,45 ) 
பாடசாலிகை திரௌபதி 
( திவ் . பெரியதி 6,7.8 ) 

பாண்டரங்கன் சிவன் ( பிங் ) 


- 


பாடகம்- ஒரு கோயில் ; காஞ்சி பாண்டவர் படுக்கை - 
யிலுள்ள ஒரு திருமால் தலம் . சைனத் துறவிகளின் மலைக் 
( திவ் . இயற் . 2,94 ) 

கற்படுக்கை ( Insc ) 


பாடலை 


- 


துர்க்கை ( சங் , அக ) பாண்டவாபீலன் ( பாண்ட 

வர்க்குப் 

புகலிடமான வன் ) 
பாடான முத்தி - ஆன்மா கல் கண்ணபிரான் ( யாழ் . அக . ) 
போலக் கிடப்பதாகக் கருதப் 
படும் முத்திநிலை 

பாண்டிக்கொடுபிடி- கொங்கு 

நாட்டின் ஏழு சிவதலங்களுள் 
பாடாணவாத சைவம் 

ஒன்று ( தேவா ) 
பாடாணவாதக் கொள்கையை 
யுடையசைவசமயவகை . ( சை ) பாண்டிகன் கோயிலில் திருப் 
( சி . போ . பா . அவை , பக் . 5 , பள்ளியெழுச்சி பாடுவோன் . 
சுவாமிநா ) 

பாண்டுகம்பளம் இந்திரன் 
பாடாணவாத சைவன் 

ஆசனம் ( பௌ ) ( மணி .14 , ) 
இவன் ஆன்மா முத்தியிலும்சக 29 ) 
சமலம் 

நீங்காது கலபோற் 
கிடக்கும் என்பன . 

பாணகர் 

திரிபிடகங்களைப் 

பாராயணஞ் செய்துவந்தபிக்கு 
பாடாணவாதம் ஆன்மா 

கள் - ( பௌ . ) - 
வுக்கு 

முக்தி நிலையிலும் 
ஆணவமவமுண்டென்றும் அந் 

பாணிமுகம்- உடலை விட்டு 
நிலையிற் கற்போல 

அது உயிர் : போகும் - முறைகளி 
கிடக்குமென்றும் கூறுங் லொன்று ( ச . ) ( சீவக.948 ) 
கொள்கை ( சை ) ( சி போ , பா , 
அவை பக் .22 சுவாமிநா . ) பாத்தியன் - கடவுளின் அடி 

யான் . ( மணி , 10,35 ) 
பாடுபட்ட சொரூபம் - இயேசு 
நாதர் ( கி ) 

பாத்தியா- முகம்மதியர் விவா 

கம் அல்லது மரணகாலத்தில் 
பாண்டரங்கம் - கூத்துப் பதி குர் ஆன் ஒதுகை ( இ ) 


- 


244 


பாத தீட்சை- திருவடி தீட்சை 
பார்க்க . 


சைவன் உட்கொள்ளல் ஆகாது 
( வீரசைவம் . பக் , 183 ) 


மலை . 


பாதபங்கயமலை மகத் பாபசங்கீர்த்தனம் 
தேசத்து இராஜக்கிருக நகரத் பாபவிக்கியானம் - பாவம் 
தில் புத்த தேவரது 

பாதம் நீங்க அவற்றைக் குருவிடம் 
வைக்கப்பட்ட 

( மணி தெரிவிக்கை ( கி ) 
10,68 ) 

பாம்பாடி- திருமால் ( நாமதீப . 
பாதபீடிகை-1 . புத்தரது 

51 ) 
பாதப்படிமங்களுள்ள 

பீடம் 

பாமகள்- சரசுவதி ( ஞானவா .. 
( மணி . 6,12 ) 2.அடிவைக்கும் 

லீலை . 74 ) 
பலகை ( கி ) 
பாதம் - சரியாபாதம் , கிரியா 

பாமறைக்கிழத்தி- கலைமகள் 
பாதம் , யோகபாதம் , ஞான 

பாய்கலைப்பாவை - ( பாயுங் 
பாதம் என்ற நான்கு சைவ 
சமய மார்க்கம் ( சை ) 

ஊர்தியாக 

உடையவள் ) துர்க்கை (சிலப் . 
பாதமுத்தி -1 . திருவடி தீட்சை 

12 , 70 ) 
பார்க்க 2. பரகதி . ( யாழ் . அக ) 

பாயுடுக்கையர் - பாயை உடுத் 
பாதமூலம் - முத்திக்குக் காரண துக் கொள்ளும் சமணத்துறவி 
மானதும் அடைக்கலமாகக் 

வகையினர் ( தேவா ) 
கருதப்படுவதுமான திருவடி , 
( சீவக . 511 ) 

பார்- புத்தன் ( யாழ் . அக . ) 


கலைமானை 


பார்க்கவி 

இலக்குமி 
பாதிமாமதி சூடி சிவபிரான் 

( மனோன் . iii , சிவகாமி . 49 ) 

பார்வதி ( யாழ் . அக . ) 
பாதிரி- கிறிஸ்தவமத போதகர் 
( கி ) 

பார்சுவர்- தீர்த்தங்கரர் இரு 

பத்து நால்வருள் ஒருவர் ( ச ) 
பாதோதகம் - திருவடி நன்னீர் 

( திருக்கலம் . காப்பு , உரை) 
குருவின் திருவடிகளையும் , சங் 
கமர் திருவடிகளையும் திருமஞ் பார்த்தசாரதி- ( அர்ச்சுனன் 
சனமாட்டிய பாதோதகத்தைப் 

தேர்ப்பாகன் ) கண்ணபிரான் 
பாதுகாத்து வைத்தல் வேண் 
டும் . பாதோதகம் சம்பந்தப் பார்த்திவலிங்கம்- ஈரமண்ணா 
படாத எந்த ஒன்றையும் வீர லான சிவலிங்கம் . ( சங் . அக ) 


2451 


பார்ப்பதி - பார்வதி ( பிங் ) ( திரு 
வாச . 9,1 ) 


உணர்ச்சி , உபாயம் , அருள் 
பலம் ஞானம் என்னும் பத்தும் 
நிரம்பப் பெறுதல் . அளப்பரும் 
பாரமிதையளவின்று நிறைந்து 
(மணி . 28 , 45 ) 


சிவ 


பார்ப்பதிகொழுநன் 
பிரான் ( பிங் ) 


பார்ப்பதிபுதல்வன் - கணபதி 
( பிங் . ) 


பார முகாக்கியம்- சிவன் ஜம் 
முகப் பூசை ( ம , த . அ ) 


பார்ப்பான்- பிரமன் . ( கம்பரா . 
வருண . 61 ) யமன் ( யாழ் . அக ) 


பாராயணம் - 

சமய நூல்களை 
முறையாக ஓதுகை . ( கம்பரா . 
நிகும்ப . 139) 


பார்ப்புத்தேள் , 
பார்மகள்- பூமிதேவி ( தக்க 
யாகப் . 671 ) 


பாராயணி- சரசுவதி . ( யாழ் 
அக . ) 


புத் 


பார்மிசை நடந்தோன் 
தன் . ( பிங் ) 


பாராபாத் - மகமது ந பி யின் 
மரண தினத்தைக் 

காண் 
டாடுந் திருவிழா ( இ ) 


பார்வதி 


மை ( திவா ) 


பார்வதி சமேதன்- பார்வதி 
யுடன் கூடிய சிவமூர்த்தி 


பாரி - 


இராப்பூசை முடிந்து 
கோயிலைப் பூட்டின பிறகு , 
பாராவாக ஊரைச் சுற்றி வரும் 
மேளதாளம் . ( கோ . த . ) 


பாரசுவன் 
பவன் 


தேவி பூசை செய் 


பாரதி- 1. சரசுவதி ( பிங் ) 2 . 
பைரவி . ( சிலப் . 6,39 ) 


பாரிவேட்டை - கோயில் திரு 
விழா வகை 


பாரதிகொழுநன்- பிரமன் பால்மேனியாள் - சரசுவதி 
( பிங் ) 

பால்வண்ணன் சிவன் 
பாரதியினாம்- கோயில்களில் 
பாரதம் படித்தற்கு நியமிக்கப் பாலசந்திரர் - விநாயகருக்கு 
பட்ட இனாம் . ) M.M.353 ) 


ஒரு பெயர் 


பாலா 


பாரமிதை 

வீடுபேறு தானம் , 
சீலம் ஆகிய கரையை அடை 
வ தற்குரிய வீரியம் , தியானம் , 


பால்லோசனன் ( நெற்றிக் 
கண்ணன் ) சிவன் ( உபதேசகா 
சிவபுண்ணி , 

5. ) 


246 


பாவை 


* 


பரன் 


பாலலோசனி - உமாதேவி பாவாடை , 
பாலவன் 

பால்வண்ணமான பாவாடை யமுது கடவுள் 
சிவன் 

முதலியோர்க்கு முன் ஆடையிற் 

படைக்கும் அன்னம் ( கலிங் . 
பாலஸ்தாபனம் பாலாலயம் 

548 ) 
பார்க்க 

நோன்புவகை. ( திவ் . 
பாலாங்கன் . - சிவன் 

திருப்பா . 2 ) 
பாலாசரியன் முருகன் , குரு 

பாழ்ந்திருமண்- ஸ்ரீசூர்ணமின் 

றித் தரிக்குந் திருமண் ( வை ) 
பாலாட்சன் சிவன் 

பாழி - கோயில் (ஈடு 1,1,5 ) 
பாலாலயம் - மூலஸ்தானத்தை 
பழுதுபார்த்துப் புதுப்பிக்குங் பானபலி- திராட்சை மது நிவே 
காலத்தில் கடவுளை வேறாக 

தனம்- ( கி ) 
ஆவாகனஞ் 

செய்திருக்கும் 
சிறிய கோயில் . 

பானவட்டம் 

இலிங்கத்தின் 
பாலைக்கிழத்தி 

அடிப்பாகம் . 

(பாலைக் 
குரியவள் ) துர்க்கை ( கல்லா . பானீயம் - ஏலம் . சந்தனம் , பச் 
17.45 ) 

சைக்கருப்பூரம் , பாதிரிப்பூசெங் 

கழுநீர்ப்பூ கலந்தநீரைப்படைத் 
பாவகி - ( அக்கினியி லுதித் 

தல் பானிய நிவேதனம் ( திரு 
தோன் ) முருகக் கடவுள் . (பிங் ) 

விளை . இந்திரன் முடி , 18 ) 
பாவசங்கீர்த்தனை 

பாஷாசமிதி சமணத் துறவி 
விடம் பாவத்தைச் சொல்லுகை 

கள் நாவடக்கம் உடையவராய் 
( கத்தோலிக்கம் ) 

அறவொழக்கம்சமயக்கொள்கை 
பாவமன்னிப்பு 

பொறுத்து 

ஆகியவற்றை அருளிச் செய் 
விடுகை ( கி . ) 

வதையும் ஒழுக்கமாகக்கொள்ளு 

தல் ( சமணம் பக் . 83 ) 
பாவன்- மன்மதன் , ஆன்மா 
பாவனன் - அனுமான் 

பாஹ்ய 

வெளிப்புற 

பூஜை ( அபிஷேகம், அர்ச்சனை 
பாவனை- பஞ்சகந்தங்களுள் நைவேத்தியம் ஆரத்தி மூல 
ஒன்று ( பௌ . ) (மணி .30,189 ) மாகப் பூசை செய்வது . 
2. நூற்றெட்டுப நிடதங்களுள் 
ஒன்று 3. தியானம் (திருநூற் . பாஸ்குத்திருநாள்- ஒரு கிறிஸ் 
88 ) 

தவப் பண்டிகை ( கி) 


- 


பூசை 


-- 


247 


பிங்கசடன் , 
பிங்கலன் - சிவன் 


கக் கூலியாளாக வேலைசெய்து 
சிவபிரான் பிட்டுப்பெற்ற திரு 
விளையாடலைக் குறித்தற்கு மது 
ரையில் நடத்தப்படுந் திருவிழா 


பிங்கலை- பார்வதி ( யாழ்.அக ) 


* 


பிங்கேட்சணன் (சிவந்த பிடக நெறி- புத்த ஆகமங் 

மேனியன் ) சிவன் . ( ம . த . அ) களின் வழி . ( மணி . ) 
பிச்சன்- , 

சிவன் , ஊர்ச்சுடுகாட் பிடகம் , பிடக வரலாறு 
டெரிப் பிச்சன் ( திருவாச . 

பௌத்த மறைக்குத் திரிபிடகம் 
6,49 ) 

என்று பெயர் . பிடகம் மூன்று 

வகைப்படும் . அதனால் திரி 
பிச்சியார் சைவ தவப்பெண் 

* பிடகம் என்பர் . தேவாரத்தில் 
பிச்சியாரெனும் 

பேருமக்கிட் 

இது பிடக்கு என வழங்குகிறது . 
டதே ( குமர . பிர , மதுரைக் 
கலம் 32 ) 

1. ஒழுக்கநெறி கூறுவது- வி 

நயபிடகம் 2. அறநெறி 
பிச்சைத் தேவன் பிச்சைப் கூறுவது - தரும பிடகம் 
பெருமாள்- பிட்சாடனன் 

3. தருமபிடகத்தின் ஒரு பிரிவு 
( சிவன் ) ( திருவாச 5,81 ) 

சூத்திரபீடகம் ( மணி , 26 , 

66 ) 
பிசிதம் - நீறு ( பிங் . ) 

பிண்டிப்பகவன் 

அருகன் 
பிஞ்சகன்- -- (சங்கரிப்போன் ) ( சீவக . 957 ) 
சிவன் ( பெரியபு . திருமலை . 11 ) 

பிண்டியார் - சைனர் . போதி 
பிஞ்ஞகன் ( சங்கரிப்போன் ) 

யார் பிண்டியார் ( திவ் . பெரி 
சிவன் ( திருவாச . 1,7 ) 

யதி . 9,7,9 ) 
பிஞ்ஞை- நப்பின்னை . (மணி . 

பிண்டியான்- அருகக்கட்வுள் 
19,65 ) 

( திருவிளை . மாயப்பசு . 5. ) 
பிட்சாடனன் சிவபிரான் 

பிணிமுகம்- முருகக்கடவுளின் 
( இரப்போன் ) ( Loc ) 

யானை , சேயுயர் 

பிணிமுக 
பிட்சு 

நூற்றெட்டுபநிடதங் மூர்ந்து . ( பரிபா . 5,2 . ) 
களுள் ஒன்று . 

பிதா - கடவுள் , பிரமன் ( பிங் . ) , 
பிட்டுத் திருவிழா- வந்திக்கா சிவன் (பிங் ) , அருகன் ( சூடா.) 


-- 


248 


பிதாக்கள் கிறிஸ்தவக்கோ பிரஞ்ஞாபாரமிதை , 
யிற் குருமார் ( கி ) 

ஞானநிறைவு 


ை 


( பௌ ) 


பிதாமகன் - பிரமன் ( கம்பரா . பிரதமானுயோகம் - சைனர் 
திருவவ . 26) 

களுக்குரிய நான்கு வேதங் 

களில் முதலாவது ( ச . ) 
பிதிர்பதி (பிதிரர்களுக்குத் 
தலைவன் ) யமன் . ( யாழ் . அக . ) பிரதான கோயில் - 1. பிர 

தான தெய்வமுள்ள கோயில் 
பிதிர்வனேசுரன்- சிவபிரான் 

2. கிறிஸ்தவர்களின் 

தலை 
( யாழ் . அக ) 
. ) 

மைக்கோயில் , ( கட்டட . நாமா . 
பிநாகம்- சிவன் வில் , திருமால் 

பிரதானை- பார்வதி ( கூர்மபு . 
பிரக்ஞா பாரமிதை- பௌத் 

திரு . 20 ) 
தநூல்களைப் பயிறலும் , சிந்தித் 
தலும் , உணர்தலும் , நிறைவுறு பிரதிட்டாகலை- 
சிவசத்தி 
தலும் இப்பாரமிதையின் பாற் 

யின் பஞ்சகலையுள் சீவான் 
படும் . ( பௌத்தம் . பக் . 28. ) 

மாவை முத்தியில் 

முத்தியில் உய்க்குங் 
பிரகலாதன்- இரணியகசிபு 

கலை ( சை . ) ( சீ . போ . பா . 5 , 

2 , பக் , 143 , புதுப் ) 
வின் மகனான 

பரமபாக 
வதன் . ( பாகவத . 7. இரணிய , 

பிரதேகம்- அபிடேகம் 
29 ) 
பிரகிருதி- 1. பஞ்ச சத்திகளா 

பிரபஞ்சானுக்கிரகம் - 
கிய துர்க்கை , ராதை , லட்சுமி , 

ஆன்மாக்களிடத்துக் கடவுள் 
சரசுவதி , சாவித்திரி இவர்களே செய்யும் திருவருள் 
ஐவகைப் பிரகிருதிகள் என்பர் 
( ம . த . அ ) 2 , மூலப்பகுதி . 

பிரபத்தி - சரணமாக அடைதல் 

பிரபத்தி யென்னும் பேருடை 
( தாயு , பராபர . 166 ) 

நெறியால் ( பிரபோத . 45 , 10 
பிரசமனன் - விநாயகன் 

( இறைவனது வல்லமையிலும் 

அருளிலும் பூரண நம்பிக்கை 
பிரசாதம்- கடவுளுக்கு நிவே வைத்துத்தன்னை முற்றாக அவ 
திக்கும் அன்னம் முதலியன . னிடம் ஒப்படைத்தலே பிரபத்தி 
S.I.I.I.li , 248,4 ) 

யாகும் . ) 


- 


பிரசாதலிங்கம் ஷட்விதலிங் பிரபன்னன் கடவுளே சரணா 
கங்களு ளொன்று 

கவுள்ளவன் ( வை ): 2 


2491 


பிரபை- துர்க்கை . ( யாழ் . அக ) பிரம ஞானம்- கடவுளைப் 

பற்றிய அறிவு . 
பிரம்ம சூத்திரம்- பிரம்ம சூத் 
திரம் செய்தவர் வாதராயணர் 

பிரமதத்துவம்- கடவுட் 
என்பர் . வியாசர் தொகுத்த 

டன்மை 
பிரம்ம சூத்திரங்கள் 
இந்து சமயங்களுக்கும் மூலா 

பிரமதகணம்- சிவகணம் ( திரு 

விளை , மெய்க்காட் . 23 ) 
தாரம் . ( சைவசமயம் . பக் . 21 ) 


எல்லா 


பிரபதாதிபனி- சிவன் , 
பிரமன் , அருகன் , 


பிரம்மமுத்திரை- கையை 
விரித்துப் பெருவிரலினை தடுப் 
பணித்திடப் பிடிப்பதாகிய 
முத்திரை வகை- ( சை ) 


பிரமபுத்திரி - 


சரசுவதி 


பிரமக் கிழத்தி- இறைவனது 
சத்தி . பேரின்பமான பிரமக் 
கிழத்தி . ( திருவுந்தி . 34 ) 


பிரமம்- 1. முழுமுதற் பொருள் 
( ஞானவா . வில்வ , 8 ) 
2. பிரமன் ( சூடா . ) 
3. திருமால் . ( சூடா . ) 
4. தத்துவம் 
5. நூற்றெட்டுபநிடதங்களுள் 
ஒன்று 
6 , முத்தி , ( சூடா . ) 


பிரமகதி- ஷட்கதியுளொன்று 
( பௌ . ) 


சரசுவதி 


பிரம கன்னிகை 
( யாழ் . அக ) 


சைன 


பிரமரி- ஒரு 
( மேருமந் . 994. ) 


மந்திரம் 


பிரமகுரு- பிரம்மத்தை உபதே 
சிக்கும் ஆசார்யன் ( தி . பி . அ . ) 


டந்து 


பிரம சமாசம் நவீன் 
மதங்களுள் ஒன்று , 


பிரமரூபம் தசகாரியத்துள் 
நாமரூபத்திற்கும் சீவனுக்கும் 
அதிட்டானமாயுள்ளது சச்சி 
தானந்தம் என்று உணர்கை - 
( அத் ) ( வேதா . தச . கட் , 188 ) 


பிரமசாத்தன் முருகக்கட 
வுளின் வடிவங்களுள் ஒன்று 
( தணிகைப்பு . அகத்தியன் . 75 ) 


பிரமவாதம் உலகமெல்லாம் 
பிரமனிட்ட முட்டை என்னும் 
மதம் . ( மணி . 27 , 96 ) 


பிரம சூத்திரம்- முப்புரி நூல் 
( யாழ் . அக .) 


பிரமவிஞ்சை- பார்வதி 


பிரம பிசதன்னியம்- ஞான பிரமவித்தியை- நூற்றெட்டுப் 
சொரூபியான கடவுள் 

நிடதங்களுள் ஒன்று 


250 


- 


- 


பிரமவிந்து- நூற்றெட்டுபநிட பிரவிருத்தன்- கிரியாசத்திரூப 
தங்களுள் ஒன்று 

மான சிவபேதம் , ( ஞானாகட் . 

2. ) 
பிரமன்- திரிமூர்த்திகளுள் ஒரு 

பிரவிருத்திவிஞ்ஞானம் - சவி 
வரும் சிருஷ்டிகர்த்தருமான 

கற்பமாய் விரியும் அறிவு ( சை ) 
சதுர்முகன் 

சி . போ . பா . பக் . 38 , புதுப் . ) 
பிரமஸ்தானம் 

கருப்பக் 

பிரளயாகலர்- மும்மலங்களுள் 
கிருகம் 

ஆணவம் , 

கன்மம் , என்னும் 

இரண்டினையுடைய ஆன் மாக் 
பிரமா- பிரமன் பார்க்க . 

கள் ( சை ) சி . சி . 8 , 2 ) 
பிராமாட்சரம் - பிரணவம் பிராகாரம்- கோயிற் சுற்றுப் 

பிரதேசம் (பிங் . ) 
பிரமாண 

ஆபாசங்கள் 
பிரமாணப் போலிகள் ; அளவை 

பிராகிருதர் பிரகிருதியில் 
நெறிக்குப் பொந்தாதவைகள் 

தோற்றிய பொருள்களையே 
; 

உண்மையென்று எண்ணு 
சுட்டுணர்வு முதலாக 

வோர் . ( சி . சி . ) 
எட்டு வகைப்படும் . ( மணி ) . 
பிரமாணன் ( மெய்யன் ) பிராசாதம்- கோயில் கர்ப்பக் 
விட்டுணு 

கிருகம் ( சுக்கிர நீதி , 239 ) 
பிரமாணி 

பிராணப்பிரதிஷ்டை- விக்கிர 
பிரமாவர்த்தம் பிரமாவின் 

கத்தில் தெய்வத்தை ஆவாகிக் 
மனைவி . அங்கையிற் கரகந் 
தாங்கும் பிரமாணி . ( காசிக . 
வச்சிர . 1 ) 

பிராணமயகோசம் 

பஞ்ச 

கோசத்துள் பிராணமயமா 
பிரமோற்சவம் கோயிலில் யுள்ள கோசம் . ( தத் ) ( சி . சி . 
ஆண்டுக்கொருமுறை நடக்கும் பர . மாயா . 8 ) 
தலைமைத் திருவிழா 

பிராணலிங்கம் வீரசைவர் 

உடலில் 
பிரவசனபக்தி 

தரித்துப் பூசிக்கும் 
பரமாகமத் 

இலிங்கம் 
துளெழுகின்ற பக்தி ( ச . ) ( ஸ்ரீ 
புராணம் : சீவக . 3133 , கீழ்க் பிராணவிஞ்சை- பார்வதி 
குறிப்பு . ) 

பிராணாக்கினிகோத்திரம் - 
பிரவசன வத்ஸலத்வம் - 

நூற்றெட்டு ப நிடதங்களுள் 
அறத்துவச்சளம் ( ச ) 

ஒன்று . 
பிரவரசைவர் 

எழுவகைச் 

பிராமணி 
சைவருள் சிவ தீட்சை பெற்ற 

சத்தமாதரு 

ளொருத்தி . ( பிங் . ) 
அனுலோமர் ( சைவச , பொது . 
435 , உரை . ) 

பிராமரி- பார்வதி 


கை 


- 


251 


பிராமி -- பார்வதி சரசுவதி ( பிங் ) பிருங்கீசன் - சிவன் 


பிரார்த்தனாமூர்த்தம் - கௌரி பிருதிவிதத்துவம்- தத்துவங் 
யின் ஊடலைத் தீர்த்த சிவன் களுள் ஒன்றான பிருதிவி ( தத் ) 
திருவுரு . 

பிருதிவிலிங்கம் - பஞ்சலிங்கத் 
பிரார்த்தனை- 1. வேண்டு துள் காஞ்சீபுரத்திலுள்ள பிருதி 
கோள் 2. நேர்த்திக்கடன் 3 . விரூபமான இலிங்கமூர்த்தம் . 
கிறிஸ்தவர்கள் குருமார் மூலம் ( அபி . சிந் ) 
செய்யும் விண்ணப்பவகை , R.C. 

பிரேரககாண்டம் - சுத்த தத் 
பிரான் -1 . கடவுள் ( திவ் . திரு துவம் பார்க்க ( சை ) (சிவப் , கட் . 
வாய் . 1,7,6 ) ; 2.சிவன் . ( சது ) 4. ) 


f 


- 


பிரான்மலை - பாண்டி நாட்டி பிரேரகாசாரியன் சைவத் 
லுள்ள சிவதலங்களுள் ஒன்று . திற்கு உரிய மாணாக்கர்கட்குத் 

தக்க ஆசிரியரைக் காட்டி உய் 
பிரியதத்தமந்திரம்- கதோலிக 

விப்பவன் ( சை ) ( சைவச , 
கிறிஸ்தவர் வழங்கும் மந்திர 

ஆசாரி , 29 , உரை ) 
வகை . R. C. 

பில்வம் - சிவார்ச்சனைக்குரிய 
பிரியதரிசி- புத்தருள் ஒருவர் 

பத்திரம் . இது பீமனால் சிவார்ச் 
( மணி , 30,14 , குறிப்பு . ) 

சனைக்கு உபயோகிப்பது 
பிரியாவுடையாள் (சிவ 

பிள்ளையார் - விநாயகர் ; முரு 
பிரானைப் பிரியாதவள் ) பார் 
வதி தேவி 

கக்கடவுள் ( கோயிற்பு . பாயி .7 ) ; 

ஆளுடைய பிள்ளையார் 
பிரதிதரம் சமவசரணத்தைச் ( பெரியபு . திருஞான . 947 ) 
சுற்றியுள்ள மும்மதில்களுள் 
ஒன்று ( ச . ) 

பிள்ளையார் சதுர்த்தி 

விநாயக சதுர்த்தி 
பிருகச்சாபாலம் - நூற்றெட்டுப் 
நிடதங்களுள் ஒன்று 

பிள்ளையார் நோன்பு , 

பிள்ளையார் 
பிருகதாரணியம்- நூற்றெட் 

நோன்புத் 
டுப நிடதங்களுள் ஒன்று . 

தேவை , பிள்ளையார் 

நோன்புப்பச்சை 
பிருங்கி- சத்தியை வணங்காது 1. விநாயகர் சதுர்த்தி விரதம் 
சிவபிரானையே வழிபட்ட முனி 2. விநாயக 

சதுர்த்தி 

விழா 
வர் . ( அபி , சிந் . ) 

வுக்கு விடும் மானியம் 


252 


பிறப்பிலி-1 . சிவன் , 2 , கடவுள் பின்னை பிரான் திருமால் 
அறவன் பிறப்பிலி . 

பிறப்பிலி . ( திருமத் . ( பிங் ) 
1816 ) 

பினாகபணி- ( பினாகவில்லைக் 
பிறவாநெறி - மோட்சம் ( திரு கையிலுடையவன் ) சிவபிரான் . 
மத் 1803 ) 

( பிங் . ) 

பினாகம் --- சிவன்வில் 
பிறவிகளறவுரை- முற்பிற 

( சூடா ) 
வியைக் கூறுகின்ற அறவோர் 

திரிசூலம் ( யாழ் . அக . ) 
( ச ) (சீவக . 2848 , தலைப்பு . ) 

பினாகி - சிவபிரான் ( பிங் . ) 


- 


பிறவிப்பிணி மருத்துவன் பிஸ்மில்லாஹி- அல்லாவின் 
புத்தன் . ( மணி ) 

திருநாமத்தால் என்ற பொரு 

ளில் முகம்மதியார் வழக்குத் 
பிறைசூடி- சிவபிரான் . பித்தா தொடர் ( இ ) 
பிறைசூடி (தேவா . 1001,1 ) 

பிக்ஷாடனர் பிக்ஷாடனக் 
பின்னை நப்பின்னை . பெய் 

கோலங் கொண்ட சிவமூர்த்தம் 
வளைக் கையாள் நப்பின்னை 

பிக்ஷ பௌத்தத் துறவி 
( சிலப் . 17 , பக் . 444 ) , இலக் 

( பௌ . ) 
குமி 

பிக்ஷணி- பௌத்தப் பெண் 
பின்னை கேள்வன் , 

துறவி ( பௌ . ) 


பீ 


பீடரம் - கோயில் ( அக . நி . ) பீர்- முகமதியப் பெரியார் முகமதி 

யர் ஊர்கோலத்தில் எடுத்துச் 
பீதாம்பரன் - ( பொன்னாடை 

செல்லும் சப்பரம் . ( இ ) 
யுடையவன் ) திருமால் . ( பிங் . ) 
பீதாம்பரி - பார்வதி 

பீலியார் சமணர் , பீலியார் 

பெருமையும் . ( தேவா . 348,10 ) 
பீமன் - ஏகாதசருத்ரருள் ஒருவர் 
( யாழ் . அக . ) 

பிறற்பண்டிகை 

அல்லாப் 
பீமாதேவி - துர்க்கை 

பண்டிகை ( இ ) 


253 


பு 


புங்கவன் - புத்தன் ( திவா ) அரு புண்டரம் சந்தனம் நீறு முத 
கன் ( திவா ) தேவன் . ( பிங் ) லியவற்றால் நெற்றி முதலியவற் 

றில் தரிக்கும் குறி . ( பாரத சூது . 
புங்கவி - பார்வதி எழிற் புங்கவி 28. ) 
( தாயு . மலைவளர் 5. ) 

புண்டரிகத்தவள்- இலக்குமி 
புசிதம் -- பூசை , பக்தி , தெய்வ தேவி 
வழிபாடு 

புண்டரிகத்தவன் பிரமன் 
புட்கலை ஐயனாரின் தேவி 

( தாமரையை 

ஆசனமாகக் 
யருள் ஒருத்தி ( யாழ் . அக . ) கொண்டவன் ) ( தேவா . 141,3 


புட்கலைமணாளன் ஐய புண்டரிகத்தி - இலக்குமி ( இரகு 
னார் ( பிங் . ) 

குலமு . 3 ) 
புட்டருபாகன் 

புண்டரிகன் - திருமால் ( கம்பரா 
புட்டிருப்பாகன்- திருமால் 

தேரேறு . 55 ) 


புட்பகேசி உமாதேவி 
( கோயிற்பு . பதஞ் . 80. உரை) 


புண்டரிகை - இலக்குமி ( தாம 
ரையில் வீற்றிருப்பவள் ) ( கம் 
பரா . சூளா . 1 ) 


புட்பகேது , புட்பசரன் , 
புட்பசராசனன் , புட்பசாபன் 
மன்மதன் ( யாழ் . அக . ) 


புண்டரீகன் - பிரமன் 


--- 


அருகன் ( சங் . 


புண்டரீகாட்சன் 

திருமால் 
( தக்கயாகப் . 22 , உரை) 


புட்பவாகனன் . 
அக . ) 


திருநீறு 


புட்பாகன் 

திருமால் . ( திவ் . 
பெரியதி , 3 , 8,6 ) 


புண்ணியசாந்தம் - 
( பிங் ) 


பிரமன் . ( சங் . 


புட்பாசனன் 
அக . ) 


புண்ணிய முதல்வன்- . புத் 
தன் ( திவா ) ; 2. கடவுள் 


- 


பார்வதி 


புண்ணியமுதல்வி 


புட்பாசனி 

திருமகள் , பூம 
கள் , கலைமகள் ( சங் . அக . ) 


( பிங் . ) 


புண்டரநீறு- திருநீறு 


புண்ணிய மூர்த்தி- புத்தன் 


254 


வாசனை 


( திவா ) அருகன் ( பிங் . ) கடவுள் புத்தசௌத்திராந்தகன் 
( தேவர் .) 

உருவம் , -ஞானம், வேதனை , 
குறிப்பு , 

என்பன 
புண்ணியன்- சிவபிரான் ( பிங் ) 

தொடர்ச்சியாய் அழிவதுபந்தம் 
அருகன் ( பிங் . ) புத்தன் ( யாழ் . என்றும் , - அவைமுற்றும் ஒழி 
அக . ) கடவுள் ( திவ் . திருச்சந் . வதே முத்தி என்றுஞ் சொல் 
45. ) 

வோன் ( ம . த . அ ) 


தனைச் 


புணரிமேலான்- திருமால் 

புத்தத்துவம் புத்தனாத் 

தன்மை 
புணரியிற்றுயின்றோன் 
( கடலிற் பள்ளிகொண்டோன் ) 
திருமால் . ( பிங் . ) 

புத்தம் சரணம் கச்சாமி -- புத் 
சரணமாக 

அனட 
புத்கலம்- புத்கலம் என்னும் 

கிறேன் ( பௌ . ) 
பொருள் உயிர்களை எய்தி 
அவற்றைப் புண்ணிய பாவங் புத்தமதம்- பௌத்த சமயம் 
களாகிய இருவினைகளைச் 

புத்தர் -1 , புத்தப்பதவி பெற்ற 
செய்யும் இயல்புடையது . ஐம் 
புலன்களும் , அவற்றால் அறியப் 

பெரியோர்கள் . எண்ணில் புத் 
படும் பௌதிகப் பொருள்கள் 

தர்களும் , ( மணி . 30 , 14 ) 2 . 
அனைத்தும் புத்கலம் என்பதில் 

புத்த மதத்தவர் ( திவ்.பெரியதி . 
அடங்கியுள்ளன ( சமணம் , பக் . 

9,8,9 , ) 
34. ) 

புத்தன் -1. புத்த மதத்தை 
புத்தகயை- புத்தர் ஞானம் 

ஸ்தாபித்த 

முனி 
பெற்ற இடம் 

( திவா . ) 2. புத்த சமயத்தான் 
புத்தசாதகக்கதை - கௌதம 

( திருவாச . 15,6 ) 

3. திரு 
புத்தரின் பழம்பிறப்புக்களைப் 

மாலின் அவதாரங்களிலொன்று 
பற்றிக் கூறுவதும் பாளிபாஷை 

( பிங் . ) 4. அருகன் ( சூடா . ) 
யில் 

அமைந்ததுமான 
( மணி , அரும் . ) 

புத்தியட்டகர் 

அனந்தர் , 
சூக்குமர் , 

சிவோத்தமர் , ஏக 
புத்தசேடம் - புத்தரின் சாம்பல் , 

நேந்திரர் , ஏகருத்திரர், திரி 
பல் , மயிர் , எலும்பு முதலியன 

மூர்த்தி , 

சீகண்டர் . சிகண்டி 
( யாழ் . அக . ) 

எனப் புத்திதத்து வத்திலுள்ள 

எண் வகை ருத்திரர் , புத்தியட்ட 
புத்தசைத்தியம் - புத்தாலயம் கர் நாலிருகோடி ( திருவிளை. 
( சிலப் . 10 , 14 , உரை ) 

திருமணப் . 82 ) 


கௌதம் 


நூல் 


255 


- 


4. ) 


புத்திரகன் விசேட தீட்சை புரவித்யன்- சிவன் 
பெற்றவன் ( சை ) ( சைவச , 
மாணா . 

புராணம்- 

திரிசஷ்டி சலாகா . 

சான்றோர் தம் கதை கூறும் நூல் 
புத்திரமார்க்கம்- கிரியா மார்க் 

( அ . செ . 154 , ) 
கம் ( சை ) பார்க்க . ( சி.சி .8,20 ) 

புராணன்- [ பழமையானவன் ) 

கடவுள் . ( திருவாச . 4 , 221. ) 
புத்தீசர்- விநாயகர் ( அறிவு மய 
மானவர் ) 

புராணை 

பார்வதி 
புத்து- பௌத்தமதம் ( திவ் . திரு 

புராதனன்- பிரமதேவன் 
மாலை , 

புராந்தகன் - சிவபிரான் 
புத்தேள் - தெய்வம் ( கலித் . 82 ) 

( சூடா . ) 


7. ) 


புதிய ஏற்பாடு- விவிலிய நூலின் 
பிற்பகுதி . ( கி ) 


புராந்திம காண்டம் 
விவிலிய நூலில் பழைய 
ஏற்பாடு ( கி ) 


புமான் - அசுத்ததத்துவம் 
பார்க்க . சி . சி . 2,70 ) 


புராரி- சிவபிரான் ( பிங் . ) 


புயங்கன் ( பாம்பணியுடை புருடதத்துவம்- சுத்தாசுத்த 
யோன் ) சிவபிரான் ( திருவாச தத்துவம் ஏழனுள் ஒன்றாய 
5,62 ) 

தும் , மும்மலங்களோடு கூடிய 

துமான தத்துவம் , ( சை ) ( சிவப் 
புயல்வண்ணன் திருமால் 

பிர , 23 , புதுப் . ) 
( கலிங் . 1 ) 

புருட..ம்- தற்புருடம் ( A face of 

siva ) பார்க்க , ( சைவச , பொது . 
புரகரன் ( திரிபுரம் அழித் 

438 ) 
தோன் ) சிவபிரான் ( திருவிளை 
இந்திரன் முடி . 17. ) 

புருடமேதினி- பார்வதி 

கூர்மபு . திரு . 22. ) 
புரதகனன் , புரமூன்றெரித் 
தோன் , புரமெரித்தோன் - ( திரி புருடமோகினி- பார்வதி 
புரத்தை எரித்தோன் ) சிவ 
பிரான் ( திவா . ) 

புருடன்- 1. ஆன்மா , 2 . 
புரவிசயன்- ( திரிபுரம் வென் மான்மா , 3. பிரமன் , 4. புருட 
றோன் ) 

சிவபிரான் ( பாரத . தத்துவம் ; சுத்தாசுத்த - தத்து 
அருச்சுனன்றீர் .7 ) 

வம் ஏழனுள் . ஒன்றாயதும் ; மும் 


பர 


256 


- 


மலங்களோடு கூடியதுமான புவனாத்துவா அத்துவா 
தத்துவம் . (மணி . ) 

ஆறனுள் ஒன்று ( சை . ) ( சி.சி. 

8 , 6-9 , மறைஞா. ) 
புருவத்துமேல் - சிவபிரானது 
நெற்றிக்கண் 

புவனை- பார்வதி ( திருப்போ . 

சந்- மட்டு . 5 ) 
புருஷார்த்தஸ்வரூபம் 
தருமம் , அருத்தம் , காமம் , ஆத் புள் திருப்பாகன் திருமால் 
மானுபவம் , பகவதனுபவம் என 
ஆன்மாவால் அடையப்படும் புள்வாய்கீண்டோன்- ( பகா 
ஐவகைப்பேறு ( வை ) ( அஷ்டா 

சுரன்வாயைப் 

பிளந்தவன் ) 
தச . பக் . 25 ) 

கண்ணபிரான் . ( சேதுபு . இலக் 

குமி . 5 ) 
புருஷோத்தமன்- திருமால் 
(திருவேங் . சத . 1. ) 

புள்ளூர் கடவுள்- ( கருடன் 

மேலேறிச் செல்லும் தெய்வம் ) 
புலமகள்- சரசுவதி, ( சீவக . திருமால் (சிலப் . 17. ) 
2586. ) 

புற்கலாஸ்திகாயம்- பஞ் 
புலமங்கை பூமிப்பிராட்டி . சாஸ்திகாயத்துள் சுவை ஒளி , 
( திவ் . பெரியதி . 3,2,5 ) 

ஊறு , நாற்றம் இவற்றையுடை 

யதும் கருமத்திற்கு ஆதாரமாவ 
புலவர்- தேவர்கள் . ( திவா . ) 

துமான ஓர் அஸ்திகாயம் . ( க ) 
புலவன் - முருகன் ( பிங் . ) புறச்சபை- நற்கருணை யனுப 
அருகன் ( பிங் . ) புத்தன் ( மணி . வியாத கிறிஸ்தவன் கூட்டம் 
5 , 98 ) தேவன் (பிங் . ) 

( கி . ) 


புலாகஜை - மன்மதன்மனைவி 

புறச்சபையான்- நற்கருணை 
( ம . த . அ ) 

யனுபவியாத கிறிஸ்தவன் ( இ ) 


புலித்தோலுடையோன் 
சிவபிரான் ( பிங் . ) 


புறத்தடியார்- சைவமல்லாத 
மற்றைச் சமயத்தடியார் ( சை ) 


புவ்வம் - ஒரு சைன வாகமம் 
( காரிகை , உறுப் , 13 , மேற் , ) 


புறப்பூசை- கோயில் முதலிய 
இடங்களில் சிவபெருமானுக்குப் 
புரியுமர்ச்சனை 


புவன்- [ சுயம்பு ] இறைவன் புனப்பூசை- விசேஷபூசைக்கு 
( திருவாச , 5,9 ) 

மறு நாள் 

செய்யும் 


257 


புனலன்- திருமால் 

புனிதாவி- முப்பொருளுள் 

ஒன்றான பரிசுத்த ஆவி ( கி . ) 
புனஸ்காரம்- வணக்கம் , பக்தி 
யோடு செய்யும் வந்தனம் 
( ம , த . அ ) 

புஷ்கரணி- கோயிலைச் 

சேர்ந்த குளம் 
புனிதமாயை- சுத்த 
பார்க்க , ( சை ) ( திருக்காளத் 

புஷ்பகேதநன் , புஷ்பகேது 
திபு . உலகின்றோ. 5 ) 

புஷ்ப பாணன் மன்மதன் 
புனிதன்- சிவன் ( அரு . நி . ) . 
அருகன் ( திவா ) , புத்தன் 

புஷ்பாசனி- இலக்குமி 
( திவா ) இந்திரன் ( திவா . ) 

சரசுவதி 


மாயை 


பூ 


பூச்சக்கரவாளக்குடை 

பரியைப் 

பூசனஞ் செய்து . 
கோயில் மூர்த்திகட்குப் பிடிக் ( திருவிளை . நரிபரி , 120 ) 
கும் பெரியகுடை . மதிகொண்ட 
பூச்சக்கர வாளக்குடையான் . பூணுநூல் , பூணூல் - 

, துவிசர் 
( திருப்போ . சந்நிதி அலங்கா தரிக்கும் முப்புரி நூல் ( திவா . ) 
49. ) 

முத்தப் பூணூலத்தகு புனை கலம் 

(சிலப் . 23 , 96 ) 
பூசகன்- அருச்சகன் 

பூதசாரவுடம்பு - சுவர்க்கயின் 
பூசலார் நாயனார் 

பத்தை அனுபவிக்க ஆன்மா 
நாயன்மார் அறுபத்து மூவருன் எடுக்கும் தெய்விகவுடல் . (சி.சி. 
ஒருவர் ( பெரியபு . ) 

2 , 36 , மறைஞா. ) 


பூசனம் 


ஆராதனை . நரிப் பூதசுத்தி - அன்று செய்த பா 


17 


258 


க . பு . ) 


வங்களை நீக்குவதாகிய ஆன்ம பூதலக் கிழத்தி- பூமிப்பி 
சுத்தியின் அங்கம் ( சை ) ( சை ராட்டி ( திவ் . திருச்சந் . 72. ) 
வச . பொது . 502 , உரை. ) 

பூதவன்- திருமால் 
பூதத்தாழ்வார் ஆழ்வார் 
பதின்மரில் ஒருவர் ( திவ் . ) பூதவாளி- ( பூதங்களுக்கு நா 

யகன் ) சிவபிரான் 
பூததாரன் - சிவபிரான் ( இலிங் 

பூதாத்துமா- 1. சிவபிரான் 

( யாழ் . அக ) 
பூததீர்த்தம் - பஞ்சதீர்த்தங் 2. பிரமன் ( யாழ் . அக ) 
களில் பூதங்களின் பொருட்டு 3. சீவாத்துமா . 
உள்ளங்கையினின்று விடப் 
படும் தர்ப்பண நீர் ( சை ) ( சை பூதாவாசன்- திருமால் 
வச . பொது . 68 ) 

பூதான்மா- பிரமன் 
பூத நாசனம்- உருத்திராக்கம் 
பூதநாதன் , பூதநாயகன் 

பூதி- திருநீறு ( பிங் . ) பூதியணி 
1. சிவபிரான் 2. விநாயகன் 

பொன்னிறத்தர் ( தேவா . 592 . 

2 ) 
3. கடவுள் ( கம்பரா . அங்கத . 
21 ) 

பூதிசாதனம் - விபூதி யுருத்தி 
பூதநாயகி- பார்வதி 

ராக்க முதலிய சிவ சின்னம் , 

பூதிசாதனங் கண்டால் தொழு 
பூதப்படையோன் - சிவ 

தெழுகுலச்சிறை ( தேவா , 869. 
பிரான் ( நாமதீப . 15. ) 


8 ) 


பூதத்தி - விநாயகன் ( பிங் . ) பூதேசன்- சிவபிரான் ( பிங் . ) 
பூதமிவர்ந்தோன்- விநாயகக் 

பூதேவி- திருப்பாற்கடலிற் 
கடவுள் ( நாமதீப . 27 , ) 

பிறந்து விஷ்ணுவைச் சேர்ந் 

தவள் . பூமிதேவி . 
பூதரபுத்ரி - பார்வதி 


* 


பூதரவில்லான்- குன்றவில்லி , 

குன்றவில்லி , பூப்பலி - 

பூப்பலி- அருச்சனை . பூப்பலி 
சிவபிரான் 

செய்து . (சிலப் . 28 , 231.) 


* . 


பூதரூபகத்தன் , பூதரூபத் 
தன்-- விநாயகக் கடவுள் 
( நாமதீப . 27 ) 


பூப்பிள்ளை சிவபூசையின் 
போது உதவியாக இருப்பவன் . 
Loc . ) 


39.1 ) 


அருகக் 


சைவ 


பூமிநாதன் 

259 
பூமகள்- 1. இலக்குமி . பொய் பூமின்- 1. இலக்குமி தேவி . 
தீர் பூமகள் . ( சீவக . 2566 ) பூமின் கேள்வன் ( கம்பரா . அக 
2. பூமிதேவி . ( திருவாலவா . லிகை . 73. ) 

2. பூமிதேவி . ( யாழ் . அக ) 
பூமகன்- பிரமன் ( திவ் . நாய்ச் . பூமேடைந்தான் 
4 , 3 ) 

கடவுள் 
பூமங்கை பூமடந்தை- இலக் பூர்வசைவன்- தீட்சாகருமத் 
குமி ( திவ் . இயற் . 3 , 6. ) 

தால் மோட்சமடையலாகு 

மென்ற கொள்கையுள்ள 
பூமழை முனைவன் . அரு மதப் பிரிவினன் ( சி , சி , 8 , 27 , 
கன் . பூமழை 

முனைவனுக்கு . சிவாக் .) 
( சீவக , 1943 ) 

பூர்வதரர்- தீர்த்தங்கரருடைய 
பூமன்- பிரமன் . ( தனிப்பா .) பரிவாரங்களுள் முதன்மை 
காமன் . ( பிங் . ) 

வாய்ந்தவரான கணதரர் . ( ச ) 

( மேருமந் 1354 , உரை ) 
பூமாங்குத்தி - யானை வாகனத் 
தில் அர்ச்சகர் தரிக்கும் புஷ் 

பூர்வாகம் - பிராரத்த வினை . 
பாங்குசம் , பூவால் செய்த சிறு 

( ஈடு , 10 , 2 , 1 ) 
ஈட்டி . ( கோ . த ) 

பூர்வாகமம் - சைனாகமம் 

* மூன்றனுள் ஒன்று ( ச ) ( மேரு 
பூமாது-- இலக்குமி , சரசுவதி 
( சங் . அக ) 

மந் . 124 , உரை ) 

பூரங்களித்தல்- கற்பூர தீபா 
பூழுமிகொழுநன்- திருமால் 

ராதனை ( யாழ் . அக . ) 
( பிங் . ) 
பூரணன்- கடவுள் . (சிவரக ... 

) 
பூமிசை இலக்குமி ( யாழ் , மேரு . 20 ) 
( அக . ) சீதாபிராட்டி ( யாழ் . 
( அக ) 

பூரணி- சிவசத்தி ( தாயு . மலை 

வளர் . 5 ) 
பூமிசை நடந்தோன் 
1. அருகக்கடவுள் ( பிங் . ) 

பூரணை 

1. சமவசரணத்தின் 
2. புத்தன் ( திவா . ) 

வடபுறமுள்ள வாவி ( ச ) ( மேரு 
மந் . 1086 , உரை . ) 
2 . அரிகரபுத்திரன் 

தேவி 
திருமால் ( திவ் . திருச்சநீ . 22 ) ( பிங் . ) 


- 


260 


பூரவாகினி- சரசுவதி ( Saras பூவுளான் - பிரமன் 
vati as riding on aCentipede 
( நாமதீப . 56 , ) 

பூவைவண்ணன் ( காயாம் 

பூப்போன்ற நிறத்தையுடைய 
பூவம்பன்- மன்மதன் . ( யாழ் . வன் ) திருமால் ( பிங் . ) ( திவ் 
அக .) 

பெரியதி . 2,2,8 ) 


பூவராகம் - திருமாலின்வராகா பூழி - விபூதி . பூழி புனைந்தவர் 
வதாரம் 

( கந்தபு . யுத் , வரவ . 13 ) 


பூவன்- பிரமன் ( பரிபா . 1.46 ) 


பூவிடுவான்- , கோயிற்குப் புஷ் 
பகைங்கர்யஞ்செய்பவன் ( T.A. 
S.i , 6 ) 


பூழியான் - ( விபூதி அணிந்த 
வன் ) சிவபிரான் . ( தமிழ்நா . 
78. ) 


பூழை- கோபுரவாயிற் கதவுவிட் 
டுப்புகும் வழி 


பூவின்கிழத்தி - 

இலக்குமி 
( பிங் . ) சேராளே பூவின்கிழத்தி 
புலந்து . ( நாலடி , 252. ) 


பூவினன்- பிரமன் ( கந்தபு . கட 
வுள்வா , 14 ) 


பூளை சூடி 

சிவபிரான் 
( பூளை- ஒருபூ , பூண்டு ) ( கம்ப 
ரா . அகலிகை . 39 ) 


பெ 


( மோகினி 


த . 5. ) 


பெண்டுருவன் 

தத்திற்கு உட்பட்ட நிலை . ( யாழ் . 
உருக்கொண்டவன் ) திருமால் 

அக . ) 
( நாமதீப . 50. ) 

பெத்தம் பாசபந்தம் . பெத்த 
பெண்தானையான்- ( பெண் டெமாடு முத்தியும் ( தாயு . ஆனந் 
சேனையான் ) மன்மதன் ( நாம 
தீப . 58 ) 

பெத்த முத்தி - 1. பந்தமும் 
பெத்தகாலம்- ஆன்மா பாசபந் 

வீடும் 2. இலய முத்தி . ( யாழ் . 
தத்திற்கு உட்பட்ட காலம் . ( சி . 
போ , பா . 2,2 , பக் . 63 , சுவாமி 

அக . ) 
நா ) 

பெத்தர் பாசத்தோடுகூடிய 
பெத்ததசை- ஆன்மா பாசபந் பிர்கள் . 


- 


261 


பெம்மான் கடவுள் பிரமாபுர கொல்லப்பட்ட தினத்தின் வரு 
மேவிய பெம்மானிவனன்றே . ஷாந்தரக்கொண்டாட்டம் ( கி ) 
( தேவா .61,1 ) 

பெரியாழ்வார் ஆழ்வார் 
பெரியகோயில்- திருவரங்கம் . பதின்மருள் ஒருவர் . ( உபதேச 
( திவ் , திருமாலை . 11 ) 

ரத் . 18 ) 


* 


- 


-- 


- 


பெரியதம்பிரான் 

சைவ பெரியோர் பெருமான் 
மடத்திலுள்ள தம்பிரான்மார் மன் , ( சீவக , 2006 ) 
களுக்குத் தலைவர் . 2 . வண் 
ணார் முதலியோர் வணங்கும் பெருஞ்சாந்தி- கோயில் பெரிய 
சிவமூர்த்தம் 

விழா முடிவில் நடக்கும் பெரிய 

அபிடேகம் . கபாலீச்சரமமர்ந் 
பெரிய திருவடி 

கருடன் , தான் பெருஞ்சாந்தி ( தேவா , 
பெருமாளுக்கு வாகனமாய் 1119,10 ) 
இருப்பதோடு அவருடைய திரு 
வடிகளையும் கைகளில் தாங்கு பெருந்திருப்பாவடை , பெருந் 
வதால் சம்பிரதாயப் பெயரா . திருவமிர்து 

கடவுட்குப் 
யிற்று. (ஈ.டு , 1,4,6 ) 

படைக்கும் பெரியநிவேதனம் 

( S.I.I.V , 365. ) 
பெரியதிருவோலக்கம் - அடி 
யாரது பெருங்குழ . ( வை ) 

பெருந்தேவன் - தலமைத்தெய் 

வம் . ( திவ் . திருவாய் .4,6,4 ) 
பெரியபிராட்டி இலக்குமி 
தேவி . ( ஈ.டு. 10,10,6 ) 

பெருநாள்- ஒருமுகமதியப்பண் 

டிகை 
பெரியபெருமாள் திருவரங் 
கத்துத் திருமால் ( அஷ்டப். 

பெருமடை - தெய்வங்களுக்கி 
ஊசல் , 1 ) 

டும் சோற்றுப பலி . தெய்வப் 
பெரிய பொருள்- பரப்பிரமம் . 

பெருமடை கொடுத்து ( பெரியபு . 

கண்ணப் , 19 ) 
( தாயு . திருவருள் . பரசிவ .2 ) 
பெரியவவசரம் 

உச்சிக் பெருமாக்கோதையார் 

சேர 
காலத்தில் கோயில் மூர்த்திக்குப் 

மன் பெருமாள் நாயனாரின் 
படைக்கும் அலங்கார நிவேத 

பிள்ளைத் திருநாமம் , ( பெரியபு . 
னம் ( Loc ) 

சேரமன் . 5 ) 


- 


* 


- 


பெரிய வெள்ளிக்கிழமை- இயே பெருமாள் - திருமால் , கடவுள் 

சிலுவையிலறைந்து ( திருப்பு ) 


சுதாதர் 


262 


பெருமாள்கோயில் - 1. வீஷ் 

1. வீஷ் பெருவெழுத்து 

பெருவெழுத்து- நமசிவாய 
- ணுவாலயம் ; 2 , சிறிய காஞ்சி என்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் 
புரம் . 

சிவபெருமானைக் குறிக்கும் சி 

என்ற எழுத்து . பிஞ்செழத்து 
பெருமான்- சிவன் , திருமால் , 

மேலைப் பெருவெழத்தும். - ( கொ 
கடவுள் ( திவா .) 

டிக் .4 ) 
பெருமிழலைக் குறும்பநாய 

நாயன்மார் அறுபத்து 
மூவருள் ஒருவர் . ( பெரியபு . ) 

பெற்றெவி- விக்ரஹம் 


னார் 


பே 


- 


+ 


றனுள் 


திக்குமெனக் 


பேசலன்- சிவன் 

பேதவாதம் ஜீவேசுரர்க்கு 
வேற்றுமைகூறுங் 

கொள் கை 
பேதசித்தாந்தம் இருளும் 

( தத் ) 
ஒளியும் போல ஆன்மாவும் சிவ 
மும் இரண்டாயிருக்கு மென்ற 

பேதாபேதம் - அத்துவைதத் 
சித்தாந்தம் ( சை .) (சங் . அக . ) 

துக்கும் 

விசிஷ்டாத்துவைதத் 

துக்கும் நடுநிலையான ஒரு சித் 
பேதசைவம் - சைவம் பதினா 

தாந்தம்: - 
குருலிங்கசங்கமபத்தி 
பூண்டு சிவனை உருவமாகவும் 

பேதுரு- ( St. Peter . ) இராயப் 
அருவமாகவும் , அருவுருவமாக 

பர் என்ற கிறிஸ்தவப் பெரியார் 
வும் தியானித்தலால் முத்தி சித் 
கூறும் சமயம் 

( கி ) 
( சை ) ( த.நி.போ.பக் .254 . ) ! 

பேதைபாதம் - விக்கிரகத்தின் 
பேதம் - சுகத்பேதம் , சுசாதியே 

காலில் அணியும் ஆபரணம் . 
தம் , விசாதிபேதம் , என்ற மூன் 

( சா . சொ.அ ) 
றுவகை வித்தியாசம் ( தத் ) 
( வேதா . சூ.27.உரை . ) : 

பேய்க்கதி- ஷட்கதியுளொன் 
பேதவாதசைவம் - அகச்சமய 

( பௌ ) 
மாறனுள் - இறைவனருளால் 
மலம் - நீங்குமென்றும் - முத்தி 

பேயாழ்வார் - ஆழ்வார் பதின் 
நிலையில் இறைவனும் ஆன்மா 

மருள் ஒருவர் ( திவ் . ) 
வும் , தலைவன் தலைவி போல் 
வரென்றுங் கூறும் சமயம் ( சை ) . " 
( சி.சி. 11,5 , சிவஞா. ) 

பேயொடாடி - சிவன் (பிங் . ) 


263 


பேரம்பலம்- சிதம்பரத்திலுள்ள 
கனகசபை . ( பெரியபு . பாயி , 8 ) 


பேனமர் 

தேவ கணங்களில் 
நுரையை உண்டு உயிர் வாழ் 
வோர் ( ம.த.அ ) 
பேனாசனி - இந்திரன் , ( யாழ் , 
அக . ) 


பேராயிரம் - கடவுளின் சகசிர 
நாமம் ( தேவா . 896.5 . ) ( திவ் , ) 


பை 


பைங்கலம் நூற்றெட்டுபநிட 

பைரவர் - துர்க்கையின் படை 

யினரான 
தங்களுள் ஒன்று 

கணங்கள் , இறைவி 

பைரவர்களே . ( தக்கயாகப் 
பைபிள்- கிறிஸ்தவர் வேதநூல் 429. ) 

( கி ) 
பைம்மை 

பைரவன் . 

சிவமூர்த்தங்களுள் 
அருக தவப்பெண் 
( ச . ) ( பிங் . ) 

ஒருவரான 

வைரவக்கடவுள் 

( பிங் ) 
பையஸ்- ( Pius ) ரோமன் கத் 
தோலிக்கத் திருச்சபை போப் பைரவி - துர்க்கை ( தக்கயாகப் 
புக்கள் பன்னிருவர் பெயர் . ( கி ) 431. ) . 


பொIT 


பொக்கணவன் சிவபிரான் பொருப்பெறிந்தான்- ( கிரவுஞ் 

சகிரியை வேலாலெறிந்தவன் ) 
பொடி - திருநீறு. மெய்சேர் 

முருகக் கடவுள் . (உரி. நி . ) F : 
பொடியர் . ( தேவா . 46.5 ) 

பொருவிலி ( ஒப்பிலாதவன் ) 
பொடியாடி- சிவபிரான் ( திரு 

சிவபிரான் . ( சங் . அக . ) 
வாச . 25,5 ) 
பொய்கையாழ்வார் அழ் 

பொருளின்செல்வி- திருமகள் 
வார் பதின்மருள் 

( பிங் . ) 

ஒருவரான 
திருமாலடியார் . - ( உபதேசரத். 
4 ) 

பொல்லாப்பிள்ளையார் 

திருநாரையூரில் எழுந்தருளிய 
பொருட்பிரபஞ்சம் -- பிருதிவி விநாயகக் கடவுள் 
முதல் நாதமீறாகவுள்ள தத்து 
வங்கள் ( சை ) ( சி.போ.வ.தீ .92 ) பொறி - இலக்குமி ( திவா . ) 


264 


பொன்- இலக்குமி . பொன் பொன்னிலம் , பொன்னு 
றுஞ்சு மார்பன் . (சீவக . 14 ) லகம்- 1. தேலோகம் ( சீவக .. 

1457. 2. பொன்னெயில் 
பொன்மலைவல்லி- பார்வதி 

வட்டம் ( ச ) பொன்னுலகத் 
தேவி . ( பெரியபு . திருக்குறிப் . 

துய்க்கும் ஊழ்வினை . ( சீவக . 
56 ) 

380 ) 


பொன்மலைவில்லி, பொன் 

பொன்னெயில் , பொன்னெ 
வில்லி - ( மேருவை வில்லாக 

யில் வட்டம்- சமசரணம் ( ச ) 
உடையவன் ) சிவபிரான் . 

அருகன் இருக்கும் இடம் ( ச )) 
( குமர . பிர . மீனாட் , பிள் . 63 ) 

( சீவக . 380. உரை. ) 


பொன்னகர் - சிவலோகம் ( திரு 

பொன்னெயிற்கோன் , 
வாச . 5 , 36 

பொன்னெயினாதன் 
பொன்னன் அருகக்கடவுள் கக்கடவுள் ( ச ) ( திவா . ) 


அரு 


போ 


போக்கியகன்மம்- கன்மமலத் stage in which both knowle 
துள் ஒன்று ( சை ) ( சங் . அக . ) dga and action are balanced ) . 

( சி.போ. பா.பக் . 140 ) 
போக்கியகண்டம்- அசுத்த 

2. சதா சிவதத்துவம் ( ம.த.அ ) 
தத்துவம் ( சை ) ( சிவப் . கட் ) 

போகபூமி- ஆன்மாக்கள் புசித் 
போக்கியதத்துவம்- அசுத்த 

தற்கு இடமாகவுள்ள முப்பத் 
தத்துவம் ( சை ) ( சி . சி . 1 , 19 , 

தாறு தத்துவங்கள் ( சை ) ( சதா 
சிவஞா , ) 

சிவ. 85 ) 
போககாண்டம் - சுத்தாசுத்த 
தத்துவம் பார்க்க ( சை ) ( சி.சி , 

போகம் - கடவுளின் அவத்தை 
2,70 , மறைஞா . ) 

மூன்றனுள் ஞானமும் கிரியை 

யும் சமமாகவுள்ள நிலை . ( சி , 
போகசத்தி 

போகசிவனது போ.பா .2,2 ,பக் , 134 , புதுப் . ) 
சக்தி , ( சி ,சி .2,75 , மறைஞா. 





- 


போகசிவன் - 

( சை ) ( சி.சி .1 , 64 ,சிவஞா . ) 


சதாசிவன் 


போகமீன்றபுண்ணியன் 
சிவபெருமான் . ( சீவக . 362. ) 
போகர்- தேவர் .. மேலமர் 
போகரும் . ( கோயிற்பு . இரணி 
யன்வ . 98 ) 


போகதத்து சாவம்- தாக்கிய 
தத்துவம் பார்க்க . ( சை ) ( The 


265 


அக. ) 


போகன் சிவமூர்த்தங்களுள் போசனப்பிரியன்- விநாயகக் 
ஒன்று ( சை ) ( சி.சி , 1 , 65 , கடவுள் . ( நாமதீப . 28. ) 
ஞானப் . ) 

போத்தி- மலையாளத்திலுள்ள 
போகாங்கபூைசை 

சிவகணா கோயிலருச்சகன் 
திபரை வழிபடுகை ( சை ) ( சுங் . 

போதகன் நாட்டையர் ( கி ) 

Pastor ) 
போகாங்கம் 

சிவகணா 
திபர் 2. போகாங்கபூசை 

போதன் 

அருகன் , பிரமன் 
( சை . ) ( சங் . அக .) 

( பிங் . ) 
போகாந்தராயம் துய்த்தற் 

போதி - அருகன் அறம் , பெளத் 
குறிய போகங்களை விலக்குகை 

த சமாதி , புத்தன் 
( ச . ) ( சீவக , 3081 , உரை . ) 

போதிக்கிறைவன் ( பிங் . ) 

போதிசத்துவன் ( மணி ) , 
போகாவத்தை பிரபஞ்சத் 

போதித்தலைவன் ( மணி ) 
தைப் படைத்துக்காக்கும் சிவ 

போதி நாதன் , 
பெருமானது நிலை ( சை . ) 

போதிப்பகவன் ( மணி . ) 
(சி.போ.பா. அருந்தொடர் . பக் 

போதிமாதவன் ( மணி . ) 
21 , சுவாமிநா . ) 

போதியார் , றிய , ( மணி . ) 

போதிவேந்தன் , ( திவா , ) 
போகி- இந்திரன் ( பிங் . ) ; போக 

புத்தன் , பைம்பூம் போதிப் 
சிவன் பார்க்க ( சி சி . 2,75 , 

பகவற் இயற்றிய ( மணி . 
மறைஞா. ) 

174 ) ) 


28 , 


பாம்பணை 


போகி சயனன் 
யான் , திருமால் 


போதினன் - பிரமன் . (சிவதரு . 
பாயி .2 ) 


போசதம்- புரோஷதோபவாசம் போர்மடந்தை- துர்க்கை வீர 
உண்ணாநோன்பிருத்தல் 

லக்ஷ்மி ( யாழ் . அக ) 
செ .122 , ) 

போனகக்குருத்து - கடவுளுக் 
போசதன்- உண்ணாநோன்பி . 

குப் படைக்கும் நிவேதனத்துக் 
( அ.செ .165 . ) 

கிடும் வாழைநுனி இலை , ( சா , 

சொ . அ ) 
போசதுபவாசன்- ஒரு மாதத் 
தில் நான்கு திதிகளில் நோன்பு போனகம் - கடவுளுக் ப்படைக் 
நோற்பவன் . ( அ.செ.பக் .119 ) 

கும் உணவு . ( சா.சொ.அ. ) 


266 


பள 


பௌடியம் - இருக்குவேதம் . பௌதிகன்- சிவபிரான் ( யாழ் .. 
( கலித் . கடவுள் . உரை . ) 

அக . ) திருமால் . 


பௌத்தம்- புத்தமதம் . ( சூடா ) பௌதிகாசாரியன்- சாதகா 

சாரியன் ( சை ) Assistant to the 
பௌத்தன்- 1. புத்த சமயத் head priest ) 

( சி.சி. 8,5 , ) 
தான் ( திவா . ) 2. பௌத்தாவ சிவாக் . 
தாரம் 

பௌராணிகம்-- புராணத்தைப் 

பின்பற்றும் சமயம் 
பௌத்தாகமம்- வினயபிடகம் . 
சூத்திரபிடகம் அபிதர்மபிடகம் 

பௌராணிகன் 1 ; புராணம் 
என்பன 

கூறுவோன் 2. புராணக்கொள் 

கையுடையவன் . ( சி.சி .1.1 
பௌத்தாவதாரம் திருமா 

மறைஞா. ) 
லின் அவதாரங்களில் ஒன்று . 
(பிங் . ) 

பௌரிகன்- குபேரன் . ( யாழ் . 

அக . ) 
பௌதிகதீட்சை - உலோக 
தருமிணி , ( சை . ) ( A way of ini பௌழியசரணத்தார் - இருக் 
tiation ) ( சைவச . ஆசாரி . 62 , குவேதிகள் . ( Insc . ) 
உரை . ) 

பௌழியன் இருக்குவேதத் 
பௌதிக பாவனை கடவுளை தாற் பிரதிபாதிக்கப்படுபவனான 
உருவனாகத் தியானிக்கை ( சங் கடவுள் , சந்தோகன் , : பௌழி : 
அக . ) 

யன் ( திவ் . பெரியதி , 55,9 ; ) : 


ம - இயமன் , சிவன் , ( இலக் . அக ) 

சந்திரன், பிரமன், (யாழ் . அக . 
திருமால் ( யாழ் . அக . ) 


மக்கம்- அரேபியாவிலுள்ளதும் 
முகம்மது பிறந்ததால் பேர் 
பெற்றதுமான இடம் ( இ ) ( திரு : 
விளை . நரிபரி , 105 ) 


மக்கட்கதி - ஷட்கதியுளொன்று மக்ஃபிரத் - இறைவன் அடியார் . 
( பௌ . ) ; நாற்கதியுள் மக்க 

களை மன்னிப்பது ( இ ) : 
ளாய்ப் பிறக்கும் பிறப்பு . (சீவக . 
2790. தலைப்பு . ) 

மக்ரிபு -மாலைத் தொழுகை ( இ ) 


267 


மகத் - சிதம்பரம் ( கோயிற்பு. மகாசதாசிவன் -3: இருபத் 
வியாக்கிர -29 ) 

தைந்து திருமுகத்தையுடையவ 

னாயும் சதாசிவமூர்த்திக்குமேற் 
மகதி -- பார்வதி 

பட்டவனாயுமுள்ள சிவபேதம் 

( அ.பி சிந் .) 
மகபதி இந்திரன் . ( கந்தபு. 
267 ததீ சியுத்தர , 133. ) 

மகாசாத்தா ஐயனார் . ( கந் 
மகம்மது - முகம்மது நபி . 

தபு . மகாசாத் . ) 


மகமதியர் -- முகம்மதியமதத்தார் 


மகாசாத்திரன் - சமயங்களின் 
மூலசாஸ்திரங்களைப் பயின்ற 
வன் . 


மகமது , 
மகமது நபி- முகம்மது நபி 


மகமாயி -1, பார்வதி . பூதநாய 
கரிடத்துக் காமி 

மகமாயி . 
( திருப்பு .641 .) 2.பெரியம்மைக் 
குரிய தேவதை . ( Loc ) 


மகாசிவராத்திரி -- மாசிமாதத்து 
கிருஷ்ணபட்சத்துச் சதுர்த்தசி . 
யும் திருவோணமும் கூடிய 
இராத்திரி - 


ot -the - darks 


மகரக்கொடியோன் , 
மகரகேது 
மகராங்கன் - மன்மதன் ( யாழ் . 
அக . ) 


(The night 
fortnight in the month of Maci 
sacred to Siva , when the 
14th tithi and Sravana are 
curr ent . ) 


மகவான் -1 . இந்திரன் . (திவா. ) 
2. சிவன் . ( சங் . அக . ) 


மகாசுவேதை - சரசுவதி ( யாழ் . 
அக . ) 


மகாகாலன் - உருத்திரன் ( அபி 

சிந்) 
மகாகாளமூர்த்தி - உருத்திரன் 
( தக்கயாகப் . 271 , விசேடக் . ) 





மகாசேனன் 

முருகன் , புத்தன் 
அருகன் ( யாழ் . அக. ) 


மகாகாளர்-- உருத்திரன் ( சங் . 

அக . ) 


மகாசைவம் - சைவம் பதினாற 
எனுள் விபூதி உருத்திராக்கம் 
தரித்துச் சடைவளர்த்துச் சிவ 

ச் சகுணனாகவும் நிர்க் 
குணனாகவும் தியானிக்க 
வேண்டுமெனக் கூறுஞ் சமயம் 
( சை ) 


மகாகாளி - சத்திகளில் ஒருத்தி . 

( தக்கயாகப் . 107 , உரை) - 
மகாசத்தி 1. சிவசத்தி 2 . 
குமாரக் கடவுள் . ( யாழ் . அக) . 


வனை 


- 


268 


- 


மகாசைவன் சிவ தீட்சை மகாபோதி - கௌதமர் தங்கி 
பெற்ற பிராமணன் ( சை ) யிருந்து ஞானோதயம் பெற்றுப் 
( சைவச . பொது . 475 ) 

புத்தரான அரச மரம் ( மணி . 

11 , 43 , உரை . ) 
மகாத்துமா - பிரமஞானி 

மகாமாயி- துர்க்கை 
மகாதேவன் - சிவபிரான் ; கட 
வுள் 

மகாமாயை -1 . பார்வதி ( யாழ் . 

அக . ) 2. சுத்தமாயை . ( சை ) 
மகாதேவி- பார்வதி ( தக்கயாகப் 

( சங் . அக . ) 
80 உரை . ) 
மகாநடன் - ( யாழ் . அக . ) சிவ 

மகாமாரி - துர்க்கை 
பிரான் ( Siva , as the great 

மகாமிருத்து சிவபிரான் 
dancer ) 

( யாழ் . அக . ) 
மகாநடனன்- ( சங் . அக . ) 

மகாமுத்திரை - திரிசூல முத் 
மகா நவமி- சரசுவதிபூசை நிக திரையில் தர்ச்சனியை அநா 
ழும் நவராத்திரியின் இறுதி நாள் மிகை வளைப்பதாகக் காட்டும் 

முத்திரை ( செந் . x . ) 
மகாநாமியம் மதசம்பந்த 
மான கிரியைவகை , ( த.நி.போ. மகாமுனி - புத்தன் ( யாழ்.அக.) 
பக் . 24 ) 

மகாயானம் பௌத்த சமய 
மகாநாராயணம் 

நூற்றெட் 
டுப நிடதங்களுள் ஒன்று . 
மகாநிவேதனம் , 

மகாருத்திரர் சிவபெருமான் 

( சி . போ . பா . 1 , பக். 54. ) 
மகாநைவேத்தியம் - கடவுட் 
குப் படைக்கும் அன்னம் 

மகாரூபன் சிவன் , மன்மதன் 


- 


- 


- 


வகை 


-- 


- 


மகாநோன்பு நவராத்திரிப் 
பண்டிகை . ( Loc . ) 


மகாரூபை பார்வதி ( கூர்மபு . 
திருக்கல் . 21 ) 


மகாப்பிரசாதம் 
கோயில் மகாலக்குமி , 
களில் கடவுளுக்கு நிவேதித்துப் 

மகாலட்சுமி - திருமகள் ( யாழ் . 
பக்தர்களுக்கு வினியோகிக்கும் 
பொங்கல் முதலியன . ( Loc . ) 

அக . ) 


மகாபாசகன்- புத்த பிட்சுக் 
கன் . ( யாழ் . அக . ) 


மகாலயம் 

கோயில் , பிரம 
லோகம் ( யாழ் . அக . ) 


269 


- 


- 


-- 


மகாலயன் பிரமதேவன் ; கட மகிடவாகனன் ( எருமையை 
வுள் . ( யாழ் . அக . ) 

வாகனமாக வுடையவன் ) யமன் 

( சூடா . ) 
மகாலிங்கம் 

இலிங்கமூர்த்த 
மான சிவபிரான் 

மகிடவாகினி ( எருமையை 

வாகன மாக வுடையவள் ) 
மகாவர்க்கம் விநயபிடகத் துர்க்கை , 
தின் பகுதி ( பௌ . ) ( மணி . 26 
66 , கீழ்க்குறிப்பு . ) 

மகிடற்காய்ந்தாள் ( திவா ) , 


. 


மகிடற்செற்றாள் 


( சூடா ) , 


மகாவராகம் வராகாவதார 
மெடுத்த திருமால் 


மகாவாக்கியம் 1. நூற்றெட் 
டுபநிடதங்களுள் ஒன்று 2. தத் 
துவமசி என்ற தொடர் . 


மகிடாசுரமர்த்தினி- மகிஷா 

சுரனைக் கொன்றவள் ) துர்க்கை 
மகிதம்-சிவபிரானது திரிசூலம் ) 

( யாழ் . அக . ) சிவன் ( ம.த.அ. ) 
மகிழ்த்தாரான் - மன்மதன் 
( நாமதீப . 58 , உரை . ) நம்மாழ் 
வார் 


மகாலிட்டுணு- திருமால் ( தக்க 
யாகப் . 148. உரை . ) 


தின் 


மகாவிரதம் - 1. சைவ சமயத் மகுமூது - முகம்மது நபிகள் ( இ ) 

உட்சமயமாறனுள் ஒன் 
றான மாவிரதம் ( யாழ் . அக . ) 

மகேச்சுரர்- சிவனடியார் ( சிவப் 

பிர . 48 , உரை . ) 
2. சைன விரத வகை ( சீவக . 
2818 , உரை . ) 

மகேச்சுரன் , 


மகாவிஷ்ணு- திருமால் ( S.I.I. மகேச்சுவரன் 
ii , 217 , 19 ) 

( பிங் . ) 


சிவபிரான் 


மகாவீரன் 1 . வர்த்தமான 
தீர்த்தங்கரரெனும் 

அருக 
தேவன் 2. விஷ்ணு ( யாழ் . 
அக . ) 


டீகேசபூசை மாகேசுவரபூசை 

( Feeding devotees of Siva ) 
( சிவரக , உருத்திர . 15. ) 


சிவபிரான் . ( இரகு . 


மகானந்தை - பார்வதி ( கூர்மபு . 
திரு . 20 ) 


மகேசன் 
யாக , 58 ) 


மகிடமர்த்தினி- துர்க்கை ( சங் . 
அக . ) 


மகேசுரவடிவம் - இலிங்கவடி 
வொழிந்த சிவமூர்த்தங்கள் . 
( சைவவி . பக் . 6. ) 


* 270 


மகேசுவரதத்துவம்- ஈச்சுரம் 

பார்க்க , ( சை ) ( சங் . அக. ) 


ருடைய தேவியாராகிய சிவனடி 
யார் . ( பெரியபு . ) 


மகேசுவரன்- சிவபிரான் ( பிங் ) 


மங்கையர்கோன்- திருமங்கை 
யாழ்வார் ( உபதேசரத் . 9 ) 


மகேசுவரி - பார்வதி ( சூடா .) 


- 


சிவசத்தி . ( ஞானா 


மகேசை 
2 ) 


மச்சனம் ஞானஸ்நானம் ( கி ) 
( ஆறுமுகநா . 14. ) 


- 


என்ற 


- 


ஒரு பெண் 


1 . 


மகோதயம் -- இந்துக்களின் புண் மசூதி ( மஸ்ஜித் ) மஸ்ஜித் 
ணிய காலங்களுள் ஒன்று . ( பிர 

சொல் பக்தி என்ற 
போத . 39 , 15. ) 

பொருளைக் கொண்ட சிஜ்தா 

என்ற சொல்லிலிருந்து பிறந்தது . 
மகோதரர் - விநாயகர் 

ஆதலால் மஸ்ஜித் என்பதற்கு 
மங்கலாதேவி 

பக்தி அல்லது பிரார்த்தனை 

செய்வதற்கான இடம் என்பது 
தேவதை . (சிலப் , 30 , 35 , 

பொருள் . பள்ளிவாசல் . ( இ . ) 
அரும் . ) 
மங்கலை- இலக்குமி, பார்வதி , 

மஞ்சட்காப்பு - கோயிலிற்றெய் 

வங்களுக்குச் சாத்தும் அரைத்த 
துர்க்கை 

மஞ்சள் விழுது , (உபதேசகா . 
மங்களர் புத்தருள் ஒருவர் 

சிவத்துரோ . 498. ) 
(மணி . பக் . 369 ) 

மஞ்சனக்குடம் அபிஷேக 
மங்களாலத்தி மங்களாரத்தி 

நீர்க்குடம் 
( கடவுளுக்குச் சுழற்றியெடுக் 

மஞ்சனக்குளி கோயிலில் நிக 
கும் கர்ப்பூர ஆரத்தி ) ( கோயி 
லொ . 59 ) 

ழும் அபிஷேகம் . மஞ்சனக் குளி 

யுற்சவத்திற்கு ( கோயிலொ. 11 ) 
மங்கை பங்கன் , 

மஞ்சன நீர்- அபிடேக நீர். 
மங்கை பங்காளன் , 

அன்பே மிஞ்சன நீர் - ( தாயு . 

பராபர . 151. ) 
மங்கை பாகன் அர்த்தநாரீ 
சுரன் . மங்கைபங்கனை மா சிலா மஞ்ஞையூர்தி -- முருகக் கடவுள் 
மணியை ( தேவா . 549,5 ) ( மயில் வாகனன் . ) ( சூடா. ) 


. 


மங்கையர்க்க ரசியார் - மட் 

மட்டையடித்திருவிழா - உற் 
- நாயன்மார் அறுபத்து மூவருள் சவ காலத்தில் சுவாமிக்கும் அம் 
நின்ற சீர்நெடுமாற நாயனா மனுக்கும் ஊடல் நிகழ்வதாகக் 


271 


கொண்டு கொண்டாடும் ஒரு 
விழா ( ம . த.அ ) 


41 அல்லது 45 நாள் நடத்தப் 
பெறும் நித்தியத் திருமஞ்சனம் . 


- 


மட்டையர் சமண் தொண் 
டர்கள் . ( திவ் . பெரியதி . 2 , 1 , 
6 ) 


மண்ணுணி திருமால் ( Visnu 

as devouring the Earth . ) 
( சிவப் பிரபந் . சோணசைல . 
83 ) 


" 


மடங்கலூர்தி- துர்க்கை (சிங்க 
வாகனமுடையாள் ) 


மணிகண்டர் , 


5 


மடம் - 1. கோயில் ( யாழ் . அக . ) 
2 . நைஷ்டிக பிரமசாரிகளும் 
சந்நியாசிகளுமான ஆசாரியர் 
வாழும் இடம் (சிருங்கேரிமடம் . ) 


மணிகண்டன் 

( நீலகண் 
டத்தை உடையவன் ) சிவன் 
மணிகண்டனென்னும் பேர் 
( பூவண . உலா , 50 ) 


மடவளாகம் 

கோயிலைச் 

மணிபத்மம் புத்தன் பாதம் 
சூழ்ந்துள்ள வீதி . ( சேக்கிழார் . 

( மணி . 3 , 65. அரும் ) 
பு . 19 ) 

மணியாட்டி- பூசாரி , குருக்கள் 
மடை- தெய்வங்களுக்கு படைக் 
கும் சோறு ( கலிங் . 139 ) 

மணிவண்ணன் திருமால் , 

திண்டோள் மணிவண்ணா 
மடைப்பண்டம் அலங்கார 

( திவ் . திருப்பல் 1 ) 
நைவேத்தியம் ( யாழ் . அக . ) 

மத்திமேச்சுரன் 

காசியில் , 
மடைப்பள்ளி 

எழுந்தருளிய சிவமூர்த்தம் 
லியவற்றின் அடுக்களை ( கல்லா 
28 , 37. ) 

மத்தியாலவத்தை 

மேலால 

வத்தை ( சை ) ( சி.சி .4 , 35 , 
மண்டகப்படி சுவாமி வீதி 

மறைஞா . ) 
வலம் வருகையில் ஆங்காங்குச் 
செய்யும் விசேட ஆராதனை 

மத்துவம் , 


கோயில் முத 


- 


- 


மண்டலம் - நூற்றெட்டுப நிட மத்துவமதம் சைவம் ( யாழ் . 
தங்களுள் ஒன்று 

அக . ) மத்துவாசாரி மதம் 
மண்டலர்-- அருகபதம் பெற்ற 
வரில் ஒரு சாரார் ( சி , சி , பர , மத்துவன் - சிவன் ( யாழ் . அக ) 
ஆசிவகன்மறுதலை , 2. ) : 

மத்ஸ்யம் 

திருமாலின் தசாவ 
மண்டலாபிஷேகம் - கும்பாபி தாரத்துள் முதல் 

அவதார 
ஷேகத்தைத் தொடர்ந்து , 40 , மாகிய மீன் அவதாரம் 


- 


272 


மதங்கி- 1. உமாதேவி ( சங் . 

( சங் . மதுராபதி- மதுரையின் காவற் 
அக , ) 2. காளி 

றெய்வம் . ( சிலப் . 23 , 22 ) 
மதத்தானம் - கோயில் 

மதுரேசன்- 1. மதுரையில் 
கோயில் 

கொண்டிருக்குஞ் 
மதன்- மன்மதன் ( பிங் ) 

சோமசுந்தரக் கடவுள் ( திரு 
மதன்றாய் 

விளை . விடையிலச் . 
இலக்குமிதேவி 

6 ) 2 . 
( நாமதீப . 53. ) 

கண்ணபிரான் . ( யாழ் . அக . ) 


- 


மதனன் 


- 


- 


- 


மதனவேன் , 

மதுரைமாதெய்வம் - மதுரா 

பதி . மதுரைமா தெய்வம் வந்து 
மன்மதன் ( திவ் . 

தோன்றி . ( சிலப் . பதி 43 ) 
பெரியதி 6 , 4 , 8 ) 

மதுரைமாதேவி மீனாட்சி 
மதனைவென்றோன் - 

யம்மை . ( யாழ் . அக . ) 
கக் கடவுள் ( சூடா . ) 

மதுரைவீரன்- கிராமதேவதை 
மதிக்கண்ணியான் 

(சந்திர 

(( Loc ) 
னைத் தலைமாலையாக அணிந் 
தவன் ) சிவபிரான் ( சீவக .208 ) மதோத்கடர் - ( மதப்பெருக்கு 

உள்ளவர் ) விநாயகர் 
மதிச்சடையன் ( சந்திரனைச் 
சடையிலே தரித்தவன் ) சிவ 

மந்தபிராரத்வம் - முற்பிறப்பிற் 
பிரான் 

செய்தவினை ஆன்மாவை 
மதிசகன்- மன்மதன் ( பிங் . ) 

மெதுவாகப் பற்றுகை . ( சி . சி . 

10,3 , சிவாக் . ) 
மதிசூடி சிவபிரான் ( திவ் . 
இயற் . நான் முகன் , 66. ) 

மந்தரம் -1. கோயில் , ( சுக்கிர 

நீதி , 229 ) ; 2. சுவர்க்கம் , 
மதிதூல் சைன பரமாகமம் , 
எல்லா மதிநூலும் பொதிந்தது , 

( யாழ் . அக . ) 

. 
( திருநூற் . 21 ) 

மந்தரயானம்- பௌந்த சமயத் 

துளொரு வகை ( பௌ . ) 
மதுசூதன் 


மதுசூதனன் ( மதுவென்னும் மந்தன் - யமன் . ( யாழ் . அக . ) 
அசுரனைக் கொன்றவன் ) திரு 
மால் . (திவ் . திருவாய் . 2,7,6 ) மந்திரசுத்தி - மூலமந்திரம் , பஞ் 

சப்பிரம மந்திரங்கள் , சடங்க 
மதுபதி- 1. காளி ( சூடா . ) ; . மந்திரங்களை முறையோடு உச் 
பார்வதி , ( நாமதீப 20 , ) 

சரித்தல் 


273 


மந்திரசுத்தி- பஞ்சசுத்திகளுள் மயானவாசினி 

( மயானத்தி 
மந்திர நீராற் சுத்தமாக்கும் லிருப்பவள் ) துர்க்கை ( தக்க 
கிரியை ( சை ) 

யாகப் . 80 , உரை ) 


மந்திரம்- 1 , தேவர் கோயில் . மயிடற்செற்றாள்- துர்க்கை 
( பிங் . ) 

2. தெய்வமந்திரம் 3 . ( சூடா ) . 
வேதமந்திரம் ( தொல் . பொ 
490 ) 

மயிடாரி - உமாதேவி , ( நாமதீப . 

24. ) 
மந்திரமைந்து பஞ்ச நமஸ் 

மயித்திரியாழ்வார் இனிப் 
காரம் , அருகர் , சித்தர் , ஆசிரி 

பிறக்கக்கடவ புத்ததேவர் ( தக்க 
யர் , உபாத்தியாயர் சாதுக்கள் 

யாகப் , 183 . உரை . ) 
என்னும் பஞ்ச பரமேஷ்டிகளை 
வணங்குதற்குரியன ( ச ) 

மயில்வாகனன் , 


மந்திரவாதம் - மந்திரமே பரம் 

மயிலாளி , 
பொருளெனக் கொள்ளும் ஒரு 
சமயம் ( யாழ் . அக . ) ( சீவக மயிலூர்தி , 
945 ) 

மயிலேறும் பெருமாள் 
மந்திரவீதி - கோயிலைச் சுற்றி 

முருகக் கடவுள் ( பிங் . ) 
யுள்ள வீதி (உபதேசகா . சிவ 
புண் . 140 ) 

மயூராதித்தன் - ஒரு சூரியன் , 
சிவமூர்த்திக்குக் கண்ணாய் 

விளங்குபவன் 
மந்திராத்துவா அத்துவா 
ஆறனுள் மந்திரவடிவமானது 

மயூரேசர் - விநாயகர் 
( சை ) ( சி . சி . 8 , 6 , மறைஞா . ) 

மயேச்சுரன் , 
மந்திராபிடேகம் - அனுட்டான 

மயேசன் , 


வகை . 


சிவபிரான் 


மந்திராலயம்- கிறிஸ்தவக் குரு 

மயேசுரன் , 
மார் கூடும் சபை . ( கி ) ( கட்டிட மயேசுவரன் 
நாமா , 5. ) 

( யாழ் . அக . ) 
மந்திரிகை- நூற்றெட்டுப நிட மயேசுவரி 
தங்களுள் ஒன்று ( சங் . அக ) 

அக . ) 


பார்வதி ( யாழ் . 


- 


18 


274 


மரகதமேனியன் - திருமால் மல்லி- தீர்த்தங்கரர் இருபத்து 

நால்வருள் ஒருவர் . ( ச ) திருக் 
மரகதவல்லி -1, தருமதேவதை கலம் . காப்பு உரை- ) 
( பிங் . ) 2 , பார்வதி ( யாழ்.அக ) 

மலக்கு- தேவன் ( இ ) 
மஃரிஃபா இறைஞானம் ( இ ) 

மலசகிதர் மும்மலத்தோடு 
மரி , 

கூடியவர் ( சை ) 


-- 


மரியம்மாள் , 


மலத்திரயம்- மும்மலம் ( சை ) . 
மலத்திரியபூரியை ( திருப்பு . 
1266 ) 


மரியாயி , 


மல நானம் 


-- 


மரியாள் 

இயேசு நாதரின் 
தாயான கன்னி மரியம்மாள் 
( கி ) மரியே வாழ்க . R. C. 


சுத்தமானவிடத் 
தில் எண்விரலுக்குக் கீழாக 
வுள்ள மண்ணையெடுத்து மந் 
திரஞ் சொல்லி உடம்பிற் 
றேய்த்து நீரில் மூழ்குகை ( சை ) 
( தத்துவப் . 45 ) 


மருச்சகன் - அக்கினி; இந்திரன் 
( யாழ் . அக . ) 


மருச்சுதன்- அனுமான் ( யாழ் . 
அக . ) 


மலபந்தன் 

பாசக்கட்டுள்ள 
வன் ( சை ) ( யாழ் . அக . ) 


மருடணம்..அகமருடணம் ( சை ) 

( ablution , holding the right 
hand containing water up to 
the nose while repeating the 
above Vedic hymn . ) ( தத் 
துவப் . 50 ) 


மலபரிபாகம் மலந்தேய்தற் 
குரிய காரணங்களோடு கூடிய 
நிலை ( சை ) ( தாயு . மலை 
வளர் . 6. ) 


மலம்- மும்மலம் ,, 
மலநானம் ( தத்துவப் . 45 ) . 


- 


மருணீக்கியார் 

திருநாவுக் 
கரசரின் பிள்ளைத் திருநாமம் . 
பெரியபு . ) 


மலர்த்தவிசோன்- பிரமன் 


மலர்த்தேவி - 

மலர்மகள் . 
( தண்டி . 112 , உரைமேற் . ) 


மருத்துவான் - இந்திரன் 
( பாரத . அருச்சுனன்றவ . 69 ) 


மலர்மகள் , 


மல்லாலர்- விநாயகர் திருவ மலர் மங்கை- இலக்குமி ( திவ் . 
வதாரத்துள் ஒன்று 

திருவாய் , 1 , 3 , 1. ) 


275 


பரம் 


மற்கலி , 


மலர்மின்சையேகினான் 
பொருள் . ( குறள் , 3 , உரை , ) 


மலரவன் , 


மற்கலிதேவன் - ஆசீவக மதத் 
தார் வணங்கும் இறைவன் . 
என்றலு மற்கலிதானே யிறை 
( நீலகேசி . ஆசீவக . 3. ) 


மலரோன்- பிரமன் (திருவாச . 
24 , 3 ) 


மலவைரி , 


மற்கலி நூல்- ஆசீவகமத நூல் 
( மணி . 27 , 165 ) 


மலஹரன்- சிவபிரான் போற் 
றிப்பஃ , உரை , பக் . 18 ) 


மறல் , 


மலைகுனிய நின்றபிரான் , 


மறலி- யமன் ( சூடா . ) 


மலைகுனிய நின்றான் 

மறுரூபம்- ஏசுவின் மாறின 
திருவேங்கடமுடையான் ( திரு 

ரூபம் ( கி ) 
வேங்கடவுலா ) 

மறைக்காடன்- சிவன் 
மலையத் தேரோன் மன் 
மதன் 

மறைக்கிழவன் , 


மலையாள் - பார்வதி ( திருவாச 

மறைக்கொடியோன் , மறைக் 
6 , 40 ) 

கோ - 

பிரமன் . புத்தேளு மறைக்கோ 
மலையாள பகவதி- மந்திரங் 

வும் (காஞ்சிப்பு . கடவு . 1 ) 
களுக்கு அதிதேவதையாகக் 
கருதப்படும் துர்க்காதேவி . 

மறைத்தலைவி திருமகள் 
மலைவளர் காதலி - பார்வதி . 

( பிங் ) 
( சேதுபு . கடவு . 3. ) 

மறைமுடிவு- 1. வேதாந்தம் 
மழுவாளி - 1 . சிவ பிரான் 

2 , கடவுள் . ( யாழ் . அக . ) 
( திவ் . திருவாய் . 9 , 3 , 10 ) 
2. பரசுராமன் ( திவ் . பெருமாள் மறைமுதல் 1. சிவபிரான் 
தி . 9 , 9 ) 

( திவா . ) 2. பிரணவம் ( கந்தபு . 

கடவுள் வாழ் . 4. ) 
மழையான்- திருமால் , மழை 
யானுந் திகழ்கின்ற மலரோ மறைமுதலி - சிவன் , திருமால் , 
னென் றிவர்கள் ( தேவா . கடவுள் ( சூடா . ) மறைமுதல் 
1064 , 9 ) 

பார்க்க , 


276 


- 


- 


மறைமூலம் - பிரமந்திரம் . மனசன் 

மன்கதன் 
( பெரியபு . பெருமிழலை . 10 ) 

மனப்பரியஞானம் பிறர் 
மறைமொழி- மந்திரம் . ( தொல் . கருத்துக்கள் முற்பிறப்புக்கள் 
பொ . 491 ) 

முதலியவற்றை அறியும் அறிவு 

( ச . ) ( சீவக . 3081 , உரை ) 
மறையான்- பிரமன் ( திவ் . 
இயற் . 1 , 28 ) 

மனுஷ்யர் சுமனு ஷ்யர் , 

துர்மனுஷ்யர் , திவ்விய மனுஷ் 
மறையோன் - பிரமன் . ( திவா . ) 

குமனுஷ்யர் , பிரகிருதி 

மனுஷ்யர் என்ற ஐவகை மனுஷ் 
மன்மதன் விஷ்ணுமூர்த்தி 

யர் . ( ச ) 
யின் 

மனதில் பிறந்தவன் . 
காமன் . ( திவ் . நாய்ச் . 1 , 7 ) 

மனுஷ்யாவதாரம் பனித 
( பிங் . ) 

வடிவமாகத் தெய்வம் அவதரிக் 
கை . 


யர் , 


இயேசு 


-- 


மன்யு - ஏகாதசருத்ரருள் ஒருவர் 

மனுஷகுமாரன் 

கிறிஸ்து ( கி ) 
மன்றவாணன் தில்லைச் 
சிவபிரான் . மன்ற வாணன் மனோபவன் 
மலர் திரு வருளால் . ( தனிப்பா . ) ( பிங் . ) 


மன்மதன் 


மன்றாடி 


-- 


மன்றன்- சிவபிரான் . ( திருமந் . மனோமயகோசம் , 
2277 ) . 

மனோமயம் 

பஞ்சகோசத் 
சிவபிரான் . என்று 

துள் ஒன்றான மனமாகிய 
மன்றாடி சொல்ல ( திருவாலவா 

கோசம் ( தத் ) ( சி.சி. பர . மாயா 
52 , 5. ) ( உரி . நி . ) 

8 ) 

மனோவதி பிரமன் நகரம் 
மன்றுளாடி சிவபிரான் . 

( கந்தபு . மேரு . 49 ) 
( யாழ் . அக . ) 

மனோன்மணி- பார்வதி ( பிங் . ) 
மன்னவன்- இந்திரன் , ( சிலப் . 
5 , 173 ) 

மஸ்தான் முகம்மதிய ஞானி 

யின் பட்டப் பெயர் 
மன்னனார் - திருமால் ( ம , த . ( E. T. V .. 48 ) 
அ ) 

மஸ்ஜிதுன் நபவீ - மதீனா நகரி 
மனங்கலங்குவிப்போன் 

லுள்ள நபிகள் நாயகத்தின் 
மன்மதன் 

பள்ளிவாசல் ( இ ) 


வகை 


277 


மஹபூபு 

ஒரு முகம்மதிய மஹாபோதி - புத்தன் ஞானம் 
மந்திரம் . ( இ ) 

பெற்ற அரச மரம் 


மா 


மா 


1. இலக்குமி மாமறுத்த மாடவீதி - கோயிலைச் சுற்றி 
மலர்மார்பின் . ( புறநா . 7. ) 

யுள்ள வீதி ( தேவா , 418 , 1 ) 
2 , சரசுவதி . ( சங் . அக . ) 

மாடன்- சிறுதெய்வம் 
மாக்காப்பு விக்கிரங்கட்குச் மாண்டூக்கியம் - நூற்றெட்டுப் 
சாத்தும் அரிசிமாச் சாத்துப்படி நிடதங்களுள் ஒன்று 


- 


மாகாலன் சிவன் 

மானிக்கப்பட்டை , கோயி 

லின் திருமதில் முதலியவற்றில் 
மாகாளி 1. துர்க்கை . ( பிங் . ) 

அடிக்கும் சிவப்புப் பட்டை 
2. சத்தமாதரில் 

ஒருத்தி , 

( LOC . ) 
( சூடா . ) 

மாணிக்கமின்சேய் முருகக் 
மாகிரன் இந்திரன் . ( சங் . 

கடவுளது 

படைவீரருள் ஒரு 
அக . ) 

வரான வீரவாகுதேவர் ( நாம 

தீப . 37 ) 
மாகேச்சுவரி- பார்வதி , சத்த 
மாதரிலொருத்தி . ( பிங் . ) 

மாணிக்கவாசகர் - திரு 

வாசகம் , திருக்கோவையார் 
மாகேசி துர்க்கை , 

காளி, 

என்பவற்றின் ஆசிரியரும் . 
பகவதி 

சமயாசாரியர் 

நால்வரு 

ளொருவருமான பெரியார் . 
மாகேசுவரபூசை 
யார்க்கு உணவிடுகை . 

மாத்தியானிகம் துவிசர்கள் 

உச்சிப்போதிற் செய்யும் அனுஷ் 
மாகேந்திரி - சத்தமாதரி டானம் , 

( சேதுபு . சேதுபல , 
லொருத்தி . சூடா . ) 

133 ) 


சைவ 


சிவனடி 


- 


- 


- 


மாசேனன் அருகன் , கடவுள் , 
குமரன் , திருமால் ( யாழ் . அக . ) 


மாத்திராதானம் நாடோறும் 
கோயிலில் பூசையின் தொடக் 
கத்தில் கடவுள் அளிப்பதாக 
அருச்சகனுக்கு வழங்கும் 
அமுதுப்படி . 


மாடம் 

-- கோயில் ( திவ் . பெரி 
யதி . 6 , 6 , 3 ) 


278 


மாத்துவம்.-- துவை தம் பார்க்க . 


மாதுபாகன்- சிவபிரான் 


மாதுருபூதர் , 


மாத் துவர்- மத்துவர் மதத் 
தினரான துவைதிகள் . 


- 


மாத்யமிகன்- பௌத்த சமயத் 
தினருள் ஒரு வகையான் . (சி சி . 
பர , மாத்ய , 1 ) 


மாதுருபூதேசுவரர் தாயு 
மானவர் பார்க்க . Siva , of the 
rock temple in Trichinopoly ) 


யானை யை 


மாதங்காரி 
அழித்தோன் , சிவபெருமான் 


மாதேவன் - 1 , சிவபிரான் , 
மாதேவன் வார்கழல்கள் . ( திரு 
வாச , 7 , 1 ) 1. ஏகாதசருத் 
திரருள் ஒருவர் ( திவா . ) 


மாதங்கி - 1. பார்வதி ( நாம 
தீப . 22 ) 
2. காளி ( சூடா ) 
3. யாழ்த்தெய்வம் . (சிலப் . 7 , 
1 , உரை ) . 


மாதேவி - பார்வதி ( கூர்மபு.திரு . 
20. ) 


மாதை- திருவாமாத்தூர் என்ற 
சிவதலம் , ( தமிழ் நா . 111 ) 


மாதரி- காளி ( பிங். 


சிவன் . 


மாதொருபாகனார் 
( சி . சி . 2 , 25 ) 


- 


மாதவன் 1. திருமால் 
( தேவா . 247.7 ) 2. மன்மதன் 
( யாழ் . அக . ) 


மாந்தளிர்நாணான் 
மன்மதன் ( நாமதீப . 59 ) 


மாதவி- 1. துர்க்கை . ( யாழ் . மாந்திரம் சைவாகமத்தினுள் 
அக . ) 2. கிருஷ்ணன் தங்கை 

ஒரு பகுதி ( சை ) 
சுபத்திரை ( பாரதவெண் , 782 ) 
3. கண்ணன் மனைவி ( யாழ் . மாந்திரிதீட்சை கிரியாவதி 
அக . ) 4. துளசி பார்க்க , 

( சை ) ( சைவச , ஆசாரிய . 27 

உரை ) 
மாதா- உமை , இலக்குமி , சத்த 
மாதர் பிங் . ) 

மாந. ன் சிவபிரான் ( சங் . 

அக ) 
மாதிரவாடையான் சிவன் 

மாநரகம்- சூசிமுகம் , காலகட் 
மாதிரு- இலக்குமி 

கம் , குரதாரம் . அம்பரிடம் , தத் 

தாங்காரம் , மாதாகம் , சந்தாபம் 
மாதிருகசிதன் பரசுராமன் பீபற்சம் என்று எண் வகைப் 
திருமாலவ தாரத்தொன்று பட்ட நரகவிசேடம் . ( சி , போ . 
( யாழ் . அக ) 

பா , 2 , 3 , பக் . 203 ) 


279 


- 


மாபுறயாகம் - வெளியரங்க சிவ 

மாயன் 

திருமால் ( தேவா . 
பூசை ( யாழ் . அக . ) 

1050 , 6 ) 


+ 


மாபெலை- பார்வதி ( கூர்மபு . மாயா காரியம் 

மாயையின் 
திருக்கலியாண . 22. ) 

தோற்றமாகிய பிரபஞ்சம் முதலி 

யன . ( அருட்பா . 1 , நெஞ்சறி . 
மாமகன் . திருமகளின் மகன் , 

527. ) 
மன்மதன் ( யாழ் . அக . ) 
மாமாயி . 

மாயா சத்தி மாயையாகிய 
துர்க்கை 

சத்தி ( திருவாச . 4 , 44. ) 
1.பார்வதி ( கூர்மபு . 
திருக்கல் . 20 ) ; 2. சுத்தமாயை 

மாயாசுத்தி தசகாரியத்துள் 
பார்க்க . 

நாமரூபத்தின் அதிஷ்டான 

மெனச் சச்சிதானந்தத்தைக் 
மாமிசோத்தானம் மரித்த காணும் நிலை . ) வேதா . தச 
உடல் உயிர்த்தெழகை ( R C. ) கட் . ) 


மாமாயை --- 


மாமுகத்தவன் , 


மாபகவன் , 


மாயா தரிசனம் தசகாரியத் 
துள் பிரபஞ்சத்தின் நாபரூபங் 
கள் மாயையென அறியு நிலை 
( அத் ) ( வேதா . தச , கட் . ) 


மாமுத்தன்- விநாயகர் மாமுக 
வர் அர்ச்சிக்க, ( பூவண . உலா . 
21 ) 


- 


மாயா தருமம் சங்கோசவி 
காசங்களாகிய மாயையின் தன் 
மை ( அத் ) ( வேதா . சூ . 60 ) 


மாமுநி , 


மாமுனி- அருகன் ( பிங் . ) 


மாயா 


மாயக்கூத்தன் 

திருமால் 
( திவ் . திருவாய் , 8 , 2 , 4. ) 


தாரணை 

1 , மாயை 
யில் தோன்றிய பிரபஞ்சப் 
பொருள் ( அத் ) 2. மஹாவாக் 
கியத்தைப் - பொருளுணர்ச்சி 
யோடு செபிக்கை ( யாழ் . அக . ) 


திருமால் 


மாயவண்ணன் 
( பதிற்றுப் . 7 , பதி . ) 


மாயவள் . 

1. துர்க்கை , மாய 
வளாடிய ( சிலப் . 6 , 59 ) ; 2 . 
தெய்வப் பெண் . ( பிங் . ) 


மாயா தேவி - 1. மாயையாகிய 
தேவி . ( தக்கயாகப் 616 , 
உரை ) 2 . கௌதமபுத்தரின் 
தாய் ( சூடா ) 


மாயவன்- திருமால் . ( பு . வெ . 
9 , 40 ) 


மாயா தேவிசுதன் --புத்தன் 


280 


மாயேச்சுரன் சிவபிரான் 


மாயா பஞ்சகம் - தமம் , மாயை 
மோகம் அவித்தை , அநிருதம் , 

ஐந்து விதமாயுள்ள 
மாயை ( அத் ) 


என்று 


மயேசுரி - 1 , பார்வதி 2. சத்த 
மாதருள் ஒருத்தி ( பொரு. நி ) 


- 


மாயை 


மாயாமயக்குமாரன் 

மாயேயம் 

பஞ்ச மலத்துள் 
முருகன் , மன்மதன் 

ஒன்றும் அசுத்த மாயையின் 

காரியமுமான காலம் நியதி 
பயாமலம் மும்மலத்து 

கலை வித்தை இராகம் புருடன் 
ளொன்றான மாயையாகிய 

மாயை என்னும் ஏழு தத்துவங் 
மலம் ( சை ) ( சி , சி . 2 , 85 

கள் ( சை ) ( சி . சி . 2 , 87 ) 
உரை .) 

1. மும்மல-த்துள் , 
மாயா லட்சணம்- மாயையின் 

விந்து , மோகினி, மாயேயம் 
கூறாகிய அசத்து சடம் அநித் 

என்று மூவகைப் பட்ட மலம் 
தம் துக்கம் கண்டம் என்னும் 

( சை ) ( பிரபோத . 46 , 7 ) 
மாயையின் ஐவகை இயல்புகள் 

2. அசுத்த மாயை ( ஞானா . ) 
( அத் ) 

3. மாயா பஞ்சகத்துள் ஒன்றா 

கிய மாயை ( அத் ) 4 , மூலப் 
மாயாவல்லபம் 

பிரபஞ் 

பிரகிருதி ( தாயு . பரிபூரணா . 6 ) 
சிருஷ்டியிற்காணும் மாயையின் 

5. காளி ( பிங் . ) 6. பார்வதி 
சக்தி ( அத் ) ( யாழ் . அக . ) 

( நாமதீப . 22. ) 7. மாயாதேவி 

பார்க்க . 
வாதம் பிரபஞ்சம் 

8. நரகவகை . (சிவ 
யாவும் மாயை யேயென்று 

தரு . சுவர்க்க நரகவி . 113. ) 
பௌத்தம் அத்துவைத மதங் 

9. திரோதான சத்தி . ( நாமதீப . 

753. ) 
களிற் கூறப்படுங் கொள்கை . 
( திருவாச . 4 , 54 ) 

மாயோன்-- திருமால் ( தொல் . 
மாயாவாதி மாயாவாதக் 

பொ . 5. ) 
கொள்கையுடையவன் ( திவ் . 
இயற் . திருவிருத் . 22 , வ்யா . மாயோன்மருகன் 

முருகக் 
145 ) 

கடவுள் ( சூடா . ) 


- 


மாயா 


மாயாவிகற்பஞானம் - ஒரே 

மாயோனாடல் அல்லியம் , 
பொருள் வெவ்வேறு வஸ்துக் 

மற்கூத்து , குடக்கூத்து , எனத் 
களாகக் காண வரும் ஞானம் 

திருமாலாடிய கூத்து வகைகள் . 

( சிலப் . 6 , 48 ) 
( சை . ) ( சி . சி . 11 , 2 , சிவாக் ) 
மாயி- துர்க்கை . ( பிரபோத . 18 , மார்க்கதாயிபீடம் 
73 ) 

பீடங்களில் ஒன்று 


281 1 


மா 


சமய 


- 


சர்க்கப்பிரபாவனை 

மாரஜித்து- புத்தன் 
ஞான தவபூசாதிகளை அனுஷ் 

மாரி- துர்க்கை . ( பிங் . ) 
டித்து 

தருமத்தைப் 
பிரகாசிப்பிக்கை . ( சீவக . 3133 

மாருதி , மாருதேயன்- அனு 
உரை , அடிக்குறிப்பு . ) 

மான் , தனி வினாயினான் மாரு 
மார்க்கோபதேசி 

தேயன் ( கம்பரா , ஆறுசெல் . 9 ) 

மதாசாரி 
யன் ( கி ) 

மால்-- 1. திருமால் ( முல்லைப் .3 ) 

2. அருகன் ( சீவக . 961 ) 
மார்ச்சனம்-- கடவுள் திருமுன் 

3. இந்திரன் 
இடக்கையினின்று ஒழுக விடும் 
நீரை மந்திர பூர்வமாய்ச்சிரசில் மால்சமயத்தோர் - திருமாலை 
புரோட்சிக்கை . ( தத்துவப் . 50 , யே முதற்கடவுளாக வணங்குங் 
உரை . ) 

கொள்கையோர் ( பிங் ) 


-- 


உமை 


மார்த்தவமதம் - இம்மதத்த 

மால்சமயம் விஷ்ணுசமயம் , 
வர் துவிதமதசித்தாந்தங்கூறு வைணவர் 
வர் 

மால்தங்கை 
மார்த்தாண்ட மூர்த்தி 

மால்மைத்துனன் 

சிவ 
சூரியன் 

பிரான் ( யாழ் . அக . ) 
மாரசயன் (மாரனை வென் 

மால்மைந்தன் மன்மதன் 
றோன் ) புத்தன் 

( நாமதீப , 57 ) 


-- 


மாரடி , 

மாலாபலம் - உருத்திராக்க 

மணி ( சங் . அக . ) 
மாரடித்திருநாள் , 

மாலிக் - இறைவன் . ( இ ) 
மாரடி நோன்பு 

மொகரம் 

மாலிக்குல் முல்க்- எல்லா அர 
பண்டிகையில் முகம்மதியரில் 

சாங்கங்களின் அதிபதி . இது 
ஒரு வகுப்பார் மாரடித்துக் 

அல்லாஹ்வின் 99 திருப்பெயர் 
கொள்வதாகிய சடங்கு ( இ ) 

களில் ஒன்றாகும் . ( இ ) 
மாரவேள் 

பார்க்க 

மாலிகு அல்முல்கி- ( உலகின் 
( கம்பரா . தாடகை , 1 , ) 

உரிமையாளன் ) அல்லாவின் 
குமாரவேள் 

பெயர் ( இ ) 


- 


மாரன் 


மாரன் , மாரனார் 

மன்மதன 
( பிங் . ) 


மாலியம்- நிர்மாலியம் ( காஞ் 
சிப்பு . நகரப் . 35 ) 


282 


மாலினி- துர்க்கை (பிங் . ) , 
பார்வதி ( நாமதீப . 20 ) 


மானச தீக்கை - மனத்தால் 
பாவித்துத் தீக்கை செய்தல் 


மாலுந்திவந்தோன்- (விஷ் மானச தீட்சை தீட்சையேழ 

ணுவின் நாபியில் உதித்தவன் ) னுள் சீடனது மனத்துள் யோக 
பிரமன் . ( பிங் . ) 

சித்தியால் குரு பிரவேசித்து 

அவனுக்குச் சுத்தி செய்விக்கும் 
மாலோன்- 1. திருமால் , 

தீட்சைவகை ( சை ) ( சைவச . 
2. இந்திரன் 

ஆசாரி , 65 , உரை . ) 


மாவிரதியர்- மகாவிரத சமயத் 
தைச் சார்ந்த சைவத்துறவியர் 
( பிங் .) 


மானசி- உமாதேவி ( கூர்மபு . 
திருக்கல் -22 . ) 


மானத பூசை: - மனப்பாவனை 
யாலே வழிபடுகை, 


மாவீரன் 


சிவன் 


( திவ் . 


மாறன்- சடகோபன் . 
திருவாய் . 2 , 6 , 11 ) 


LOT UT 


மானபீடம் 

சமவசரணத் 
துள்ள பலிபீடம் . ( ச . ) 
பீடத்தை வணங்கி வாழ்த்தி . 
( மேருமந் . 60 ) 


மாறிருமார்பினள் --- திருமகள் 
( பிங் . ) 


மானம் 

கோயில் விமானம் ; 
( திருவிளை , கல்லானைக் . 3 ) 


மான்- 1. மகத்தத்துவம் ( தத் ) 
(மணி . 27,207 ) 2 . மூலப் 
பகுதி ( சை ) (சி.போ.பா. 2 , 
பக். 160 ) 


மானஸ் தம்பம் - சமவசரணத் 
தின் நான்கு திக்கிலும் உள்ள 
தூண்கள் ( மேருமந் . 1050 , 
உரை ) 


மான்மகன்- பிரமன் ( சூடா . ) 


வட்ட 


மான் மறி- வள்ளிநாயகி . 

( பரிபா . 9 , 8 ) 
மான்மறிக் கரத்தான் - 
பிரான் 


மானாங்கணம்- 

சமவசரணத் 
தின் உள்ளமைந்த பிராகாரம் . 
( மேருமந் . 1049 ) 


சிவ 


மானாவி 

நவராத்திரிவிழா 
( ஈடு . 10 , 9 , 4 ) 


மான்மைத்துனன்- சிவ 

சிவ மானி மங்கையர்க்கரசியார் 
பிரான் ( சங் . அக . ) 

( தேவா . 738,11 ) 


மானக்கஞ்சாற நாயனார் 
நாயன்மார் அறுபத்து மூவருள் 
ஒருவர் ( பெரியபு. ) 


மானிடமேந்தி-- (மானை 
இடக்கையில் ஏந்தியவன் ) 
சிவபிரான் ( பிங். ) 


283 


மானிடவன் , மானிடன் 
சிவபிரான் , ( பிங் . ) 


மானுடலிமுகம்- மனிதரால் 
தாபிக்கப்பட்ட இலிங்கம் . ( சை 
வச , பொது . 431 , உரை . ) 


மானுடமடமுகல்- திருமாலின் 
நரசிங்காவதாரம் ( கம்பரா . 
இரணி . 131 ) 


மிகிரன்- புத்தன் 


மிருகாங்கன்- சந்திரன் , சிவ 
பெருமான் 


சிவபிரான் 


மிகிராணன் 
( யாழ் . அக ) 


மிருகாதிபதி-- ஐயனார் . ( பாரத . 
அருச்சுனன்றவ . 109 ) 


மிருடபக்தன் 


சிவபக்தன் 


மிசிரப்பிரபஞ்சம்- 

சுத்தா 
சுத்த மாயாபிரபஞ்சம் ( சை ) 
( சி.போ , பா , 2 , 4 , பக் , 223 ) 


மிருடபக்தி- சிவபக்தி 


மித்தியாத்துவம்- உண்மை மிருடன்- உருத்திரன் , சிவன் 
நிலை மறைகை ( ச . ) ( மேருமந் . ( யாழ் . அக . ) 
711. உரை . ) 2 , பிரகிருதி 

பார் 
தத்துவங்களிலொன்று ( மேரு 

மிருடாநி , மிருடானி 
மந் , 713. உரை . ) 

வதி ( சங் . அக ) 
மித்தியாதேவதை சங்கை 

மிருடை- துர்க்கை ; ( சங் , அக ) 
( An evil spirit ) ( ச ) ( திருநூற் . 

பகவதி ; சயமகள் . 
68 , உரை. ) 

மிருத்தியுஞ்சயன்- ( எமனை 

வென்றவன் ) சிவபிரான் . 
மித்தியாநயம் சப்தபங்கி 

மிருதிதியுநாசகன் சிவ 
நயங்களைப் பிழைபடப்பிரயோ 

பிரான் 
கிக்கு முறை ( ச . ) ( மேருமந் . 
704 , உரை. ) 

மிருத்துஞ்சயன்- விநாயகன் , 

சிவபிரான் 
மிருககதி- விலங்குகதி பார்க்க . மிருதி- பார்வதி , ( கூர்மபு . 

திருக்கலியாண , 22 ) - 
மிருககரன்.- சிவன் , மானேந்தி 
சிவன் , மானேந்தி மிஹ்ராப்- இமாம் நின்று தொ 

ழவைப்பதற்கான தனியிடம் 
மிருகவியாதன்- உருத்திரரு பள்ளிவாசலின் உள்மையப் 
ளொருவர் 

பகுதியில் அமைந்திருக்கும் ( இ ) 


--- 


284 


மீட்பர்-- இரட்சகர் ( கி ) 

மீன்கணணிந்தோன் - சிவன் 

( நாமதீப , 12. ) 
மீமாஞ்ன்ச -1, பூர்வ மீமாஞ் 
சை பார்க்க , ( மச்சபு , பிரமமு ,; 

மீன்கொடியோன்- மன்மதன் 

(யாழ் . அக . ) 
4 , ) 2. பூர்வ மீமாஞ்சை உத்தர 
மீமாஞ்சை என்ற இருபிரிவினை மீன்வேடன் சிவன் 
யுடையதாய் வேதவேதாந்தப் 

மீனத்துவசன் , 
பொருள்களை விசாரித்தற்குக் 
கருவியாயுள்ள சாத்திரம் , 

மீனவன் மன்மதன் ( மீனைக் 

கொடியாகக் கொண்டவன் ) 
மீலாதுன் நம்- நபிகள் நாயகத் ( திருவிளை . பயகர 29 ) 
தின் பிறப்பு ( இ ) 

மீனாங்கன் மன்மதன் ( சங் . 
மீளி 

அக . ) 
கூற்றுவன் , மீளியுடம் 
பிடித் தடக்கை ( பெரும்பாண் . மீனாட்சி 

மதுரைத் தெய்வ 
மாகிய உமாதேவி 


- 


- 


- 


75 ) 


மு 


முஅத்தின் - பாங்கொலி எழுப்பு 
பவர் , தொழுகைக்கு மக்களை 
அழைப்பவர் ( இ ) 


முக்கண்ணி 

1. காளி ( திவா ) 
2. பார்வதி ( பிங் . ) 
முக்கணன் சிவபிரான் . முக் 
கணா போற்றி . ( தேவா . 968 , 
10 ) 


- 


முக்கட்செல்வன் , 


முக்கட்பகவன் , 


முக்கள லிங்கர் , 


9 


முக்கண்ணப்பன் , 

முக்காளலிங்கர் பாட நாசத் 

திலுள்ள சிவபெருமான் 
முக்கண்ணன் , 

முக்குடை - அருகக் கடவுளுக்கு 

உரியதும் , சந்திராதித்தம் , நித் 
முக்கண்ணான் - ( மூன்று கண் திய வினோதம் , சகலபாசனம் 
களையுடைய கடவுள் ) சிவ 

மூவடுக்குள்ளதுமான 
பிரான் முக்கட் செல்வர் நகர் குடை . குளிர் முக்குடையின் 
வலஞ் செயற்கே . (புறநா 6 ) நிழலோய் ( சீவக . 1244 ) 


என 


285 


- 


முக்குடைச்செல்வன் , 

முகமண்டபம் - கோயிலின் முன் 

மண்டபம் ( செந் . iv , பக் .335 . ) 
முக்குடையான் , 

முகலிங்கம் 

சர்வசமலட் , 
முக்குடையோன் - அருகக் கட 

சணங்கொண்ட சிவலிங்கம் 
வுள் ( சூடா . ) 

முகில்வண்ணன் ( மேக நிறம் 
முக்குற்றங்கடிந்தோன் புத் வாய்ந்தவன் ) திருமால் , ( திவ் . 
தன் ( திவா . ) 

திருப்பா , 11. ) 


-- 


முக்குற்றமில்லோன்- புத்தன் 


முக்குறுணிப் பிள்ளையார் , 


முகின் மேனி- திருமால் . முகின் 
மேனி வேதன்றேட . ( திருவா 
லவா . காப்பு .3 ) 


முக்குறுணியரிசிப் 


பிள்ளை 


முகுந்தன் - திருமால் ( பிங் . ) 


யார் - முக்குறுணி அரிசிசமைத்து 
நிவேதிக்கப்பெறும் விநாயக 
மூர்த்தி . 


முசல்மான்- முகம்மதியன் ( இ ) 


முசலியார்- மகமதிய குரு ( இ ) 

( Loc . ) 


முக்கோட்டை 1. துர்க்கை 
கோயில் ( ஈடு , 4,5,2 . ) 2. விநா 
யகன் கோயில் , 


முஞ்சகேசன் , 


முக்கோணி- பார்வதி ( Parvati முஞ்சகேசி- திருமால் ( ம . த.அ ) 

residing in the mystic 
triangle ) 

முஞ்சை - பார்வதி 


as 


- 


- 


முகடி- மூதேவி ( குறள் , 617. ) முட்டுப்பட்டினி கண்டுமுட் 

டுக் கேட்டு முட்டுக்களால் நேரி 
முகநிவாசினி- இலக்குமி 

டும் பட்டினி ( ச ) ( திருவாலவா . 

37,74 ) 
முகம் 

தியானம் ( ச ) (சீவக . 
1289 ) 

முண்டகம் நூற்றெட்டுப நிட 

தங்களுள் ஒன்று . 
முகம்மதியர் இஸ்லாம் மார்க் 
கத்தவர் . ( இ ) 

முண்டகன் 

பிரமன் ( இலக் . 
முகம்மது , 

அக . ) 


- 


- 


பிரமன் 


முகம்மது நபி - முகம்மதிய மத 
தீர்க்கதரிசியான முகம்மது ( இ ) 


முண்டகாசனன் 
( யாழ் . அக . ) 


286 


முண்டகாசினி , 


முண்டகாசனை - ( தாமரை 
யில் இருப்பவள் ) ( யாழ் . அக . ) 
இலக்குமி 


பிரான் ( திருக்கோ . 358 ) 2 . 
திருமால் 3 , அருகன் ( பிங் ) 4 . 
புத்தன் ( பிங் . ) 5. வைரவன் 
( பிங் . ) 


முண்டகாசனைகேள்வள் 
திருமால் ( சூடா . ) 


என 


முண்ட பங்கி 

ஆன் மார்த்த 
பூசையில் இலிங்க உருவமாய் 
உள்ள சிவபெருமானை ஐந்து 
முகங்களோடு கூடியவராகத் 
தியானிக்கை ( சை ) ( தத்துவப் . 
64 , உரை ) 


முத்தி-- 1. சாலோகம் , சாமீபம் , 
சாரூபம் , சாயுச்சியம் 
நான்கு வகைப்படும் ( ம.த.அ ) 
2. இலக்குமி ( அரு . நி ) ; 
3. மோட்சம் ( திருவாச . 11 
12 ) ; 4. பதமுத்தி , பரமுத்தி 
யென்ற இருவகை முத்திநிலை 
( வேதா . சூ . 56 , உரை ) 


- 


முண்டர் சைவர் . 

முத்திகம் - நூற்றெட்டுப நிட 
முண்டன் 1. சிவபிரான் 

தங்களுள் ஒன்று 
( கையில் கபாலத்தையுடைய 
வன் ] ( திவ் . திருச்சந் 71 ) 2 . 

முத்திசாதனம் சமய பதார்த் 
சைவன் ( திவ் . திருமாலை , 8 , 

தங்களில் ஒன்றான முத்தி 
வ்யா ) ; 3. சமணன் . 

சாதனக் கருவி ( சைவப் 68 ) 
முண்டி - நெற்றியில் திரிபுண்ட முத்தி திசை 

ஞான மார்க்கம் 
ரம் அணிந்தவன் 

முத்தி நாடு- சொர்க்கம் 
முத்கலை நூற்றெட்டுப நிட 
தங்களுள் ஒன்று 

முத்திப்பழுது மலம் முற்றும் 

நீங்கிய முத்திநிலை இல்லை 
முத்தகீ - இறையச்சம்உள்ளவன் 

என்னுங் கொள்கை 


-- 


சூலா 


முத்திப்பேறு - மோட்ச வாழ்வு 
முத்தலை எஃகன் 

மூன்று 

( யாழ் அக ) 
தலைகளையுடைய 
யுதத்தையுடைய சிவபெருமான் 

முத்தி பஞ்சாட்சரம் 

பிரண 
முத்தலைவேலையன் - சிவன் வஞ் சேர்ந்த பஞ்சாக்கர மந்திர 
திருமால் ( ம . த . அ . ) 

வகை , (பஞ்சாக்கர , 45 , உரை ) 


முத்தன்- இயல்பாகவே பாசங் முத்தி பதம் மோட்ச பதவி , 
களினின்று நீங்கியவன் ) 1. சிவ ஞான நிலை ( ம . த . அ ) 


287 


முத்திராதானம் அக்கினியிற் முந்தன்- கடவுள் . முந்தனை 
சூடேறப்பெற்ற சங்க சக்கர யான்மா வென்றும் ( சி.சி .4,28 ) 
முத்திரை களைத் தோள்களில் 
ஒற்றும் சடங்கு . ( பிரபோத . முந்துநூல் - வேதம் ( திவ் , பெரி 
11. 11 ) 

யதி . 6,5,7) 


முத்திற மணி - திரிமணி ( பௌ ) 

முநி- புத்தன் 
( மணி 30 , 4 ) 
முத்துக்குடை 

முப்பதம்-- தத்துவமசி 

அருகனது 
மூன்று குடையுளொன்று 

என்னும் மகா வாக்கியம் ( திரு 

மந் . 225. ) 
முத்துக்குமாரன்- முருகக் கட 
வுள் ( குமர - பிர , முத்துக்குமார முப்பது நோன்பு ரம்ஸான் 
பின் 2 ) 

மாதத்திற் முகம்மதியர் பிரதிதி 

னமும் கொண்டாடும் விரதம் 
முதல் தீர்த்தம் திருமால் 
கோயிலில்கோஷ்டிகளில் முதன் 
முதலாகத் தீர்த்தம் பெறும் மரி 

முப்புரமெரித்தான்- சிவபெரு 
யாதை- ( வை ) 

மான் ( சங்.அக. ) 


முதல் மரியாதை - கோயில் முத 

முப்புரிநூல்- பூணூல் ( மூன்று 
லியவற்றில் முதலாவதா கப் 

நூல் சேர்த்துத் திரித்த கயிறு ) 
பெறும் உபசாரம் 

( திவ் . இயற் . திருவெழு . வரி , 7 ) 
முதல்வன் 

பிரமன் ; கடவுள் 
( கலித் . 124 ) 

முப்பொருள்-- பதி , பசு , பாசம் 

என்னும் மூன்று முதற்பொருள் 
முதல்வன்சேய் 

முருகன் 

கள் . ( சை . ) (சி.போ.பா. 6,2 , 
( உரி . நி . ) 

பக் . 328 ) 


-- 


1. ஒரு 


என்ற 


முதலந்தணன் - பிரமன் 

முப்பொழுதுந்திருமேனி தீண் 
முதலியாண்டான் 

டுவார் தொகையடியாருள் 
வைணவாசாரியர் . ( அஷ்டப் . காலை , உச்சி , மாலை 
திருவரங்க . ஊச . 21 ) 2. வழி மூன்று பொழுதுகளிலும் 
படுவோர் தலையில் வைக்கப் சிவனது திருமேனியைத் தொட் 
படுவதும் இராமானுஜரின் திரு டுப் பூசனை செய்தற்குரிய 
வடி நிலை உள்ளதுமான கிரீடம் ஆதிசைவப் பிராமணர் . 
( வை ) 

( தேவா . 738 , 10 ) 


288 


முபல்லிக்- இறைமார்க்கத்தை முயற்கூடு- சந்திரன் ( ம.த.அ ) 
எடுத்துரைப்பவன் ; இறைமார்க் 
கத்தைப் பிரசாரம் செய்பவன் முரளீதரன்- ( வேய்ங்குழலைக் 

கொண்டவன் ) கண்ணன் 


ததீசி . 


ல 


முஃபஸ்ஸிர் திருக்குர்ஆன் முராந்தகன் , முராரி ( முர 
விரிவுரையாளர் ( இ ) 

னென்ற அசுரனைக் கொன்ற 

வன் ) திருமால் , விடுத்தலு 
மும்மணி- புத்தர்மசங்கங்கள் ; 

முராரி யேகி . ( கந்தபு . 
எந்த நற்காரியஞ் செய்யத்தொ 

யுத் . 39 ) 
டங்கினும் இவற்றை மூன்று 
முறை வணங்கவேண்டும் 

முருகக்கடவுள் - குமரக் 
என்பர் . ( பௌ ) ( மணி , அரும் . ) 

கடவுள் 
மும்மதத்தான்-- விநாயகர் 

முருகநயானகர்- நாயன்மார் 
மும்மலத்தார் - 1. சகலர் 

அறுபத்து மூவருள் ஒருவர் 
( Souls of the lowesi class ) ( பெரியபு ) 
2. ( Saiva ) பஞ்சமலத்துள் 
ஆணவம் , மாயேயம் திரோதா முருகவேள் , முருகன் 
னம் என்னும் மூன்று 

முருகக்கடவுள் ( பட்டினப், 158 . 
முடைய விஞ்ஞானகலர் . ( தத் 

உரை. ) 
துவப் . 21 , உரை . ) 

முருகு 

முருகன் , ( மதுரைக் . 

611 ) 
மும்மலம் - ஆணவமலம் , கன்ம 
மலம் , மாயாமலம் என்ற 

முருகேசன் முருகக்கடவுள் . 
மூவகை மலங்கள் . (திருவாச . ( யாழ் . அக . ) 
30 , 7 ) 

முல்லைத் தெய்வம்- திருமால் 
மும்மூடம்- உலோகமுடம் , தே 
வதாமூடம் , பாஷண்ட மூடம் முழுதொருங்குணர்ந்தோன் 
என்ற மூவகை அறிவீனம் ( ச . ) 

1 . 

அருகன் 2 . சிவபிரான் 

3. கடவுள் ( யாழ் . அக . ) 
மும்மூர்த்தி-- திரிமூர்த்தி . பொற் முழுதோன் - கடவுள் . ( திரு 
பூடணர் மும்மூர்த்திகளாம் விம 

வாச . 3 , 29. ) 
லனார்க்கே . ( சிவரக , கணபதி 
வந்தனை , 15. ) 

முழுநீறுபூசிய முனிவர்- தொ 
கையடியாருள் ஒரு 

ஒரு சாராரும் 
முயலகன்- நடராசப்பெருமான் உடல் முழுவதும் திருநீற்றை 
ஏறி நடிக்கும் பூதம் . மூடாய அணிபவருமான 
முயலகன் . ( தேவா . 878,3 ) கூட்டம் . ( தேவா . 738 , 10 , 


சிவனடியா 


. 


289 


முழுமுதல்வன்- திருமால் 


முனிவன் - 1. பிரமன் ; 2 . 
கடவுள் , (திருவாலவா , காப்பு 


முளரி ஆயிரங்கண்ணான் 
இந்திரன் 


முளரிப்பாவை - இலக்குமி முனீந்திரன்- 1 , புத்தன் 
[ தாமரையில் இருப்பவள் ) ( பா ( சூடா , ) 2. அருகன் ( சீவக. 
கவத . 1 , பரிட்சித்துவின் , 64. ) 

3094 , 

உரை ) 


முள 


ரியாள் - இலக்குமி 


முனையடுவார் நாயனார் 
நாயன்மார் அறுபத்து மூவருள் 
ஒருவர் . ( பெரியபு . ) 


முளரியான்- ( தாமரையில் 
இருப்பவன் ) பிரமன் 


முற்பெரியான்- பிரமன் . ( சீவக 
2464. ) 


முனைவன்- 1 , புத்தன் ( பிங் ) 
2. அருகன் ( சீவக , 1943 ) 
3. கடவுள் , ( தொல் , பொ , 
649 ) 


முறக்கன்னன்- ( முறம்போன்ற 
காதுடையவன் ) கணபதி ( நாம 
தீப . 27. ) 


முறைவன்- சிவபிரான் . நான் 
மறை முக்கண் முறைவனுக்கு 
( பதினொ. பொன் வண் , 52 , ) 


முஃஜிஸாத் இறைத்தூதர் 
தங்கள் தூது உண்மையானது 
என்பதற்கு 

அடையாளமாக 
நிகழ்த்திக் காட்டும் அற்புதச் 
செயல்கள் ( இ ) 


முன்னவன்- 1 . சிவபிரான் 

( பிங் . ) ; 2. கடவுள் . முன்ன 
வன் போதியில் , ( மணி , 28 , 
141 ) 


முஷ்ரிக் - இறைவனுக்கு இணை 
வைத்து வணங்குபவன் 


முஸ்லீம்- முகம்மதியன் 


முன்னோன்- கடவுள் , ( யாழ் . 
அக ) விநாயகன் , ( சூடா , ) 
சிவன் , அருகன் 


முஹாஜிர்- நபிகள் 

நாயகத் 
தைப் பின்பற்றி இறைநெறியின் 
படி வாழ மதீனா நகருக்குச் 
சென்றவர் . ( இ ) 


முனிசுவ்விரதர்- தீர்த்தங்கரர் 
இருபத்து நால்வருள் 

ஒருவர் 
( திருக்கலம் . காப்பு . உரை . ) 


முகாம்பை- சைய பர்வதத்தில் 
எழுந்தருளியிருக்கும் சத்தி 


முனிந்தசினன்- புத்தன் 


முனிமையின்வடிவு 
தீட்சைவகை ( ச ) 


சைன 


முங்கைப்பிள்ளையார் 
இவர் குமாரக் கடவுளின் அவ 
தாரம் 


19 


290 


- 


மூத்த நயினார் . 

மூமின் 

இறை நம்பிக்கை 

யாளன் (இ ) 
மூத்த நாயனார்- சிவபிரானது 
மூத்த புதல்வர் ) விநாயகர் 
( பதினொ ) 

மூர்க்க நாயனார்- நாயன்மார் 

அறுபத்து மூவருள் ஒருவர் . 
மூத்த பிள்ளையார் . 

( பெரியபு . ) 
விநாயக ( பதினொன் ) 

மூர்த்தி- அருகன் , புத்தன் , 
மூத்தோன்- விநாயகன் ( பிங் . ) சிவன் ( திவா , ) ( யாழ் . அக . ) 
மூதணங்கு - துர்க்கை ( சூடா ) . மூர்த்திகன் -1. குமாரக் கடவுள் 
மூதிரிரை- சிவபிரான் 

( யாழ் . அக . ) 2 . வயிரவக் 

கடவுள் 
மூப்பான்- சிவபிரான் . ( தனிப் 
பா . 1 , 32,61 ) 


மூர்த்திசாதாக்கியம் 

ஒரு 

மூலகாரணத்தவன் உலகத் 
முகமும், மூன்று கண்களும் தோற்றத்திற்கு 

மூலகாரண 
இரண்டு கையும் இரண்டு காலு 

னான பிரமன் 
முடையராய்ப் 

நிறத் 
தோடு தோன்றும் சிவபிரானது 

மூலங்கொண்டார் பிரமன் 
திருவருவம் ( சை ) ( தத்துவப் , 

( திருமாலினது நாபிக்கமலத் 
191 , உரை . ) 

தைப் பிறப்பிடமாகக் கொண்ட 
வன் ) 


படிக 


மூர்த்தி நாயானார் 
மார் 

அறுபத்து 
ஒருவர். ( பெரியபு . ) 
மூரியூர்தி , 


நாயன் 
மூவருள் 


மூலட்டான 

திருவாரூரில் 
கோயில் கொண்டுள்ள சிவ 
பிரான் . மணியாரூர் திருமூலட் 
டானனாரே . ( தேவா , 720 , 1 ) 


இடப வா 


மூரிவாகனன் 
கனன் , சிவபிரான் 


மூலத்தானம்- 1. கருப்பக்கிரு 
கம் ( யாழ் . அக . ) ; 2. மூலவர் 
பார்க்க , 


மூலகன்மம் - அனாதியே ஆன் மூலநாயன்- திருமூலர் 
மாவைப் பற்றியுள்ள கன்மம் 

மூலநோய் 

ஆணவமலம், 
( சை ) ( சி . சி . 2 , 39 , சிவஞா . ) ( சை ) ( தேவா . 845,9 ) 


291 


ஞானிகள் 


மூலப்பகுதி- 1 , சுத்தா சுத்த மூவர் லிதல் ஈசன்- மூத்தலில் 
தத்துவம் ஏழனுள் போக்கியரூப லாத சிவபிரான் 
மாய் நின்ற தத்துவப் பிரபஞ் 
சங்கட்கெல்லாம் மூலகாரணமா 

மூவர் முதல் நாயகன் திரு 
வதும் கலா தத்துவத்தின் விகுதி 

மால் 
யாவதுமான பிரகிருதி ( சை ) 
( சி . போ . பா . 2 , 2 , பக் . 160 ) மூவாயிரவர் -- 

தில்லை மூவா 
2. முக்குணங்களும் சமநிலைய 

யிரவர் . ( தேவா . 17 , 7. ) 
டையப் பெற்றதும் 

எல்லா 
வற்றுக்கும் மூலகாரணமும் நித் மூவார்- தேவர் . ( மூப்பில்லாத 
தியமுமான பிரகிருதி தத்துவம் . 

வர் . ) ( மேருமந் . 874 ) 
( சாங்கிய ) ( மணி . 27 , 205 ) . 

மூவிராசாக்கள் திருநாள் - 
மூலபஞ்சாட்சரம் - நமசிவாய பெத்லெகேமில் ஏ சு நாதர் 
என்ற 

ஐந்தெழுத்தாலாகிய பிறந்தபோது அவரை வழிபட , 
மந்திரம் 

வந்த கீழ்நாட்டு 

மூவரைப் போற்றும் திருநாள் . 
மூலபிருத்தியன் --சண்டேசுரர் 

( R. C. ) 
மூலபேரம் - மூலவர் ( வை ) 

மூவிலைவேற்குமரி - காளி 
மூலவர் - கோயிலுட் கர்ப்பக் 
கிருகத்தில் ஸ்திரமாகவுள்ள 

மூவுலகளந்தோன திருமால் 
மூர்த்தி 

( சங் . அக . ) 
மூலவாசல் கோயிலுட் கர்ப் மூவுலகாளி- 1. இந்திரன் ( ம் . 
பக்கிருக வாயில் 

த . அ ) ; 2. கடவுள் ( திவ் . திரு 

வாய் . 8 , 9 , 5 , ) 
மூலவிருள்-- 1. ஆன்மாவை 
அனா தியே பற்றியிருக்குந் தமம் மூவலகுணர்ந்தமூர்த்தி 
( அத் ) 2. ஆண . மலம் ( சை ) அருகன் ( சூடா .) 
( யாழ் . அக . ) 

மூன்று நூல் - பூணூல் ( கம்பரா 
மூவர் - 1. திரிமூர்த்திகள் ( திரு கிளை . 137. ) 
முரு . 162 ) 2. தேவார ஆசிரி 
யர்களான அப்பர் , சுந்தரர் , மூன்றுரு பிரமன் , திருமால் , 
சம்பந்தர் , 

ஆகிய 

மூன்று சிவன் 
நாயன்மார்கள் .) 

மூவர் செய் 
பனுவல் . ( தாயு . சச்சிதா. 3. ) மூஷிகவாகனன் 

( பெருச் 
மூவா முதல்- கடவுள் . ( யாழ் . சாளியை வாகனமாக உடைய 
அக . ) 

வன் ) விநாயகக் கடவுள் 


- 


- 


292 


மெ 


மெக்கா- முகம்மதியருக்கு முக் மெய்ப்பொருணாயனார் --- 
கிய க்ஷேத்திரமானதும் அரேபி நாயன்மார் அறுபத்து மூவருள் 
யாவிலுள்ளதுமான ஒரு நகரம் . ஒருவர் . ( பெரியபு . ) 


மெய்ஞ்ஞானி- தத்துவஞானி . மெய்யன் 
( பு . வெ . 10 , 4 , உரை . ) 


- 


கடவுள் 


( யாழ் . 


அக . ) 


மெய்ப்பாட்டியற்கை- சைன 
பரமாகமம் . ( சிலப் . 11 , 154. ) 


மே 


- 


மேகவண்ணன் திருமால் . மேநகாத்மஜை , 
( திவ் . திருவாய் . 6 , 10 , 3 ) 

மேநகை புதல்வி - பார்வதி 
மேகவகானன்- 1 , சிவபிரான் 
( யாழ் . அக . ) ; 2. இந்திரன் . மேருத்தீபம் கடவுளர் முன் 
( பிங் . ) 

எடுக்கும அடுக்குத்தீபம் ( பரத . 

ஒழிபி . 41. ) 
மேதங்கரர் சாக்கிய முனி 
வருக்கு முன்றோன்றிய புத்தர் 

மேருதாமன்- சிவபிரான் 
களுள் ஒருவர் . ( மணி . 30 , 14 , 
கீழ்க் குறிப்பு . ) 

மேருவில்லாளன் , 
மேதிச் சென்னிமிதித்தோள் , 

மேருவில்லி மேருமலையை 
மேதித்தலைமிசை நின்றாள் வில்லாகக் கொண்டவன் ) சிவ 
--துர்க்கை ( பிங் . ) 

பிரான் ( தக்கயாகப் . 379 ) 


- 


- 


மேதியான்- ( எருதை யூர்பவன் ) 
இயமன் . ( குற்றா . தல , மந்தமா . 

120 ) 
மேதினி படைத்தோன் 
பிரமன் , திருமால் (ம . த . அ ) 
( சூடா . ) 


மேல்சாந்தி - கோயிலின் தலை 
மைப் பூசகன்.. ( T. A. S. li , 
48 , 49 ) 


மேலவரிறைவன் - இந்திரன் , 
முருகன் ( யாழ் . அக . ) 


293 


மேலாலவத்தை- லலாடத்தில் மேழகவூர்தி- முருகன் 
ஆன்மா தங்கி நிற்கும் நிலை 
களாகிய சாக்கிரத்திற் சாக் 

மேற்றிராணி - கிறிஸ்தவக் கண் 
கிரம் , சாக்கிரத்திற் சொப்பனம் , 

காணியர் 
சாக்கிரத்திற் சுழுத்தி , 
கிரத்தில் துரியம் , சாக்கிரத்தில் 
துரியாதீதம் என்ற ஐந்து அவத் 

மேற்றுராணிப்பட்டம் 
தைகள் ( சை . ) ( சி . சி . 4 , 35 . 

கத்தோலிக் கிறிஸ்தவக் கண் 
நிரம்ப .) 

காணியரின் பட்டம் 


சாக் 


- 


- சிவபிரானது 


மேலை நெற்றி 
நெற்றிக்கண் 


பார்வதி . ( நாம 


மேனைமகள் 
தீப . 23. ) 


மை 


மைத்திராயணி --நூற்றெட்டுப் 
நிடதங்களுள் ஒன்று 


உயிர்களும் நலம் பெற வேண் 
டும் என்று தியானிப்பது ( ம . த . 
அ ) ( மணி . ) பக் . 387 ) 


- 


மைத்திரியாழ்வார் 

மயித் 
திரியாழ்வார் [ The Buddha of 
the future ) ( மணி , புத்தசரித் . 
பக் . 30 , கீழ்க்குறிப்பு . ) 


மைத்திரேயி - நூற்றெட்டுப நிட 
தங்களுள் ஒன்று 


மைத்திரிபலன் 
அருகன் . 


மைநாகசுவசிரு - பார்வதி 


புத்தன் , 


மைமை- 


- 


மைத்திரீபாவனை 

-பௌத்த 
பிட்சுக்கள் உலகில் எல்லா 


பூசை ( ச ) புக்கவர் 
மைமை தொடங்கின ரன்றே . 
( மேருமந் . 1285. ) 


மொ 


மோ 


மொகரம் - மொகரம் என்ற மோகன்- மன்மதன் ( பிங் . ) 
அரபிமாதத்துவரும் ஒரு முகம் : 
மதியப் பண்டிகை ( இ ) 

மோகனக்கல்- பூசைச் சாமான் 

களை வைக்கும் அர்த்த மண்ட 
மோகமுத்திரை முத்திரை பத்திலுள்ள கல்மேடை 


வகை 


* 


. 


மோகரன் , 


மோகனம் மோகனீயம் என் 
னுங் கருமம் . ( ச 


294 


- 


- 


மோகனீயம் என்குற்றத்துள் றும் முற்றும் நீங்குநிலை ( ச . ) 
ஆன்மாவுக்கு மயக்கத்தைச் ( சீவக . 2814 , உரை . ) 
செய்யுங் குற்றம் ( ச . ) ( பிங் . ) 

மோட்சமண்டலம் , 
மோகினி-- 1. திருமாலின் கண் 
டேரை மயங்கச் செய்யும் பெண் மோட்சலோகம் முத்தியுலகு 
வடிவான அவதாரம் , ( பரிபா . 

பரமபதம் ( கி ) 
3,33 . உரை ) 
உரை) 2 . 

2. அசுத்த 
மாயை ( சை ) ( ஞானா . 1,29 ) மோட்சவாசி மோட்ச பதவி 

யிலுள்ளோன் ( கி ) 
மோகொரம்- மொகரம் பார்க்க 

மோடி- காடுகாள் துர்க்கை ( பிங் ) 
மோட்ச சாம்பிராச்சியம் 
மோட்ச வீடு 

மோதகப்பிரியன்- விநாயகன் 

( யாழ் . அக . ) 
மோட்சம்- 1. முத்திநிலை , 
பதமுத்தி . 2. நவபதார்த்தங் மௌல்வி 

முகமதியமத வித் 
களுள் வினைத்தொடர்பினின் வான் ( இ ) 


- 


பசு 


யசோதை 
வளர்த்த 


யக்கிஞமூர்த்தி அக்கினி 

இரண்டாம் 

வேதம் , 
தேவன் ( தக்கயாகப் . 344 , நிவேதித்தல் 
உரை ) 

கண்ணபிரானை 
யக்கிய புருடன் -- ( யாகத்தின் 

தாய் 
உருவினன் ) திருமால் ( சங் . 

. 
அக . ) 

யஞ்ஞமூர்த்தி விஷ்ணுவின் 

அம்சம் ( சங் . அக . ) 
யக்கியாரி- தக்கன் யாகத் 
தை அழித்தவன் ) சிவபிரான் யஞ்ஞவராகம் 

திருமாலின் 
( யாழ் . அக ) 

வராகாவதாரம் 


யக்கேசன்- குபேரன் . ( யாழ் . யதிதர்மம் - துறவறம் , ( சமணம் . 
( அக . ) 

பக் , 89 ) 


295 


யதியாசாரம்- சைன முனிவர் யமாந்தகன் , யமாரி - ( யமனுக் 
கள் ஒழுகுதற்குரிய விதிகளைக் குப்பகைவன் ) சிவபிரான் ( யாழ் . 
கூறும் ஒரு நூல் , ( ச ) ( மேருமந் . அக ) 
424 , உரை. ) 

யமுனாப்பிராதிரூ- (யமுனை 
யதிராசர் , 

யின் உடன் பிறந்தோன் ) யமன் 

( யாழ் . அக . ) 
யதிராஜர்- இராமானுசர் . 

யமுனைத்துறைவன் 
யதுநாதன் கண்ணபிரான் 

கண்ணபிரான் , தூய பெருநீர் 
யமராசன் , யமன்- அஷ்டதிக் யமுனைத் துறைவனை . ( திவ் 
குப்பாலகருள் ஒருவனும் தென்றி திருப்பா . 5. ) 
சைக்கு உரியவனுமான கடவுள் 

யவகாரி யவனாரி 
( திவா . ) 

( காலய 

வனனைக் கொன்றவன் ) 
யமவிரோதி யமவைரி , 

கண்ணபிரான் ( யாழ் . அக ) 


- 


யா 


யாக குண்டம் வேள்விக்குழி யாக பேரம் - கோயிலுள் யாக 

சாலைக்குரிய மூர்த்தி . ( LOC . ) 
யாக சம்மினி 

யாகத்திற்கு 
உதவும் ஒரு சார் தேவதைகள் யாக போசனர் வானோர் 
( தக்கயாகப் . 593 ) 

( யாழ் . அக . ) 


- 


யாக சாலை- வேள்விச் 

( தக்கயாகப் . 242. ) ; 
2. கோயிலுள் யாகஞ்செய்யும் 
மண்டபம் . 


யாகம்- 1. வழிபாடு ( வை ) ; 2 . 
பதினெட்டு வகைப்பட்ட 
வேள்வி . ( திவா . ) 


சாலை 


யாசனை 


- 


இந்திரன் . ( இலக் . 


யாகபதி - 
அக . ) 


பிரார்த்தனை 
யாஞ்ஞவல்கியம் 

நூற்றெட் 
டுபநிடதங்களுள் ஒன்று 
யாத்திராகமம் 

விவிலிய 
நூலுட் பழைய ஏற்பாட்டின் 
உட்பிரிவு ( கி ) 


- 


அவிர்ப்பாகம் . 


யாக பாகம் 
( யாழ் . அம் . ) 


296 


சைவ 


தல 


யாத்திராகாஷாயம் - 

யாழ்முநி- நாரதர் ( பாகவத . 
மடங்களில் முதலில் மந்திர 10 , ஸ்ரீநாரதர் . 7 ) 
மின்றிக் கொடுக்குங் காவி 
யுடை . 

யாளியூர்தி- காளி ( அரிச் . பு . 

பாயி . 29. ) ( பிங் . ) 
யாத்திரோற்சவம் 
எல்லைக்கப்பால் கோயில் 

யானை முகவற் கிளை 
மூர்த்தியை எ ழுந்தருளப் 

யோன் 
பண்ணுந் திருவிழா . ( யாழ் . 

1. முருகக்கடவுள் 

( பிங் . ) 2. வீரபத்திரக் கடவுள் 
அக . ) 

( சூடா . ) 
யாதவன் - கண்ணபிரான் ( பெரி 
யபு . திருமலை . 14 , ) 

யானைமுகவன் விநாயகக் 

கடவுள் ( திவா . ) 
யாதவி- உமை ( யாழ் . அக . ) 


- 


- 


யாமளை 


பார்வதி 

( பிர 
18 , 29 ) 2. காளி 


மோத் . 
( பிங் . ) 


யானையுரித்தோன்- (யானை 
யின் தோலையுரித்தவன் ) சிவ 
பிரான் ( பிங் . ) 


யாழ்தரித்தாள் 
தேவி ( நாமதீப . 22 ) 


பார்வதி யுகாதி - 1. கடவுள் ( யாழ் . அக . ) 

2. அருகன் ( சூடா . ) 


யோ 


யோக குண்டலினி- நூற்றெட் யோகசிகை- நூற்றெட்டுப நிட 
டுப நிடதங்களுள் ஒன்று . 

தங்களுள் ஒன்று 


யோகசம் - சிவாகமம் இருபத் 

யோகசூடாமணி - நூற்றெட் 
தொட்டனுள் ஒன்று ( சைவச . 

டுப நிடதங்களுள் ஒன்று 
பொது . 331 , உரை . ) 

யோகசைவம் சைவம் பதி 
யோகசமாதி -- ஆன்மா உடலை னாறனுள் தீட்சை பெற்றவன் 
யும் மனத்தையும் விட்டு பிரிந்து அட்டாங்கயோகம் 
நிற்கும் யோக நிலை . ( திருப்பு அட்டமாசித்தி பெறுதலைக் 
341.) 

கூறுஞ் சமயம் . ( அபி . சிந் ) 


பயின்று 


297 


3 . 


யோகதத்துவம்- நூற்றெட்டுப் பாதம் பார்க்க 

மனோ 
நிடதங்களுள் ஒன்று . 

வாக்குக் காயங்களின் வியா 

பாரம் ( ச . ) 
யோகதக்ஷிணாமூர்த்தம் 

யோகயாமளம் ஒரு சாக்தேய 
தக்ஷிணாமூர்த்தியின் மூர்த்தங் 

தந்திரம் . ( தக்கயாகப் . 136 ) 
களுள் ஒன்று . ( அபி . சிந் . ) 

யோகர் - 

சமண முனிவர் 
யோகதீக்கை , 

( சூடா . ) 2. யோகியர் ( திருக் 

காளத் . பு . பலருஞ். 15 ) 
யோகதீட்சை- யோகமார்க்கத் 
தால் குரு சீடன து உடலுட் யோகாசாரம் -1 , யோகானுட் 
பிரவேசித்து அவனது ஆன் 

டானம் . 2. விஞ்ஞானம் ஒன்றே 
மாவைக் கிரகித்துச் சிவன் திரு என்றைக்கும் உள்ளது எனக் 
வடியிற் சேர்ப்பிக்கும் தீட்சை 

கூறும் பௌத்தமதப் பிரிவு . 
வகை ( சை ) 2. தீட்சை யேழ 

யோகாசாரர் 
யோகத்தை 

பௌத்தரில் 
னுள் நிராதார 

பிரிவினர் 
அப்பியாசம் 

( சி . சி . பர 
ஒரு 
பண்ணுவிக்கை 
( சை . ) ( சைவச . ஆசாரி . 95 

யோகா . 1 ) 
உரை ) 

யோகி 1. சிவபிரான் ( பிங் . ) 

2. அருகன் ( பிங் . ) 3. ஐயனார் 
யோகபாதம் - 1. ஒவ்வொரு 

( பிங் . ) 
சிவாகமத்திலும் யோகத்தைப் 
பற்றிக் கூறுவதாயுள்ள இரண் யோகினி . 

1. காளி ( கந்தபு , 
டாம் பகுதி ( சை ) ( பெரியபு . அக்கினிமுகா.132 ) 2.காளிக்கு 
தில்லைவா . சூச . ) 2. யோகத் 

செய் மகளிர் 
தைப் பற்றிக் கூறும் பாஞ்சராத் ( பிரபுலிங் . கைலாச . 42 ) 3 . 
திராகமப் பகுதி . 

தெய்வப்பெண் ( திருக்காளத் . 

பு , விசிட்டத் . 28 ) 4.ஒவ்வொரு 
யோகபூசை சிவபெருமானை திதியில் ஒவ்வொரு திக்கில் 
அறிவின் ஒளியாகத் தியா 

நின்று 

கொண்டு அத்திக்கு 
னிக்கை 

நோக்கிப் பயணமாவோர்க்குத் 

தீங்கு விளைவிப்பவளாகக் கரு 
யோகம் 1. அதிசூட்சும வடி 

தப்படுந் தேவதை . ( சோதிட 
வினையுடைய கடவுளை அகத் 

கிரக , 89 ) 
தான் வழிபடுகையாகிய மார்க் 
கம் ( சை ) ( சி . போ . பா . 8 , 1 , யோசனன் கடவுள் . ( யாழ் . 
பக் . 359 , புதுப் . ) 2. யோக 

அக ) 


-- 


ஏவல் 


வகை . 


- 


298 


ர 


- 


-- 


ரங்கநாதன் அரங்கநாதன் டாடப்படுவதும் முகம்மதியர் 
பார்க்க 

வழங்கும் மாதங்களுள் ஒன்ப 

தாவதுமான மாதம் . ( W ) 2.ரம் 
ரங்க மண்டபம் கோயிலின் 

சான் மாதத்துக் கடைசி நாளிற் 
உள் மண்டபம் 

கொண்டாடப்படும் ஒரு முகம் 

மதிய பண்டிகை 
ரசதக்குன்றவர் ( கைலாயத் 
திலிருப்பவர் ) சிவபிரான் ( தக்க 

ரம்பாதிருதியை - பார்வதியை 
யாகப் . 291 ) 

வாழைமரத்தில் 

ஆவாகனஞ் 
ரசூல் - இறைத்தூதர் ( இ ) 

செய்து வழிபடும் சியேட்ட 

மாதத்துச் சுக்கில பட்சத் திரு 
ரஸுலுள்ளாஹ் அல்லாஹ் தியை . (பஞ்) 
வின் தூதர் பெரும்பாலும் நபி 
கள் நாயகத்தைக் குறிக்கும் ரம்பா விரதம்- ரம்பா திருதியை 

யன்று செய்யும் விரதம் ( பஞ் . ) 


- 


ரப் படைத்துக் காப்பவன் , 
இறைவனைக் குறிக்கும் பெயர் . 


ரம்ஜான்-- ரம்சான் பார்க்க , 


ரமா , 


ரபி - பரிசுத்தஞானி ( இ 


ரமை-இலக்குமி 


ரம்சான் 

1. பிரதிதினமும் ரஹ்மான் - கடவுள் ( Arab ) 
உதயமுதல் அத்தமனம்வரை 
பட்டினிவிரதமிருந்து 
கொண் ரஹீம் - கடவுள் ( Arab ) 


ராமானுசம்- தென்கலைத் திரு ராயப்பர் - [ St. Peter ] பேதுரு 
மண்காப்பிலிடுகின்ற பாதம் என்ற கிறிஸ்தவப் பெரியார் . 
( வை . ) 

ராஜராஜேசுவரி 

துர்க்கை 
ராமானுசன் - 1.இலக்குமணன் 

ராஸக்கிரீடை கண்ண 

பிரான் கோபிகைகளுடன் 
ராமானுசர் பார்க்க . 

ஆடிய கூத்து வகை . 


- 


299 


ரிசாலத் 

இறைத்தூதுத்துவப் ருத்ராக்ஷம் சிவபக்தரால் 
பணி ( இ ) 

தரிக்கப்படுவது , உருத்திராட்ச 
மணி . 


ரிஷபதீபம் --- கோயில் தீபவகை 


ரூபஸ்தவம் ஸ்தவம் மூன்ற 
னுள் தெய்வத்தின் உருவத்தை 
வருணிக்கும். துதி . ( ச ) ( மேருமந் . 
64 , உரை ) 


ரிஷபதேவர்- நந்திதேவர் 


ரிஷிபஞ்சமி - மாதர் நோற்கும் ரூபாரூபம் சகள நிட்களம் 
நோன்புகளில் ஒன்று . புரட் 

பார்க்க , ( சை ) ரூபாரூபமான 
டாசி , வளர்பிறை , பஞ்சமி திதி 

தோ . ( சி . சி . 1 , 38 ) 
யில் நோக்க வேண்டியது . 

ரூஹ்- ஆன்மா ( இ ) 
( பஞ் . ) 

ரோதயித்திரி திதிகிருத்திய 

மும் திரோபவ கிருத்தியமும் 
ரிஷபவாகன தேவர் சிவ செய்யும் சிவசக்தி ( சை ) 
பெருமான் 

( சி . சி 1,60 , ஞானப் , உரை ) 


லட்சுமி- இலக்குமி ( தக்க லக்ஷ்மீகாந்தன் திருமால் 
யாகப் , 38 , உரை) 

லக்ஷ்மீநரசிம்மன் - இலக்குமி 
லபோலபோபண்டிகை 

தேவியைத் தழுவிய கோலத் 
காமன் பண்டிகை. ( Loc ) . 

துடன் உள்ள நரசிங்க மூர்த்தம் 
லம்போதரன்- விநாயகன் 

லக்ஷ்மீநாராயணன் 
குமி தேவியைத் தழுவிய 

கோலத்தோடு காணப்படும் 
லயாவத்தை பிரபஞ்சத்தை 

திருமாலின் மூர்த்தம் 
ஒடுக்குநிலை , ( சி . போ , பா . 
பக் . 25 ) 

லக்ஷ்மீ பஞ்சமி இலக்குமி 

தேவிக்குரிய சைத்திரமாதத்துச் 
லலிதாதேவி உமாதேவி 

சுக்கிலபட்ச பஞ்சமிதிதி . 


- 


3001 


லக்ஷதீபம் கோயிலில் 

ஒரு லிங்கோத்பவர்- சிவன் , ( லிங் 
லட்சம் தீபம் ஏற்றல் 

கத்தில் தோன்றியருளிய திருக் 

கோலம் ) 
லாஇலாஹ இல்லல்லாஹ் 
வணக்கத்திற்குரியவன் அல் லீலாமானுஷன் 
மானுஷ 
லாஹ்வைத் தவிர வேறு எவரு வேஷதாரியான கடவுள் 
மில்லை ( இ) 

லீலாவிபூதி- பிராகிருதவுலகங் 
லாசகன் சிவன் 

கள் . ( ஈடு , 3 , 10 , 7 ) 


லாவத்தை பிரபஞ்சத்தை 

லீலை- தெய்வ முதலியவற்றின் 
ஓடுக்கு நிலை ( சை ) 

விளையாடல் . ( ஈடு , 3 , 10 , 


7 , ) 


சகள் 


வடிவம் 


லிங்கம் - சிவபெருமான் , ஆன் லுஹர் , நண்பகல் தொழுகை ( இ ) 
மாக்கள் தம்மை வழிபட்டு உய் 
யும்படி கொண்ட நிர்குண 

லெச்சி 

இலக்குமி 
சொரூபமாகிய 

லெவை- பள்ளிவாசல் புரோகி 
( ம . த . அ ) . விழுந்தது லிங்கம் 

தஞ்செய்வோன் ( இ ) 
திருமத் . 455 ) 

லோகசாக்ஷி- கடவுள் . 
லிங்க வடிவின் தத்துவம் - 
லிங்கத்தின் பீடமும் லிங்கமும் 

லோக தருமிணி , 
சதாசிவ வடிவம் , அது கன்ம 
சா தாக்கிய வடிவம் எனவும் லோகதன்மணி 

உலோகதரு 
படும் . பீடம் சக்தியையும் , மிணி ( பார்க்க ) ( சி . சி . 8 , 5 , 
லிங்கம் சிவத்தையும் குறிக்கும் . 

மறைஞா . ) 
இந்தச் சாதாக்கியத் திருமேனி 
சர்வ ஆன்மாக்களையும் , சர்வ லோகமாதா- இலக்குமி ( loc ) 
அண்டங்களையும் தன்னுள் 
ளே அடக்கிக் கொண்டிருக்கும் 

லோபை பார்வதி ( கூர்மபு . 

திருக்கலி . 22 ) 
பரம காரணனை 
வதாகும் ( ம . த . அ ) 

லௌகீகன் சமயவொழுக்க 
லிங்காயத்து - லிங்கங்கட்டி , விதிகளைச் சரிவரப் பின்பற்றா 
வீரசைவம் 

தவன் . 


விளக்கு 


301 


வ 


மாயை 


-- 


வக்கிரதந்தன்- யமன் ( நாம வஞ்சனி -1 . பார்வதி ( நாமதீப . 
தீப . 87. ) 

23 ) 2 . 

என்னுந் 

தேவதை . ( கந்தபு . யுத்தகாண் 
வக்கிரதுண்டன் 

பிள்ளை 

நகர் புகு . 45. ) 
யார் ( நாமதீப . 28 ) 
வச்சிரக்கோட்டம் வச்சி 

வடகலைத் திருமண் , 
ராயுதம் நிற்கும் கோயில் 

வடகலை நாமம் வடகலை 
( சிவப் . 5 , 141 ) 

வைஷ்ணவர் தரிக்குந் திருமண் 
வச்சிரசுசி - நூற்றெட்டுப நிட 

காப்பு 
தங்களுள் ஒன்று 

வடபத்திரசாயி - ஆலிலையில் 
வச்சிரதரன் - இந்திரன் . ( தாயு . பள்ளிகொண்ட வருமாக 

எல் 
பரிபூரணா. 9 ) 

வடமலையான் , 
வச்சிரதுண்டன் - விநாயகக் 
கடவுள் . ( யாழ் . அக . ) 

வடமலைவாண்டன் , 
வச்சிரபாணி - இந்திரன் ( பிங் . ) 

வடமலைவாணன் திருப் 
வச்சிரவராகி - சமணர் வணங் 

பதித் திருமால் , வடமலையாய் 
கும் ஒரு தேவதை ( யாழ் . அக . ) 

அஞ்சேலென்று ( அஷ்டப் , திரு 

வேங் . 6 ) 
வச்சிரி - இந்திரன் ( இலக் . அக . ) 
வசதி . சினாலயம் ( jain Tem வடமூலகன் சிவபிரான் ( சங் . 
ple ) ( Loc . ) 

அக . ) 


-- 


வசந்தன்- மன்மதன் ( பிங் . ) 


- மன்மதன் 


வண்டு நாணான் 
( நாமதீப . 59 ) 


- 


வசந்தோற்சவம் கோயிலில் 
வசந்த காலத்தில் நடைபெறும் 
விழா . 2. காமன் பண்டிகை . 


வண்டுருவன்- திருமால் ( நாம 
தீப . 50 ) 


வசனாதி -- புறநிலைக் கருவி பதி வண்ணமாதிருகை- சரசுவதி 
னொன்றனுள் வசனம் , கமனம் , ( யாழ் . அக . ) 
தானம் 

விசர்க்கம் ஆனந்தம் 
ஆகியவற்றைக் கொண்ட வத்திரதுண்டன்- விநாயகன் 
தொகுதி ( சை ) ( சிவப். கட் . ) ( யாழ் அக . ) 


302 


- 


க 


-- 


வத்திரபங்கி ஆன்மார்த்த வயிட்டணவன் வைஷ்ண 
பூசையில் சிவனது ஐந்து திரு வன் ( திவ் . பெரியாழ் . 5,1,3 ) 
முகங்களையும் பூசிக்கை ( சை ) 
( தத்துவப் , 64 ) 

வயிணவம் மால்சமயத்தோர் 

மதம் 
வத்திரபஞ்சகன் சிவபெரு 
மான் 

வயிந்தவம் மாயை ( தத் ) . 

வயிந்தவத்தின் கலக்கந்தரு 
வத்து நிச்சயம் 

கடவுளது 

ஞானம் . ( சி . சி . 11,2 ) 
உண்மை தன்மை சொரூபம் 
என்பவற்றைப் பற்றிச் செய்யும் 

வயிரவம் - ஓர் அகப்புறச்சமயம் 
முடிவு . (தத்) ( யாழ் . அக . ) 

( சை ) [ The Bhairava sect ) 
வத்துபரிச்சேதம் 

ஒன்று 
இன்னபொருளாகத்தான் இருக் 

வயிரவன்- சிவமூர்த்தங்களுள் 
கும் இன்ன பொருளாக இராது 

ஒன்று 
என்று பொருளினால் அள 
விடுகை ( தத் ) ( வேதா . சூ .36 ) 

வயிரவி - துர்க்கை 


- 


அஸ்தி நாஸ்தி 


வத்து பேதம் 
வாதம்- ( ச ) 


- 


வயினதேயவாகனன் 
மால் 


திரு 


- 


கடவு 


- 


வந்தனை வழிபாடு 

வர்ணரூபிணி - சரசுவதி 
ளுக்குச் 

செய்ய வேண்டிய 
வணக்கமும் பூசையும் 

வர்ணாத்துவா 

அத்துவா 
வந்திக்கை ஸ்தோத்திரம் ஆறனுள் ஒன்றாகிய அக்கரங் 
செய்கை . 

கள் வடிவிலுள்ள மோட்சகதி 

( சை ) ( சி . சி . 8,6 ,. மறைஞா . ) 
வநசகர்ப்பன்- பிரமன் 

வர்த்தமான மகாவீரர்- இரு 
வநஜநாபி -- திருமால் 

பத்து நான்காவது தீர்த்தங்கரர் 


வநஜா நன் 


பிரமன் 


வயந்தமன்னன் 


வயந்தன் - மன்மதன் 


வர்த்தமானர்- 1. இருபத்து 
நான்கு தீர்த்தங்கரருள் இறுதி 
யானவர் 

( திருக்கலம் காப்பு , 
உரை . ) 2. கடவுள் . சாதகீத 
வர்த்தமானர் . (தேவா , 107 , 
10 ) 


வயிச்சிரவணன் 


- 


குபேரன் 


வயிட்டணவம் - வைஷ்ணவம் 


வரதராஜர் -- கச்சித்திருமால் 


303 


வரதன் 

அரன் அரி , அருகன் , யன்று திருமாலைக் குறித்துக் 
கடவுள் 

கொண்டாடப்படும் விரதம் 

( பஞ் . ) 
வரதை 

பார்வதி . ( கூர்மபு . 
திருக் . 22. ) 

வராகம் - 1. திருமாலின் தசாவ 

தாரத்துள் பன்றியுருக்கொண்ட 
வரப்பிரசாதம் கடவுளரின் 

அவதாரம் ( பிங் . ) வராகா 
அருட்கொண்ட ( தனிச் . சிந் . 

தனம் ( சை ) ( தத்துவப் , 108 ) 
231 , 18 ) 

3. நூற்றெட்டுப நிடதங்களுள் 

ஒன்று . 
வரலஷ்மி விரதம் -- வரலட்சுமி 
பூசிக்கும் விரதம் , இவ்விர 

வராக முத்திரை - கரமுத்திரை 
தத்தை மேற்கொள்ளும் பெண் 
டிர் மாங்கல்யம் சௌபாக்கியம் 
பெறுவர் . சிராவண மாதத்துப் 

வராகன் 

அருகன் ( அரு . நி . ) 
பௌர்ணமிக்கு முன் வரும் திருமால் ( பிங் ) 
வெள்ளிக்கிழமையன்று நோற் 
கும் நோன்பு . ( பஞ் ) 

வராகாதனம் 

பன்றியைப் 

போலக் காலுங் கையுமூன்றித் 
வரவண்ணினி- 1. இலக்குமி தலை கவிழ்ந்திருக்கும் ஆசன 
2. பார்வதி 3. சரசுவதி ( யாழ் . வகை ( சை . ) தத்துவப் . ( 108 , 
அக . ) 

உரை ) 


வகை 


- 


- 


சிவபிரான் 


வரவிருத்தன் 
( யாழ் . அக . ) 


வராகாவதாரம் - திருமாலின் 
தசாவதாரங்களுள் 

பன்றியுரு 
வெடுத்த அவதாரம் 


வராங்கன்- திருமால் 


வரன் -1 , அயன் , 2. அரன் , 3 . 
கடவுள் , 

4. சீவன் முத்தருள் 
பிரமவரரெனப்படும் 
யினன் . 


வகை 


வராலிகை , 


வராளிகை- துர்க்கை , பகவதி , 
காளி ( யாழ் . அக . ) 


வராககற்பம்- திருமால் வரா 
காவதாரங் கொண்ட காலம் , 
( பரிபா . 2 , 16 , உரை . ) 


வரேசுவரன் - சிவன் 


வராகசம்மாரர் 

சிவபெரு வரேந்திரன் , 
மானது மூர்த்தங்களு ளொன்று 

வரைசிறகரிந்தோன் 
வநாகத்துவாதசி --மாகமாதத் திரன் . ( யாழ் . அக . ) ; ( கல்லா . 
தில் சுக்கிலபட்சத்துத் துவாதசி 

30 , 8 ) 


- 


304 


வரைப்பகை- இந்திரன் 


வழிபாடு- 1. பூசனை ( பிங் . ) 
2 , சமயக்கோட்பாடு 


வல்லணங்கு- காளி ( பிங் . ) 


வல்லபமதம் - 

--வைணவமத சித் 
தாந்தத்தில் ஒரு பகுதி 


வள்ளி - முருகக்கடவுளின் தேவி 
குறவர் மடமகள் .... வள்ளியொடு 
( திரு முரு . 101 ) 


வல்லபி - பார்வதி ( நாமதீப .23 ) 


- 


முருகக் 


வள்ளிகேள்வன் 
கடவுள் ( பிங் . ) 


வல்லபை , 


- 


வல்லவை விநாயகரின் தேவி 
( சூடா .) வல்லபைத் திரு 
வோடுனை வழிபட (காஞ்சிப்பு . 
அனேகதந். 10 ) 


வள்ளிநாச்சியார் விஷ்ணு 
மூர்த்தியின் வலக்கண்ணின் 
பிறந்த குமாரி , குமரக்கடவுளை 
மணந்தவள் . ( திருமுரு . பக் .47 , 
கீழக்குறிப்பு ) 


விநாய 


வல்லபை கணேசர் 
கர் 


வள்ளிநாயகி வள்ளி பார்க்க . 


வலம்புரிவிநாயகர்- விநாயக 
பேதத்துள் ஒன்று 


வள்ளிமணவாளன் - முருகன் 
( சூடா . ) 


வலவை 


- 


வல்லவைமன் விநாய்கன் வளிநிலை- கோபுரம் 
( நாமதீப. 28 ) 

வளிமகன் 

அனுமான் 
வலவன் -- திருமால் ( பிங் . ) 

வறட்சுண்டி - பிரமன் 
வலவை- 1. விநாயகன் தேவி . 
கேள் வனும் ( உப 

வன் 

குருசு நிர்த்தாட்சிணிய 
தேசகா , சிவவிரத 192 ) 2 . 

மான சிலுவை ( கி ) 
காளி ( பிங். ) 
வலாரி --இந்திரன் (தணிகைப்பு . 

வன்மீகநாதர் , 
சீபரி , 20 ) 

வன் மீகர் - திருவாரூரில் கோயில் 
வழிபடு கடவுள் , 

கொண்டுள்ள சிவபெருமான் . 

( திருவாரூ . பு . வன்மீக , 83 ) 
வழிபடுதெய்வம்- ஒருவன் தன் 
குலத்துக்கும் தனக்கு முரித்தாக வன்றொண்டர் - சுந்தரமூர்த்தி 
வணங்கும் கடவுள் ( குறள் . 

நாயனார் 

பார்க்க , ( தேவா 
அவ . ) 

942 , 10 ) 


- 


305 


வனசன்- காமன் (பிங் . ) 


வன்னரூபி- 1 , உமை (காஞ் 
சிப்பு . சனற்குமா . 18 ) 2. சரசு 
வதி ( சங் . அக . ) 


வனசை- இலக்குமி ( சங் . அக ) 


பன்னி கர்ப்பன் 

வனதுர்க்காதேவி , 

முருகக் கட 
வுள் 

வனதுர்க்கை - துர்க்கை ( தக்க 

யாகப் . 54 , வரை . ) 
வன்னிகருப்பன் - இலிங்கம் 

வனதேவதை- காடுறை தெய் 
வன்னிபூ - முருகக்கடவுள் ( பிங் ) வம் . ( கம்பரா , சடாயுவுயர் நீ . 

78 ) 
வன்னியராயன் 

ஒரு கிராம 

வணப்பகையப்பன் - சுந்தர 
தேவதை , ( குற்றா . குற , 70 ) 

மூர்த்தி நாயனார் . ( தேவா . 
வன்னிரேதா 

சிவபிரான் 

924 , 10 ) 
( காஞ்சிப்பு , சனற் . 22 ) 

வனமாலி - 

திருமால் ( பிங் ) 


வனசங்கரி - துர்க்கை 


வா 


வாக்காள் - சரசுவதி ( பிங் . ) 
வாக்கியை - பார்வதி ( கூர்மபு , 
திருக்கலி , 22 ) 


வாக்குவி - சரசுவதி 
வாக்சோதி அருகக் கடவுள் 
திருமேனியின் முச்சோதிகளில் 
ஒன்று . ( மேருமதி . 65 , உரை ) 


- 


நாமகள் 


வாக்கின் செல்வி 
( திவா ) 


வாகாசனி- புத்தன் 
வாகீசர்- திருநாவுக்கரசு நாய 
னார் . ( பெரியபு . திருநாவுக் . 1. ) 


வாக்கு- சரசுவதி 


- 


வாச க 


வாக்குத்தீட்சை 
தீட்சை பார்க்க ( சை ) 


பிரமன் . 


வாகீசன் 
அக . ) 


( யாழ் . 


வாக்குதேவி , 


1. சரசுவதி 2 . 


20 


வாகீசுவரி 
பார்வதி 


306 


வாசா 


வாகீசை சரசுவதி ( சங் . அக . 

திருமால் , கடவுள் . 

( யாழ் . அக . ) 
வாகுலேயன்- முருகக் கடவுள் 

வாசுதேவம்- தூற்றெட்டுபநிட 
வாகேசி பார்வதி , மாமாயை 

தங்களுள் ஒன்று 
வாகேசி . ( திருமந் . 1925. ) 

வாசுதேவன்- கண்ணபிரான் . 
வாகைவில்லான் 

மன்மதன் 

( திவ் . பெருமாள் . 6 , 1 ) திரு 
( நாமதீப . 59 , உரை . ) 

மால் , ( பிங் . ) 

வாசுபூச்சியர் தீர்த்தங்கரர் 
வாசகதீக்கை மந்திரத்தை 

இருபத்து நால்வருள் ஒருவர் . 
உபதேசித்தல் 


-- 


அக ) 


- 


வாசகதீட்சை , வாசகம் வாட்படையாள் 

துர்க்கை 
தீட்சை ஏழனுள் பஞ்சாக்ஷரத் 
தைப் பதினொரு மந்திரங்களு 
டன் உச்சரிக்கும் முறையைக் 

வாணகன் திருமால் ( யாழ் . 
குரு சீடனுக்கு உபதேசிக்குந் 
தீட்சை ( சை ) ( சி. சி , 8 , 8 , 
சிவாக் . ) 

வாணலிங்கம் 
வாணாசுர 

னாற் பூசிக்கப்பட்டதும் நரும 
வாசம் சரசுவதி 

தையில் அகப்படுவதுமான 

லிங்கவகை . ( சைவச . பொது . 
வாசவன் இந்திரன் . ( மணி . 

85. ) 
24 , 69 ) 

வாணாரி திருமால் 
வாசவன் மருகோன் - முருகக் வாணி - சரசுவதி ( பிங் . ) 
கடவுள் (நாமதீப . 30. ) 

வாணிகேள்வண் , 
வாசனாமலம் 
மாத்திரையாய் மெலிதாய் வந்து வாணிமன் , 
தாக்கும் பிராரத்தம் ( சை ) ( சி, 
போ . 9 , சூர்ணி , 3 ) 

வாணீசன்- பிரமன் ( சூடா . ) 
வாதராயணன் 

வியாசமுனி 
வாசிக தீட்சை 

வாசகதீட் 

வன் . ( குற்றா . தல , திருநட . 
சை பார்க்க ( சைவச . ஆசாரி . 

39 ) 
65.உரை) 

வாதவூரர் மாணிக்கவாசகர் 
வாசிகம்- தியானம் செய்வது ( திருவாலவா . கடவுள் . 21 ) 


வாசனை 


-- 


C07 


-- 


வாமதேவம் 1. சிவனைம் வாமனார் 

புத்தனார் 
முகத்தொன்று ( சைவச . பொது 
332 , உரை . ) 2. சைவ மந்திர வாமனாவதாரம் குறள் 
வகை ) . 

வடிவமான திருமாலவதாரம் 


என 


நால் 


-- 


வாமதேவன் சிவபிரான் . 

வாமி - இலக்குமி , சரசுவதி , ஒரு 
வண்டார் கொன்றையாய் வாம 

சிவசத்தி ( யாழ் . அக . ) 
தேவா . 

( தேவா . 1028 , 5 ) 
( பிங் . ) 

வாய்மை- துக்கம் , துக்கோற் 
பத்தி , துக்கநிவாரணம் , துக்க 

நிவாரணமார்க்கம் 
வாமநூல்- பௌத்த நூல் 

வகைப்பட்ட பௌத்தமத உண் 
வாமம் . 

மைகள் , 
1. அகப்புறச் சமயம் 

( பௌ ) ஒன்றிய 

வுரையே வாய்மை நான்காவது 
அனைத்துலகும் 
சத்தியின் பரிணாமமே என்றும் , 

( மணி . 30 , 188) 
சத்தியுடன் இலயித்தலே முத்தி 

வாயசதுகண்ட 
யென்றும் கூறும் மதம் . ( சி . 

விதாயகன் 
போ . பா . அவையடக் . பக் .50 ) 
2. சிவன் ஐம்முகத்தொன்று வாயிலார் நாயனார் - நாயன் 

மார் அஜபத்து மூவருள் ஒருவர் 
வாமலோசனன் . திருமால் 

( பெரியபு . ) 


ஆறனுள் 


வாமலோசசை 


இலக்குமி 


வாயின் மாடம் கோபுரம் . 
( பெருங் . மகத . 3 , 31 ) 


- 


அனுமான் . 


வாயு சம்பவன் 
( யாழ் . அக . ) 


I 


வாமன் அருகன் . ( வார் 
தளிர்ப் பிண்டி வாம் . ( சீவக . 
3018 ) 2. புத்தன் ( மணி . 5 , 
77. ) 3. சிவபிரான் . கங்கை 
சூடும் 

( தேவா . 
1050 , 4 , ) 


வாமனை . 


வாயுலிங்கம் பஞ்சலிங்கத் 
துட் சீகாளத்தியிற் கோயில் 
கொண்ட சிவலிங்கம் 


வாமனன் 

தசாவதாரத்துள் 
குறள் வடிவாய் அவதரித்த திரு 
மால் ( பிங் . ) 


வாரணகேதனன் 

- முருகன் 


கணபதி . ( தேவா . 


வாரணன் 
785 , 10 ) 


புராணம் 


சைன 


-- 


வாமனாசாரியர்- மேருமந்திர 

இயற்றிய 
ஆசிரியர் . ( மணி . அரும் . பக் . 
பக் . 516 ) 


வாராக்கதி முக்தி ( ச ) 
வாராக்கதி 

யுரைத்த வாமன் 
( சீவக . 1247. ) 


308 


வாராகம் - திருமாலின் பன்றிய 
வதாரம் ( திவ் . பெரியதி . 4.7 , 
8 ) 


முடையதாகக் 
நரகம் . 
உரை . ) 


கருதப்படும் 
( சீவக . 2817 , 


வாராகன் 

பன்றியவதார 
மெடுத்த திருமால் ( அஷ்டப் . 
ருவரங்கத்தம். 60 ) 


வாள்கைக்கொண்டாள் 
துர்க்கை ( சூடா .) 


வாளுழத்தி கொற்றவை . 
(சிலப் . 12 , உரை . ) 


வாராவுலகம் சுவர்க்கம் . 
வாராவுலகருள வல்லாய் நீயே . 
( தேவா . 300. 9 ) 


வாளேந்தி- துர்க்கை . ( யாழ் . 
அக . ) 


வாரிசன் 
அக ) 


திருமால் 


( யாழ் . 


வான்மகள்- இந்திராணி . ( திரு 
வாரூ.114 ) 


வாரிசாலயன் பிரமன் ( தக்க 
யாகப் . 67 , பி - ம் ) 


வான்றேர்ப்பாகன் - மன்மதன் 
( மணி , 20 , 91 ) 


வாரிசாலையன் 
( தக்கயாகப் . 67 ) 


வருணன் 


வானதிச் சடையன் , வானதி 
சூடி- சிவபெருமான் 


வாரிவனநாதன் 


சிவபெரு 

வானவர் முதல்வன் , 


மான் 


வாலமுத்தையன் 


வானவர் முதுவன்- பிரமன் 
( திவா ) ; ( பிங் . ) 


முருகன் 


வாலுகாப்பிரபை 

ஏழு வானவருறையுள்- கோயில் . 
நரகங்களுள் பெருமணல் வட்ட ( திவா .) 


விக்கின நாயகன் , 


விக்கிரகம் கடவுளின் அருச் 
சனாபிம்பம் . ( இருசமய, வைதிக 
திருவா . 18 ) 


விக்கினராசன் , 


க்கினகரன் , 


விக்கினவர்த்தனர் , 


விக்கினநாச்ன் , 


309 


மலை 


விக்கினவிநாசனன் , 

விகை- மோட்சம் 
விக்கினவிநாசன் , 
விக்கின விநாயகன் , 

விச்சாதரர்- வெள்ளியம் பெரு 

வாழ்நர் வித்தைகளால் 
விக்கினேசுவரன் 

தேவர் போல் வாழ்நர் . ( அ . 
விநாயகன் துன்பம் துடைப்ப செ . 55 ) 
வன் . ) 
குமரனும் விக்கினவிநாயகனும் 

விச்சுவகருமன் பிரமன் , 
( தேவா . 259 , 10 ) 

சூரியன் 
விக்னப்ரசாதர் - சிவன் ( விக் விச்சுவநாதன் காசித்தலத் 
னேஸ்வரனுக்கு அனுக்கிரகம் 

திற் கோயில் கொண்டுள்ள சிவ 
செய்தவர் ) 

பிரான் ( காஞ்சிப்பு . தலவி . 18 ) 


விகங்ககேத நன் , 


விச்சுவன்- சிவன் . நெடுமால் , 
இந்திரன் 


விகங்கத் துவசன்- திருமால் . 
பிரமன் 


விசர்ச்சிகை 


இலக்குமி 


- 


விசாகன் 
விகஞ்சி சிவன் , 

முருகக்கடவுள் 
திருமால் 

( திவா . ) 
பிரமன் 

விசாரசருமர் 

சண்டேசுர 
விகடசக்கிரவிநாயகர் 

திரு 

நாயனார் . ( பெரியபு . சண்டே . 
மாலின் சக்கரத்தை வீரபத்தரரி 

12. ) 
டமிருந்து பெறும் பொருட்டு 
விகடஞ்செய்ததால் விகடசக் விசாலாட்சன் சிவபிரான் 
கிர விநாயகர் எனப் பெயர் வந் ( யாழ் . அக . ) 

விசாலாட்சி- பார்வதி ( யாழ் . 

அக . ) 
விகடசக்கரன் காஞ்சீபுரத் 
துக் கோயில் கொண்டுள்ள விசிட்ட ஞானம்- பதிஞானம் 
கணபதி 

விசிதம் - விபூதி 
விகாரம் பௌத்தாலயம் . 

விசிஷ்டாத்துவைதம் 
இந்திர விகாரம் ஏழு மேத்து 

தத்துவத்திரயங்களுள் 

சித்து 
தலின் . (மணி . 26 , 53 ) 

அசித்து என்னும் இரண்டும் 

உடலாதலால் 

ஈசுவரனுக்கு 
விகிர்தன் சிவன் . கடவுள் . 

அவ்விரண்டும் ஈ சுவரனும் 
( தேவா . 997 , 7 ) 

ஒன்றே என்று கூறும் ராமானுஜ 
விகேசிகை - விநாயகன் 


- 


- 


மதம் . 


310 


துக்க 


அ 


விசுத்தி- பந்த நீக்கம் ( அத் ) விசுவேசுவரி-- பார்வதி ( தக்க 

யாகப் , 138 , உரை. ) 
விசுத்திமார்க்கம் 
நிவாரணத்திற்குரிய ஸம்பியத் விசேட தீக்கை சமய தீக்கை 
திருஷ்டி ஸம்மியக்ஸங்கற்பம் 

யைவிட விசேடமானது விசேட 
ஸம்மியக்வாக்கு லடம் மியக் 

தீக்கை 
கருமம் ஸம்மியாஜிவம் ஸம்மி 
யக்வியாயாமம் ஸம்மியக்ஸ் 

விசேடதீட்சை , விசேடம் 
மிருதி ஸம்மியக்ஸமாதி என்ற 

தீட்சை மூன்றனுள் மாணாக் 
எண்வகை நெறிகள் ( பௌ ) 

கனைச் சிவ பூசை செய்தற்கு 

யோக்கியனாக்கும் 
விசுவகோதிரு - இந்திரன் , 

டாவது தீட்சை , ( சைவச 
திருமால் 

மாணாக் 5 , உரை . ) 


- 


ரண் 


விசுவசேவியன் 


சிவன் 


விசுவ தேவர்- சிவபெருமான் . 
( சங் . அக . ) 


விசேஷபம்- மாயை விசேஷப 
சக்தியினால் உலகத்தைத் 
தோற்றுவிக்கின்றது . ( இந்திய 
தத்துவ ஞானம் , பக் . 320 ) 


விசுவபோதன்- புத்தன் 


விசுவம்பரன் , 


விசையசாரதி -- கண்ணபிரான் 
( நாமதீப . 45 ) 


-- 


விசையன் 
விசுவம்பாரன் கடவுள் , 

சிவன் , அருச் 

சுனன் 
இந்திரன் , திருமால் ( யாழ் . அக . ) 

விசையை - பார்வதி ( நாமதீப . 
விசுவரூப சேவை ஆலயத் 

24. ) 
தில் சுவாமியின் பள்ளியெழுச் 
சிக் காலத்துச் செய்யும் வணக் வஞ்சை- பரப்பிர மத்தைப் பற் 
கம் 

றின் ஞானம் . ( கம்பரா . பிணி 

வீட் . 122 ) 
விசுவரூபன்- 1. கடவுள் , 2 , 
திருமால் ( யாழ் . அக. ) 

விஞ்ஞானகலர் 

ஆணவ 

மலம் ஒன்றேயுடைய ஆன்மாக் 
விசுவருபை பார்வதி ( கூர் 

கள் ( தத் ) ( திருமந் . 2241 ) 
மபு . திருக்கலியாண . 22 ) 

விஞ்ஞான கேவலி 

விஞ் 
விசுவான்மா பிரமன் . ( யாழ் . ஞான கலருள் ஆணவமிகுதி 

யால் நெடுங்காலமாகப் பரமுத் 


- 


311 


R 


தியை யடையாமல் கேவல நிலை சென்றுவரும் கோயில் வாயில் . 
யைப் பொருந்திக்கிடப்பவர் . 

( திவ் . பெரியதி . 8,2,1 , வ்யா ) 
( சி.சி .8,2 , மறைஞா. ) 

விட்ட விழுக்காடு - ககங்கர் 
விஞ்ஞானம் - 1. பஞ்சகந்தத் 

யம் செய்து வைத்த, மூலபுருஷ 
துள் ஒன்றாய் ஏனைய நான்கு னுக்காக அவருடைய வீட்டுக்கு 
கந்தங்களின் உண்மை நிலையை மேளதாளத்தோடு அனுப்பும் 
அறியும் அறிவு , ( பௌ . ) மணி , 

பிரசாதம் . ( கோ.த ) 
30,39 ) 2. சிவபிரானது ஞான 

விட்டு-- விஷ்ணு ( திருமால் . ) 
சத்தி ( சை . ) ( அஷ்டப் . இரத் 

விட்டுவே நீயிங்கேவாராய் 
தின . ) 

( திவ் . பெரியாழ் . 2 , 3,5 ) 
விஞ்ஞானமயகோசம்- பஞ்ச 

விட்டுசித்தர் - பெரியாழ்வார் 
கோசத்துள் ஒன்றாய் அறிவு 

கோசம் 
யேமாயுள்ள 

( தத் ) . 

( திவ் , நாய்ச் , 10,10 ) 
( சி.சி.பர , மாயா.8 ) 

விட்டுணு- திருமால் 
விஞ்ஞானவாதி- அறிவு மாத் 

விட்டுணுப்ரியம் 
திரமே உள்ளது என்று கூறும் 

பார்க்க . ( சங் . அக . ) 
யோகாசாரன் ( தத் ) (சி.போ. 
பா . அவையடக் . பக் . 12. ) 

விட்டுணுபதம்- பரமபதம் 

[ visnu s heaven ] 
விஞ்ஞானாகலர் - ஆணவமல் 
மொன்றே யுடைய ஆன்மாக் விட்டுணுவல்லபை 

இலக் 
கள் ( தத் ) ( பவுஷ்கரம் . 224. ) 

குமி 
விஞ்ஞானான்மவாதி- பிரம 

விடகண்டன் 
மே ஆன்மா என்று வாதிக்கும் 

சிவபிரான் 

( இலக் . அக . ) 
மதத்தினன் . ( சீ.போ.வ.தீ .63 ) 


துளசி 


-- 


விட்சேபசத்தி- சூக்கும் பஞ்ச 
பூதங்களுக்குக் காரணமான 
மாயாசத்தி ( நானாசீ . 

150 ) 


விடகலை--- ஒருகலை ( A my 
stic centre in the body ) ( சை ) 
( பிராசாதமாலை , 2 ) 


விட்சேபி- பார்வதி ( நாமதீப . 
23 ) 


தானே 


யுண் 


விஉங்கள் ளியீனாற் 
துக்கப்படாது 
டான சுயம்புலிங்கம் , விடங்கப் 
பெம்மான் . ( தியாக , லீலை . 
கடவுள் . 17 ) 


விட்டரச்சிரவன் 


t 


திருமால் 


விட்டவாசல் விசேட காலங் 
களில் அரசர் முதலியோர் 


விடதரன்-- சிவபிரான் 


312 


விடாகபாயி- இலக்குமி , 
பார்வதி 


விண்ணவன்- 1. தேவன் . 2 . 
அருகன் . ( சூடா ) 


விடாகபி- இந்திரன் , திருமால் . விண்ணிநாதன் - இந்திரன் 
அக்கினி , சிவன் 

விண்ணு- திருமால், ( யாப் , வி . 
விடாங்கன் சிவன் 

84. ) 
விடாந்தகன்- ( பாற்கடலி 

விண் ணர் 

பரமபதம் 
லுண்டாகிய விஷத்தைக் 
கெடுத்தவன் ) சிவபிரான் . 

வித்தியாகலை பஞ்சகலை 
விடைப்பாகன் , 

யுள் ஒன்றும் காலம் நியதி, 

கலை வித்தை அராகம் புருடன் 
விடையவன் , 

மாயை என்ற ஏழு தத்துவங்க 

ளடங்கியதும் பந்தநிலை நீங்கிய 
விடையன் , 

ஆன்மாக்களுக்கு அனுபவஞா 
விடையூர்தி , 

னத்தைத் தருவதுமாகிய சிவ 

சத்தி ( சை . ) ( சி.போ.பா .2,2 , 
விடையோன் சிவபிரான் . 

பக் . 143 , புதுப் . ) 
விமலா விடைப்பாகா . ( திரு 
வாச . 1,34 . ) 

வித்தியாதத்துவம் -- 

சுத்தா 

சுத்த தத்துவமேழனுள் ஆள் 
விண்களகம் பரமபதம் 

மாக்களுக்குப் பகுத்தறிவைத் 

தருத் தத்துவம் ( சை ) ( சி.போ. 
விண்கோ- இந்திரன் ( நாமதீப . 

பா . 2,2 , பக் , 152. ) 
60 ) 

வித்தியாதேவி- சரசுவதி . ( சங் 
விண்டு - திருமால் , ( பிங் ) தேவ 

அக . ) 
லோகம் ( கம்பரா , கிளை கண்டு . 
138. ) 

விதாதா - பிரமன் , விதாதா 

வின் தலை கொண்ட செண்டா . 
விண்டுராதன் - திருமால் 

( தேவா . 441.5 ) அருகன் . 

( சூடா . ) 
விண்ணகர் வைகுந்தம் . ( திவ் 
இயற் . 1.77 . ) 

விதாதிரு- பிரமன் . ( யாழ் . அக . ) 


* 3 


. 


- 1 


விண்ணகரம் 1 . திருமால் விதி- 1. பிரமன் ( திவா . ) 2. திரு 
கோயில் ; 2 . உப்பிலியப்பன் 

மால் ( யாழ் . அக . ) 
கோயில் என வழங்கும் திரு 
மால்தலம் . 

விதிகபாலி- சிவபெருமான் 


3131 


- 


விதிசிரந்தடிந்தோன் சிவ விந்தை - 1. துர்க்கை ( திவா .) 
பிரான் , 

2. பார்வதி ( நாமதீப . 22 ) 3 . 

இலக்குமி ( உபதேசகா . சிவவி 
விதித்தோன்- பிரமன் , கடவுள் 

ரத . 300 ) 
( யாழ் . அக . ) 

விந்தைமகள் இலக்குமி 
விதிதன்- புத்தன் 

( நாமதீப . 53 ) 
விது- 1. விட்டுணு 2. பிரமன் . விநயசம்பன்னதை - 

குருக் 
( யாழ் . அக ) 3. குபேரன் ( இலக் 

கள் முதலாயினாரை உபசரிப் 
அக . ) 4. வாயு 5. பாவநிவர்த் 

பதில் ஆதுர முடைமை ( ச . ) ( சீ 
திக்காகச் செய்யும் பலி . ( யாழ் . 

வக . 3133 , கீழ்க்குறிப்பு .) 
அக ) 

விநயபிடகம் வியனபிடகம் 
விதேககைவல்லியம் பிரம்ம 

பார்க்க ( பௌ ) 
ஞானம் தோன்றி அஞ்ஞான 
மும் அதன் காரியமாகிய 

விநாயக சதுர்த்தி - 

விநாய 
உடம்பு முதலாயினவும் உடன் 

கர்க்குத் திருவிழாச் செய்யுஞ் 
நசிக்கை ( அத் ) ( வேதா , சூ . 

சிராவண மாதத்துச் சுக்கிலபட் 
160 ) 

சத்துச் சதுர்த்தி . (உபதேசகா . 
விதேகை 

சிவவிரத . 338 ) 
முத்தியடைந்த 
காலத்தில் தன் ஆனந்தவனுபூ 

விநாயகசஷ்டி- விநாயகபூசை 
தியைத் தியானித்திருக்கை , 
( சி.சி .4 , 35 , மறைஞா) 

பூர்த்தியாகுந் திதியான மார்க் 

கசிர மாதத்துச் சுக்கில பட்சத் 
விந்தியவாசினி துர்க்கை துச் சஷ்டி . ( யாழ் . அக . ) 
( யாழ்.அக.) 

விநாயக நவராத்திரி- விநாய 
விந்து- 1. சிவதத்துவம் ( ஞா கசதுர்த்தியிலிருந்து தொடர்ச்சி 
னா . 56 , 19 ) ; 2. சுத்தமாயை 

யாக ஒன்பது நாள் விநாயகக் 
( சி.சி .1,19 ) 

கடவுளைக் கொண்டாடுந் திரு 

விழா . ( J. ) 
விந்து ஞானம் - சுத்தமாயாக் 
காரியமான நால்வகை வாக்குக் விநாயகன் கணபதி ( பிங் . ) 
லுண்டாம் சவிகற்ப 

அருகன் ( பிங் . ) புத்தன் . ( யாழ் . 
ஞானம் ( சை ) ( சி . சீ . 1,26 ) 

அக ) 
விந்து தத்துவம் - சத்திதத்து 

சத்திதத்து விப்பிரநாராயணன் . தொண் 
வம் பார்க்க ( சை ) (சி.போ.பா 

டரடிப்பொடி ஆழ்வார் . ( சங் . 
2,2 , பக் . 139 , புதுப் ) 

அக . ) 


- 


-- 


களா 


314 


மான 


விபக்கம்- எதிர்க்கட்சி ; எதிரி விபு- சிவன் , திருமால் , கடவள் 
டையான கொள்கை ; 

அனு 
உறுப்புள் துணிபொருள் விபுலம் , விபுலமதி- மனப்பரிய 
இல்லா இடம் ( மணி ) 

யஞானம் ( ச . ) [ Direct knowle 

dge of the minds of others 
விபக்கை கதேச விருத்தி 

their past births , etc. ) ( மேரு 
சபக்கவியாயி 

மந் . 435. உரை . ) 

கூறப்படும் 
ஏது விபக்கத்திலுள்ள பொருள் 

விபூதி- 1. கற்பம் , அனுகற்பம் , 
களில் ஒன்றில் பொருந்தி , சபக் 

உபகற்பம் என மூவகைப்பட்ட 
கத்துள்ள பொருகள் எல்லாவற் 

திருநீறு , ( பிங் . ) 2. இது சிவ 
றிலும் நன்கு பொருந்தி இருத் 
தல் . (மணி ) 

மூர்த்தியின் திருமேனியில் அக் 

னியில் பூத்தது . சர்வ சங்கார 
விபச்சித்து- புத்தருள் ஒருவர் . காலத்துச் சிவமூர்த்தி தமது 
( மணி . 30,14 , குறிப்பு . ) 

தேகத்தில் தூளனமாகக்கொண் 

டது ஆதலால் இதனை உலகர் 
வீபரீத வெதிரேகம் - வைதன் அறிவர் 
மிய திட்டாந்த ஆபாசம் ஐந்த 
னுள் ஒன்று ; வெதிரேக வாக்கி 

விம்பம்- விக்கிரகம் . கடவுளின் 
யத்தை மாறுபடச் சொல்வது . விம்பமும் . (திருக்காளத் . பு . யுக 
(பாணி . ) 

தரும , 16 ) 


விபரீதான்னு வயம் - சாதன் விமரிசை- பார்வதி ( நாமதீப . 
மிய திட்டாந்த ஆபாசம் ஐந்த 

24 ) 
னுள் ஒன்று . திட்டாந்த உறுப் விமலர்- தீர்த்தங்கரர் இருபத்து 
பாகிய அன்னுவய வாக்கியத் நால்வருள் ஒருவர் . ( ச ) ( திருக் 
தை முறை பிறழக் 

கூறுவது . 

கலம் , காப்பு . உரை ) 
( மணி . ) 

- விமலன்- 1. சிவபிரான் ( பிங் , ) 
விபவம் 

திருமால்நிலை ஐந்த 2. அருகன் ( சூடா . ) 
னுள் மச்ச கூர்மாதி அவதார 
நிலை . ( அஷ்டாதச . தத்துவத் . 

விமலி 1. பார்வதி ( திருப்பு . 
3,49 ) 

583 ) 2. சரசுவதி 


விபாவசு- சந்திரன் , சூரியன் 

விமலை- 1. சரசுவதி ( திவா ) 
தீக்கடவுள் . ( யாழ் . அக ) - 2. இலக்குமி ( பிங் . ) 3. துர்க்கை 

( w ) 4 , பார்வதி ( நாமதீப . 22 . 
விபாவரி, விபாவனை- பார் 
வதி ( கூர்மபு . திருக்கலியாண . வியத்தலிங்கம் உருவத்திரு 
23 ) 

மேனி ( சை ) 


315 


- 


-- 


- 


- 


- 


வியத்தாவியத்தலிங்கம் 
அருவுருவத்திருமேனி ( சை ) 

விருகோதரன் 
பிரமன் 
வியந்தரர்-- நால்வகைத் தேவ 

திருமால் 
ருள் ஒரு சாரார் ( ச ) ( மேருமந் . விருடசத்துரு -- 
8 , உரை . ) 

விருடதுவசன் -- விநாயகன் , 
வியந்தரேந்திரர் சதேந்திர சிவபெருமான் 
ருள் ஒரு சாரார் ( ச . ) ( மணி . 
27,171 , உரை ) 

விருடபதி- சிவபெருமான் 
வியாபகன் கடவுள் . 

விருடன் 

காமன் , திருமால் , 

சிவன் 
வியாபகி-- எங்கும் வியாபிக்குஞ் 
சிவசத்தி . 

விருடாகபாயி-- இலக்குமி 
ប வியாபகி . 
( சிவதரு . சிவஞானயோ . 22 ) 

விருடாங்கன்- சிவபெருமான் 
வியாபினி 

சோடசகலை 

விருத்த ஏதுப் போலி- ஏதுப் 
களுள் ஒன்று ( சை ) ( mystic 

போலிகளுள் ஒன்று . இது தன் 
centre in the body ) 

மச் சொரூப விபரீத சாதனம் , 
வியாளபூடணர் விநாயகர் 

தன்ம விசேட விபரீத சாதனம் , 

சாத 

தன்மிச் சொரூப விபரீத 
( பாம்பணியுடையவர் ) 

னம் . தன்மி விசேட விபரீத சா 
வியோமகேசன் சிவன் 

தனம் என நான்கு வகைப்படும் 

( மணி ) 
வியோமரூபிணி சோடசக 
லையுள் ஒன்று ( சை ) ( A mys- விருத்த வியபிசாரி --- திருந் 
tic centre in the body . ) ( தத் தாத ஏதுவாய் விருத்த 
துவப் . 142 ) 

வர கிய ஏதுப்போலிக்கும் இடங் 

கொடுத்து அதனோடு நிற்றல் , 
விரசாந்தி , விரசை-- பரமபதத் 
தின் புறத்தோர் யாறு ( வை ) விருந்தாவனம்-- கண்ண 
( பிரபோத . 45 , 10 ) 

பிரான் விளையாடியதும் யமு 

வினைக்கரையிலுள்ளதுமான 
விரஞ்சன் பிரமன் ( பிங் . ) 

ஒரு தலம் . 

விருந்தாவனத்தே 

கண்டோமே . ( திவ் , நாய்ச் . 14 ) 
விராகன் - அருகன் ( சது .) ; கட 

விருஷபதேவர்- 1. நந்தி 
வுள் ( w ) 

தேவர் 2 , முதல் தீர்த்தங்கரர் . 
விரிஞ்சன் விரிஞ்சி -- பிரமன் 
( பிங் ) . ( கம்பரா . இரணிய . 1 ) விருஷபர்- தீர்த்தங்கரர் இரு 


316 


பத்து நால்வருள் ஒருவர் ( ச ) விலாசி- 1 , மன்மதன் 2. சந் 
( திருக்கலம் . காப்பு . உரை . ) திரன் 3. சிவபிரான் 4. திரு 

மால் ( யாழ் . அக . ) 
விரூபக்கண்ணன் , விரூபாக் 
கன் , விரூபாட்சன்- சிவ 

விவர்த்தகம் - ஒரு வஸ்து தன் 
பிரான் ( திருவிளை . அருச்சனை . 

சுவரூபத்தை விடாமல் வேறு 
11 ) 

சுவரூபத்தைக் ஒாண்பிக்கை 

( தத் ) ( வேதா , சூ , 82 ) 
விரையாக்கலி- 1 . சிவபிரா 
திருவாணை (பதினொ. 

விவிலிய நூல்- கிறிஸ்துவசம 
கோயி . 4 ) 2 . சிவபிரானை யத்தின் பழைய ஏற்பாடும் 
முன்னிட்டுச் செய்யும் சபத புதிய ஏற்பாடும் அடங்கிய நூல் 
வகை . ( பெரியபு . கோட்புலி .4 .) ( The Bible ) 


னது 


விரோதிஸ்வரூபம் அர்த்த விவிலியமதம் கிறிஸ்தவமதம் 
பஞ்சகங்களுள் வீடடைதற்கு விழிதருநெற்றியாள் 
இடையூறாயுள்ளதன் தன்மை சிவபிரான் 
( வை . ) ( அஷ்டாதச . பக் . 25 ) 

விழுப்பாதராயன் - கோயிலிற் 
வில்லவன் , வில்லி , வில்லி 

சுவாமி திருமுன்பு கணக்கு 

வாசிக்கும் உரிமையுடைய மர 
மோகன் மன்மதன் 

( கலித் 

பினன் , ( திருவாலவா . அரும் . ) 
35 ) 
வில்லைச்சாதம் 

விளக்குப்புறம் - 
கோயில் 

ஆலயத்தில் 
களிற் கிடைக்கும் கட்டிச்சாதம் 

விளக்கிடுவதற்காக விடப்பட்ட 

இறையிலி நிலம் . நந்தா விளக் 
வில்வதளம் சிவபூஜைக்கு குப்புறமாகென . ( சீவக . 2564 ) 
ஏற்றதான மூவிலைகளையுடை 

விளங்கொளி 
யதான வில்வத்தழை . 

அருகன் 

( திவா . ) 
வில்வம்- இது சிவமூர்த்தியின் 
இச்சா 

ஞானக்கிரியையாய்ப் விளவெறிந்தான் திருமால் 
பூமியில் ஆன்மாக்களின் 
பாவத்தைப் போக்க அவர் 

விளாப் பூசை 

சிவாலய 
அருளால் கோமயத்தில் உற்ப உஷத்கால பூசை ( Loc . ) 
வித்தது . 

விற்குடி- அட்டவீரட்டங் 
விலங்குகதி நாற்கதிகளுள் களுள் ஒன்றும் தஞ்சாவூர் ஜில் 
ஒன்றான மிருகப்பிறவி ( ச ) லாவிலுள்ளதுமான ஒரு 

சிவ 
ஷட்கதியுளொன்று ( பௌ . ) , தலம் . 


317 


- 


விற்குன்று - மேருமலை ( சிவ 

மேருமலை ( சிவ விஷ்ணுக்கிரகம் திருமால் 
பிரானது வில் ) ( தக்கயாகப் . கோயில் . ( S. I. I. iii, 3 ) 
536 ) 

விஷ்ணு சித்தர் பெரியாழ் 
விறலோன்- அருகன் 

வார் பார்க்க 
( பிங் . ) 

விஷ்ணுதீபம் -- வைணவர்கள் 
விறன்மிண்ட நாயனார் 

அனுஷ்டிக்கும் கார்த்திகை 
நாயன்மார் அறுபத்து மூவருள் 

தீபம் 
ஒருவர் ( பெரியபு . ) 

விஷ்ணுபதி புண்ணியகால 
விறுமன்- கிராமதேவதை . 

விசேடம் ( பஞ் ) 
( யாழ் . அக . ) 

விஷ்வக்ஸேனர் திருமாலின் 
விறுமா- பிரமன் . ( W. ) 

கணத்தலைவரான சேனை 

முதலியார் . ( தக்கயாகப் . பக் . 
வினயபிடகம் - திரிபிடகத்துள் 322 ) 
ஒழுகலாற்றைப் பற்றிக் கூறும் 
நூற்றொகுதி ( பௌ ) ( அபி.சிந் . ) 

விஷமாட்சன் சிவபிரான் 

( யாழ் . அக . ) 
வினாயகன் வி நாயகன் 

விஷமாயுதன் காமதேவன் 
பார்க்க ( பொதி . நி . ) 

( யாழ் . அக . ) 


--- 


சிவ 


வினைதீர்த்தான் -- விநாயகக் விஷாபஹரண மூர்த்தி 
கடவுள் ( யாழ் . அக ) 

மூர்த்தம் 


கடவுள் ( இலக் . 


வினையிலி 
அக . ) 


விஸ்வசக்கரதானம்-விஷ்ணு 
மூர்த்தியையும் அவர் தேவிய 
ரையும் 

தசாவதார மூர்த்தி 
களையும் சக்கரத்தில் அமைத் 
துப் பூசித்துச் செய்யுந் தானம் . 
( அபி . சிந் ) 


- 


விஷ்ணு திருமால் , 
கருணா . 5 ) 


( தாயு . 


வீ 


-- 


வீகமுத்திரை-- கோயிற்கதவை வீணாசியன் 

நாரதன் 
அடைத்து இடும் முத்திரை . 

வீணாதக்ஷிணா மூர்த்தம் - 
வீட்டுமன் - உருத்திரன் 

இசையின் இலக்கணம்: அறி 
வீடுபேறு - முத்திநிலை 

வித்த சிவன் திருவுரு . 


318 


ன 


- 


- 


அருகன் 


- 


வீணா நிபுணை சரசுவதி வீரதச்சுவன் 

மன்மதன் 

( சது ) 
வீதசோகன் 
( சூடா . ) 

வீரபட்டம் - தெய்வ மூர்த்தங் , 

கட்கணியும் நெற்றியணிவகை 
வீதபயன்- திருமால் 

வீரபத்திரன் சிவபிரானது 
வீதராகன் புகரத் சீவன் . நெற்றிக் கண்ணிலிருந்து தோன் 
( 2542 , உரை. ) 

றியவரும் தக்ஷயாகத்தை அழித் 

தவருமான கடவுள் . ( கந்தபு . 
வீதிட்டங்கன் - திருவாரூரிற் 

வீரபத் . 14 ) 
கோயில் கொண்ட உற்சவ 

வீரம்-- சிவாகமம் இருபத்தெட் 
மூர்த்தியாகிய சிவபிரான் 

டனுள் ஒன்று . ( சைவச . 333 , 
வீமதேவன் 1. சிவன் 2 . உரை . ) 
ஏகாதசருத்திரருள் ஒருவன் 
( பிங் . ) 

வீரமாகாளி துர்க்காதேவி 


வீரகன்- விநாயகன் 


வீரவாகு.- நவவீரருள் ஒருவர் . 

( கந்தபு . துணைவர் . 25 ) 


வீரச்செல்வி 


துர்க்கை பிங் . ) 


வீரவைஷ்ணவன் மதப் 
பற்று மிக்க திருமால் சமயத்த 
வன் 


- 


திருமாலின் சயன 


வீரசயனம் 
நிலைவகை 


ஒரு கிராமதேவதை . 


வீர சூலி 
( LOC ) 


வீரன்- அருக- , வீரன் தாள் 
நிழல் ( சீவக . 409 ) 


- 


சைவம் 


வீரசை சைவமதத்தில் 

வீரஸ்ரீ வீரலட்சுமி ( சீவக . 
இலிங்கதாரணஞ் செய்து 

771 , உரை . ) 
கொள்ளுஞ் சமயம் 

வீராசாரன் - வீரசைவன் . ( அரு 
வீரசைவன் 

வீரசைவமதத் நி . 8 ) 


தான் 


வீராட்டகாசன் -- சிவமூர்த்தி 
பேதம் 


வீரட்டம் , 


வீரட்டாணம் , 
சிவபிரானது வீரம் விளங்கிய 
தலம் ( தேவா . 1222 , 2 ) 


வீரி 1. காளி ( சூடா ) . 2 . 
துர்க்கை வேலார்கை வீரியை 
முன் . ( தேவா , 597.6 ) 


319 


- 


வீரியபாரமிதை வீரியம் 
பார்க்க . ( மணி . 26 , பக் . 297 ) 


மனவலிகளை உபயோகப்படா 
மற் றடை செய்யும் ஊழ்வினை 
( ச ) (சீவக . 3081 , உரை) 


வீரியம் தசபாரமிதைகளுள் 
ஒன்று 

( பௌ .) ( நீலகேசி , 
மொக்கல , 83 ) 


வீழி - தஞ்சாவூர் ஜில்லாவிலுள்ள 
திருவீழிமிழலை என்னும் சிவ 
தலம் ( தேவா . 600,9 ) 


வீரியாந்தராயம் 


- 


தேகவலி 


- 


வெஃகா திருமால் திருப்பதி 
களுள் ஒன்று . ( திவ் . இயற் . 
3,62 ) 


( சிலப் . குன்றக்குரவை , பாட்டு 
மடை , 1 ) 


- 


வகுரூபன் 1. சிவபிரான் 
( யாழ் . அக . ) 2.திருமால் ( யாழ் . 
அக . ) 3 பிரமன் ( யாழ் . அக . ) 
4. மன்மதன் ( யாழ் . அக . ) 


வெண்சலசமுற்றாள் 
சரசு 

( Sarasvatil as seated 
upon a white lotus ) ( பிங் . ) 


வெண்டாது- திருநீறு ( பிங் . ) 


- 


- 


- 


வெட்டி வேர்நாணான் வெண்டாமரைமகள் , 
காமன் ( நாமதீப . 59 , உரை . ) 

வெண்டாமரையாள் 

நாம் 
வெண்கமலை 

சரசுவதி 

கள் ( பிங் . ) ; ( திவா . ) 
( இலக் . அக . ) 

வெண்ணீறு - திருநீறு ( தேவா 
வெண்காட்டுநங்கை திரு 

811,2 ) 
வெண்காட்டு நங்கை ( சிறுத் 
தொண்ட நாயனார் மனைவி ) 

வண்ணெய்காடும் பிள்ளை 
( அபி . சிந் ) 


- 


வெண்காடர் 
பிள்ளையார் 


பட்டினத்துப் 

வெண்ணெய்க்கூத்தன் 
பாலகிருஷ்ணன் 


வெண்குன்று 


-- 


சுவாமிமலை . 


வெண்பலி - திருநீறு ( பிங் . ) 


320 


வெண்பாவை 

நாமகள் 

வெள்ளுறி- சைனத் துறவிகள் 
( பூவண . உலா காப்பு . ) 

கைக்கொண்ட உறிவகை. 

( பெருங் . உஞ்சைக் . 36,228 ) 
வெண்பூமான்- நாமகள் . (நாப 
தீப . 56 ) 

வெள்ளை நிறத்தாள் , 


வெண்பொடி 

திருநீறு ( பிர வெள்ளைப் பணியாள் , 
மோத் . 20,17 ) 

வெள்ளை மேனியாள் 

சரசு 
வெண்மதிப் பாதியான்- சிவ வதி ( பிங் . ) ( திவா . ) 
பிரான் 

வெளிச்சப்பாடு தெய்வ 
வெள்ளானையுள்ளோன் 
மேறிக் கூறுதல் 
ஐயனார் . ( நாமதீப . 43. ) 

வெளிமடை கோயிற்புறம்பே 
வெள்ளானையூர்ந்தோன் 
யுள்ள சிறு தெய்வங்களுக்குப் 
இத்திரன் . ( நாமதீப . 60. ) 

படைக்கும் பலி , ( J. ) 


- 


வெள்ளிமலை 
( திவா . ) 


கைலைமலை 


வெற்றரையவர் சமணர் . 
( பெரியபு . திருஞான . 785. ) 


வெள்ளியம்பலம் மதுரைக் வெற்றி , வெற்றிமயில் 
கோயிலில் நடராஜ மூர்த்திக் 

துர்க்கை 
குரிய மன்றம் . ( சிலப் . பதி . 
40,41 ) 

வென்றவர் - சித்த பரமேஷ்டி 

கள் ( ச ) ( சீவக . 956 ) 
வெள்ளியார்- சிவபிரான் ( திவ் . 
பெரியதி . 9,7,9 . வ்யா ) 

வென்றவருலகம் , வென்றார் 

தம்வீடு ஸித்பதக்ஷேத்திரம் 
வெள்ளிலையமுது- தாம்பூல 
நிவேதனம் ( S.I.l.ii , 128 ) 

வென்றான் , வென்றோன் 
வெள்ளுயிர் 

சுத்தான்மா . அருகக்கடவுள் . ( சூளா . 
( திவ் . திருப்பல் , 8 ) 

காப்பு . ) 


- 


- 


321 


வே 


என்ற 


வேங்கடம் - திருப்பதி 
திருமால்தலம் . 


வேதசிரசு- உபநிடதம் 
(சி.போ.வ.தீ .32 ) 


வேங்கடாசலபதி- திருப்பதி வேதஞ்ஞன்- வேதமறிந்தவன் 
யிலுள்ள திருமால் . 

( இலக் . அக ) 


வேண்டுகோள் - பிரார்த்தனை 
( திருவிளை . விறகு . 51 ) 


வேதத்தன்- பிரமன் ( தனிப் 

பா .1 , 225 , 16 ) 


யசு 


வேணாட்டடிகள் திரு 
விசைப்பா இயற்றிய ஆசிரி 

வேதத்திரயம் - இருக்கு 

சாமம் என்ற மூன்று வேதங்கள் 
யருள் 

ஒருவரான பெரியார் . 
( திருவிசைப்பா . பாயி . 3 ) 

வேதத்திரயம்- புருஷவேதம் 

ஸ்திரீவேதம் நபுஞ்சவேதம் 
வேணுகோபாலன்- புல்லாங் 
குழல் வாசிக்குங் கண்ணபிரான் 

என்ற மூவகைத் தோஷங்கள் 


வேதக்காரன் கிறிஸ்தவன் 

வேதநாயகன்- கடவுள் . 
வேதகர்ப்பை-- துர்க்கை 

( கம்பரா , அகலிகைப் . 16 ) 
வேதகருப்பன்-- பிரமன் 

வேதநாயகி -1 . பார்வதி தக்க 

யாகப் . 609 2. இலக்குமி 
( யாழ் . அக . ) 

வேத நீயம்- எண்குற்றங்களுள் 
வேதகீதன்-1 . சிவன் , வேதியா 

ஒன்றாய் இன்ப துன்பங்களை 
வேதகீதா ( தேவா . 870,1 ) 

நுகர்விக்கும் கருமம் . ( ச ) 
2 கடவுள் ( திவ் . திருச்சத்.117 ) 

( பிங் ) ( சிலப் . 10 , 177,உரை) 
வேதசாட்சி- மதத்தை நிலை 
நாட்டுவதற்காக உயிர் கொடுத் வேதபாரகன்- யூதவேதத்தை 
தவன் . R.C ... 

விளக்குபவன் ( கி ) 


வேதசாஸ்திரம் --- 1 . வேத வேதபீசம் 

வேதமூலமான 
மாகிய நூல் 2. வேதங்களும் பிரணவ மந்திரம் 
அதன் அங்கங்களாகிய சாஸ் 
திரங்களும் 3. சமயஞானம் ( கி ) வேதபுஸ்கதம்- விவிலிய நூல் 

( The Bible ) ( கி ) 
21 


322 


- 


- 


வேதம்- 1. இந்து சமயிகளுக் வேதனை- 1 , பஞ்ச் கந்தங் 
குரிய சுருதி , ( பிங் ) 2. சைனா களுள் சுகமுந் துக்கமும் , அவ் 
கமம் ( சிலப் . 10 , 89 ) 3. விவி விரண்டின் கலப்புமான 
லிய நூல் ( கி . ) 4 . சுருதி , உணர்ச்சி 

( பௌ . ) ( மணி , 
நெடுங்காலமாகக் கேட்டல் வழி 30 , 189-190 .உரை) 2. பிறவி 
வந்தது . இறைவனால் ஞானி 

யின் 

காரணம் பன்னிரண்ட 
களுக்கு உணர்த்தப்பட்டவை னுள் ஒன்றான நுகர்ச்சி ( பௌ ) 
வேதங்கள் நான்கு - இருக்கு , ( மணி , 30 46 , உரை ) 3. வேத 
யஜுஸ் , சாமம் , அதர்வணம் நீயம் என்னுங் கருமம் ( ச ) 
என்பன . 

( சைவ சமயம் . 
பக் , 9. ) 

வேதா- பிரமன் ( பிங் . ) ; கடவுள் 

( W ) 
வேதமாதா- காயத்திரி 
மந்திரம் , வேதமாதாவென 
விமலமுற்றிடும் .... 

வேதாக்கினி- வேத மந்திரத் 

காயத்திரி . 
( சேதுபு . சேதுபல . 131. ) 

தினால் வளர்க்கப்படும் காருக 

பத்தியம் , ஆகவனீயம் தட்சி 
வேதமுதல்வன்- 1. பிரமன் . ணாக்கினி 

என்னும் மூவகை 
( சிலப் . 14 , 48 ) 2. கடவுள் 

அக்கினி . 
( நற். 1 ) 

வேதாதி வேதத் தொடக்கத் 
வேதமுதல்வி- 1 . சரசுவதி திலுள்ள பிரணவம் ( இலக் . 
2. இலக்குமி 3. பார்வதி ( பிங் ) அக . ) 


- 


வேதரஞ்சகன்- பிரமன் 

வேதாதி வண்ணன்- [ ஓங் 
( சௌந்த , 26 ) 

காரவடிவினன் ] கடவுள் . ( யாழ் . 

அக . ) 
வேதவியாதன்- வேதத்தை 
வகுத்த வியாசமுனிவர் . ( மணி . 

வேதாந்தம் 1. உபநிடதம் . 
27 , 5 ) 

( திவ் . பெரியாழ் . 4 , 3 , 11 ) 
வேதவேத்தன் , 

2. வியாசராற் செய்யப்பட்ட 

தும் உபநிடதங்களின் பொரு 
வேதவேத்தியன் , 

ளைக் 

கொண்டதுமான 

வேதாந்த சூத்திரத்திற் கூறும் 
வேதவேதாந்தன் 

உத்தர மீமாஞ்சை மதம் . ( தக்க 
கடவுள் ) தேவா , 399,4 ) 

யாகப் . 248 , உரை ) 3. அத்து 
வேதன்- பிரமன் , கடவுள் ( பிங் ) 

வைரிப் பார்க்க , 
வேதனீயம் - வேதநீயம்பார்க்க வேதாந்தன் 1. கடவுள் 2 . 
( சூடா . ) 

அருகன் ( சூடா . ) 


323 


வேதாந்தி - 1 . உத்தர மீ வேலிறை - வேலாயுதன் ( சூடா . ) 
மாஞ்சையாகிய வேதாந்தக் 
கொள் கையினன் 2. அத்து வேலையிற்றுயின்றோன் 
வைதி ( சி . சி . அளவை : 1 , 

( பாற்கடலிற் பள்ளிகொண்ட 
மறைஞா ) 

வன் ) திருமால் ( சூடா . ) 


. 


- 


- 


வேதாளி --காளி . ( பிங் . ) 

வேள் 1. மன்மதன் ( தேவா . 
வேதி - பிரமன் ( அரு . நி .) 

1172,8 ) 2. முருகக் கடவுள் 

( பிங் ) 
வேதிகை -1 , பலிபீடம் ( யாழ் . 
அக . ) 2. பூசை செய்யும் இடம் 

வேள்விநாயகன் , 
( சை ) 
வேதியன்- 1. பிரமன் ( கல்லா . 

வேள்வி முதல்வன் - இந்திரன் 
25 , 13 ) 2. கடவுள் ( தேவா . 

( பிங் .) ( பரிபா . 5. 31 ) 
870 , 1 ) 

வேள்வியின்பதி திருமால் 
வேமானியர் ( விமானத்தில் 

( பிங் . ) 
சஞ்சரிப்பவர் தேவர் , தெய்வ 
மகளிர் ( சீவக . 2455 ) 

வேற்கோட்டம் முருகவேள் 
வேலன்- 1. முருகன் ( பிங் . ) 2 . கோயில் ( சிலப் . 9 , 11 ) 
முருகபூசனை செய்பவன் ( திரு 
முரு . 222 ) 

வேனல் வேள் , 
வேலனாடல் 

முருகக்கடவுள் 
ஆவேசிப்ப வேலனாடுங்கூத்து 

வேனில் வேள் , 
( பிங் . ) 
வேலாயுதன் முருகன் ( கந்த வேனிலான்- மன்மதன் ( சீவக 
ரலங் . 17 ) 

2635 ) 


- 


வை 


- 


வைகர்ணம் திருப்பாற் கட 
லின் வடபாகத்திலுள்ள திரு 
மாலின் ஆலயம் 


யத்துள் சத்துவ குணமேனும் 
இராசத குணமேனும் மேலிட் 
டிருப்பது ( தத் ) ( வேதா . சூ . 69 ) 


வைகரியகங்காரம் , 


வைகானச 


வைகானசன் 
ஆகமத்தின்படி 
( நாமதீப . 128 ) 


ஒழுகுபவன் . 


வைகாரிகம் 


- 


அகங்காரத் திர 


324 


வைகுண்டநாதன்- திருமால் வைத்தியநாதர் - பன்னிரண்டு 
( சூடா ) 

சோதிலிங்கங்களில் ஒன்று 


- 


வைகுண்ட திருமாலுலகம் . வைத்தியநாதன்- தஞ்சாவூர் 
( பரிபா . 13 , 13 உரை . ) 

ஜில்லாவிலுள்ள வைத்தீசுரன் 

கோயிற் சிவபிரான் . ( குமர . பிர , 
வைகுண்டன்-- திருமால் ( நாம முத்துக். பிள்ளைத் . 2 ) 
தீப . 47 ) 

வைதன்மியதிட்டாந்தம் 
வைகுந்தநாதன்- வைகுண்ட சாத்தியமெய்தா விடத்தில் ஏது 
நாதன் ( திவ் . திருவாய் , 7,9,7 ) 

வுமின்மையைக் குறிக்குந் திட் 

டாந்தம் . ( மணி . 29 , 140 ) 
வைகுந்தம் வைகுண்டம் 
( திவ் . இயற் நான்மு . 79 ) 

வைதன்மிய 

திட்டாந்தவா 

சாத்தியாவியாவிருத்தி 
வைசயந்தி திருமால் அணி 

சாதனாவியாவிருத்தி உபயாவி 
யும் மாலை . ( சேதுபு.இலக் . 22 ) 

யாவிருத்தி அவ்வெதிரேகம் 

விபரீதவெதி ரேகம் 
வைசாகசுத்த பௌர்ணிமை - 
இதிற் கௌதமபுத்தர் பிறந்தார் 

ஐவகைப்பட்ட போலியான 
என்றும் , அவர் ஞானம் பெற்ற 

வைதன் மியதிட்டாந்தம் , (மணி , 
தினம் இதுவே என்றுங் கூறு 

29 , 334-5 ) 
வர் . 

வைதன்மியம் ஒப்பின்மை . 
வைசேடி , 

(மணி . ) 


பாசம் 


- 


என 


- 


- 


வைசேடிகம் கணாதரால் 

வைதிகசைவம் வேதநெறிப் 
தாபிக்கப்பட்ட மதம் ( தத் ) பட்ட 

சைவமதம் ( தாயு . 
( மணி , 27.79 ) 

ஆகாரபு . 10 ) 
வைட்ட 

டணவன் - வைஷ்ண் 
வன் ( திவ் . பெரியாழ் . 5 , 1,3 ) 

வைதிகம் வேத நெறிப் 


பட்டது . 


வைணவன் 

வைஷ்ணவம் , 
வைணவநிலை . (சிலப் . 3 , 12 , வைதிகவாரணம் 
கீழ்க்டிறிப்பு . ) 

சம்பந்த மூர்த்தி 


திருஞான 


வைணவாகமம் பாஞ்சராத் வைதேவி , 
திரம் வைகானசம் என 
வகைப்பட்ட வைணவரின் ஆக வைதேகி 
மங்கள் . 

தீப . 184) 


சீதாதேவி ( நாம 


325 


- 


பரம் 


வைபாடிகம் 

பௌத்த மதப் திற்கு சிவபிரான் தமருகந்தரித்த 
பிரிவு நான்கனுள் ஒன்று ( பௌ ) மூர்த்தியாய் அருள் செய்வர் . 
( வேதா . சூ . 24 ) 

வைஷ்ணவம் திருமாலைப் 
வைபாடிகன் 

பொருளாகக் கொண்ட . 
வைபாடிக 
மதத்தைச் சார்ந்த பௌத்தன் 

சமயம் 
( பௌ ) 

வைஷ்ணவன் வைஷ்ணவ 

சமயத்தான் 
வைரவம் சமயம் , வைஷ்ணவி 

சத்தமாதரு 
சமயக் கோட்பாடுகள் ளொருத்தி ( சைவச , பொது . 
பலவும் உடன்பாடு . இச் சமயத் 74 , உரை ) 


சைவ 


- 


ஜகதீசன் - கடவுள் 

ஜலந்தரர் - சிவபிரான் ( சலந் 
ஜகந்நாதன் - திருமால் 

திரனை வென்ற கோலம் ) 
ஜகந்மாதா - 1 , பார்வதி 2 . 

ஜலபவித்திரம் திருமஞ்சன 
இலக்குமி 

காலத்திற் கோயின் மூர்த்திக்கு 
ஜங்கமம் சிவனடியார் 

அணியும் ஆடை ( S.I. 1. iii , 

315 ) 
ஜங்கமர்- இலிங்கங்கட்டி சாதி 
யார் 

ஜன்மதோஷம் சன்மபாவம் 

( கி ) 
ஜங்கமலிங்கம் வாயுலிங்கம் 
( சித் . சிகா . பக் . 201 ) 

ஜன்மாபிஷேகம் - அருகதேவ 
ஜமீல் ( அழகானவன் ) அல் 

னது பஞ்ச கல்யாணங்களுள் 
லாஹ்வின் திருப்பெயர்களில் 

ஒன்று ( ச ) (மேருமந் . 8 , உரை ) 
ஒன்று ( இ ) 

ஜனார்த்தனன் 

விஷ்ணு , 
ஜயந்தி- 1. ஸ்ரீஜயந்தி 2. அவ 

திருமால் 
தார புருஷர் முதலிய பெரியோ 
ரின் பிறந்த நாள் கொண்டாட் ஜாக்கிரதாவஸ்தை சாக் 

கிரமம் ( தத் ) (Waking state) 


* 


فاا 


ஜலசாரணர் 

இருத்தியடைந்த ஜாதககதை புத்தரது , முற் 
சமணருள் ஒரு சாரார் 

பிறப்புக்களைப் பற்றிய கதைகள் 


326 


ஜாபாலம்- நூற்றெட்டுபநிடதங் ஜாயமாநகடாக்ஷம் - பிறக்கும் 
களுள் ஒன்று 

போது நேருங் கடவுளின் அருட் 

பார்வை ( லை ) 
நூற்றெட்டுபநிடதங் 
களுள் ஒன்று 


ஜாபாலி 


- 


ஜி 


ஜிப்ரீல்- வானவர் கோன் . ( இ ) ஜீவவிருட்சம் ஜீவனை 

நிலைத்திருக்கச் செய்யுங் கனி 
ஜினபதி- அருகன் 

யைக் கொண்ட மரம்: ( விவிலி . 

ஆதி . 2 , 9 ) 
ஜினபவனம் , 

ஜீவன்முக்தர் - பரமஞானிகள் 
ஜினாலயம்- அருகன் கோயில் 

( இரக்ஷணிய . 202. ) 
(மணி . 3 , 87. அரும் . ) 

ஜீவாதிபதி- ஜீவசிரேஷ்டரான 
ஜிஷ்ணு- விஷ்ணு , திருமால் 

கிறிஸ்துநாதர் ( விவிலி . அப் . 3 , 
( S.I.l.ii.530 ) 

15 ) 
ஜிஹாத் - இறைவனின் மார்க் 

ஜீவாதிபன் கிறிஸ்து நாதர் . 
கத்தை ஓங்கச் செய்திட பெரு 

( இரக்ஷணிய . 139 ) 
முயற்சி செய்வது ( இ ) 


ஜீம்ஆ- வெள்ளிக்கிழமை நடை ஜீவாஸ்திகாயம் பஞ்சாஸ்தி 
பெறும் வாரத்தொழுகை ( இ ) காயத்து ஒன்றனா ஆன்மா 


ஜீயர்- வைஷ்ணவ சந்நியாசி 
ஜல்ஜலாலி , 

ஜீவிதேசன் இயமன் 
வல்இக்ராம் ( மன்னிக்கும் 
குணமுடைய மாண்பு மிக்கவன் 

ஜீன - தீய உணர்ச்சிகளை ஒழித் 
அல்லாவின் பெயர் ( இ ) 

தவர் ( ச ) 


ஜீவரக்ஷை- மோட்சம் ( இரக்ஷ 
ணிய . 324. ) 


ஜேசு 
னிய ) 


இயேசுநாதர் ( இரக்ஷ 


327 


-- 


ஜைமினிமதம்- ஜைமினி முனி ஜைனாகமம் 
சைனா கமம் 
வர் தாபித்த பூர்வ மீமாம்சை ( The Scriptures of the Jains) . 
மதம் 

ஜோதி 

பூசையில் ஏற்றும் 
ஜனதரிசனம் ஜைன சமயம் 

விளக்குவகை 
( மேருமந் . பாயி . 41 ) 

ஜோனகன் 

முகம்மதியன் 
சமண மதத்தினன் S. I. I. ii , 470 ) 


-- 


ஜனன் 


ஸ்ரீ 


ஸ்ரீ - இலக்குமி 


ஸ்ரீநிவாஸன் 

திருப்பதிமலை 
மேற் கோயில் கொண்டுள்ள 
திருமால் 


ஸ்ரீகண்டன் - சிவன் 


- 


ஸ்ரீகாந்தன் - திருமால் 

ஸ்ரீபதி - விஷ்ணு ( திருமால் ) 
ஸ்ரீகீதை - பகவத்கீதை ( மது 

ஸ்ரீபாதந்தாங்கி- கோயில் 
ரைக் . 763. உரை . ) 

மூர்த்தியுள்ள வாகனத்தைத் 

தோளில் தாங்கி எழுந்தருளப் 
ஸ்ரீகோயில் -1 . கோயில் 2.அரு 

பண்ணுவோன் . 
கக் கடவுளின் கோயில் ( சீவக . 
912 உரை. ) 

ஸ்ரீபாதரேணு- திருப்பதிப் 

பெருமாளின் மேல் இடப்பெற் 
ஸ்ரீசக்கரம் தேவிக்குரிய யந் 

றுப் பின்பு பிரசாதமாக வழங் 
திரவகை ( தக்கயாகப் , பக் , 281 ) 

கப்பெறும் பச்சைக்கர்ப்பூரம் 

முதலியன சேர்த்த கலவைப் 
ஸ்ரீசூர்ணம் திருமண் பாதங் 

பண்டம் 
களின் இடையிலிடப்படும் 
செம்மை அல்லது மஞ்சள் நிற ஸ்ரீபீடம்- தெய்வங்களின் சிலை 
மான பொடி . 

களை நிறுத்தும் ஆதாரக் கல் 


- 


- 


ஸ்ரீதரன்- திருமால் 


ஸ்ரீபுராணம் - தீர்த்தங்கரர் 
இருபத்து நால்வருடைய சரித்தி 
ரத்தைக் கூறும் மணிப்பிரவாள 


ஸ்ரீதேவி - சீதேவி ( தக்கயாகப் , 
775 , உரை ) 


நூல். 


328 


- 


- . 


ஸ்ரீமங்கலி உமாதேவி ( தக்க ஸ்ரீவிமானம்- 1 , கோயிற் கர்ப் 
யாகப் . 292 , உரை ) 

பக்கிருகத்தின் மேல் கட்டப் 

படும் விமானம் 2 , கர்ப்பக்கிரு 
ஸ்ரீமூர்த்தி சாளக்கிராமம் 

கம் 
பார்க்க . 

ஸ்ரீஹாரம்- ஸ்ரீவிகாரம் பார்க்க 
ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக் 
கோயில் கொண்ட திருமால் ஸ்ரீஜயந்தி - சிராவணமாதத்து 

அபரபட்சத்து அட்டமியோடு 
ஸ்ரீராம நவமி - சித்திரை மாதம் 

உரோகிணி நட்சத்திரங் கூடிய 
சுக்கிலபட்ச நவமியன்று இரா 

தும் கண்ணபிரான் அவதரித் 
மன் பிறந்தநாளைக் கொண் 

ததுமான திருநாள் , ( விதான . 
டாடுதல் 

தெய்வ வழி . 6 , உரை . ) 


பாம்பு- சிவன் . 


ஸ்ரீராமானுசம் 1. சடகோப 
ரின் திருவடி நிலை யமைந்த 
பீடம் 2. தென்கலைத் திருமண் 
ணில் மூக்கின் மீது இடும் பாதம் 
( வை ) 


பாக்தம்- சக்தியே பரதெய்வ 
மென்ற கொள்கையை யுடைய 
மதம் . 


ஸ்ரீருத்திரர் -- சிவன் கோயிலிலே 
தொண்டு புரியும் ஒரு சாரார் . 


பலாக்தன்- சாக்த மதத்தவன் 


பலாக்யமுனி- புத்தன் 


பயாம்பவன் சாம்பவன் பார்க்க 


ஸ்ரீலக்ஷணபாவனை சரீரத் 
தின் அநித்தம் அசுசி முதலிய 
வற்றைக் கருதும் 

பாவனை 
( பௌ ) ( மணி . பக் . 389 , கீழ்க் 
குறிப்பு . ) 


பயாம்பவி - சாம்பவி 


பலாரதா - சரசுவதி 


- 


திருமால் மார்பி 


ஸ்ரீவத்ஸம் 
லுள்ள மறு 


பாஸ்தா- சாஸ்தா ( A Village 
deity ) 


5 


ஸ்ரீவிகாரம்- 1. மானிடரோடு 

வன் 

சிவன் 
உலாவுகையாகிய 

அருகன் 
அருட்செயல் 

( சீவக . போஷேமாயி சேஷசாயி 
3112 , கீழ்க்குறிப்பு ) 

பார்க்க 
ஜைனக்கோயில் 

அல்லது 
பௌத்தாலயம் ( மேருமந். 8 , பாளெரி-- கிருஷ்ணன் 
உரை. ) 


329 


ஷ 


ஷட்கதி- மக்கட்கதி , தேவகதி , 
பிரமகதி , நரக்கதி , விலங்குகதி , 
பேய்க்கதி 

அறுவகைப் 
பட்ட பிறப்புக்கள் ( பௌ ) 
( மணி , 30 , 56-58 உரை . ) 


என 


ணவம் , சாக்தம் , காணபத்தியம் 
கௌமாரம் , சௌரம் , என்னும் 
ஆறு வைதிக சமயங்கள் . ( சது ) 
2. கபிலமதம் , கணாதமதம் , 
பதஞ்சலிமதம் , அக்ஷபாதமதம் , 
வியாசமதம் , ஜைமினிமதம் 
என்னும் 

ஆறு தரிசனங்கள் 
( The six systems of philo 
sophy )) 


ஷட்காலபூசை ஷட்காலத் 
துச் செய்யும் கோயிற்பூஜை 


- 


ஷண்முகன் - ஆறுமுகன் 


ஷட்விதலிங்கம் ஆசாரலிங் 
கம் , குருலிங்கம் , சிவலிங்கம் 
ஜங்கமலிங்கம் . பிரசாதலிங்கம் , 
மகாலிங்கம் என்னும் அறுவகை 
லிங்கம் ( சித் . சிகா . 201 ) 


ஷஹாதத்- இறைவனின் மார்க் 
கம் உண்மையானது என்பதை 
நிரூபிக்கத் தன் உயிரையும் 
அர்ப்பணித்து வீர மரணம் 
அடைதல் ( இ ) 


ஷட்ஸமயம் - ஷண்மதம் ( ஆறு 
வைதிக சமயங்கள் ) 


ஷடங்கமந்திரம்- மூலமந்திரத் 
திற்கு அங்கமாகிய ஆறு மந் 
திரங்கள் ( சை ) 


ஷியா- முகம்மதிய மதத்து 
ளொருவகை ( இ ) 


- 


ஷிர்க் - இறைவனுக்கு இணை 
ஷடாயதனம் ஜம்பொறி 

வைத்து வணங்குதல் ( இ ) 
களும் மனமும் ஆகிய ஆறு 
ஞானவாயில்கள் ( பௌ ) ( மணி 
30. 46 , உரை ) 

ஷக்ரு 

இறைவன் அளித்த 
எண்ணற்ற கொடைகளுக்காக 

இறைவனுக்கு நன்றி செலுத்து 
ஷடானன் 

ஆறுமுகன் 

வது ( இ ) 
( திருப்பு . 996 ) 


- 


- 


ஷண்மதம் 


ஷைத்தான் 

சாத்தான் , ஒரு 
தீய சக்தி ( இ ) 


- 


1. சைவம் , வை 


330 


ஸ் 


- 


ஸ்கந்தம் - 1. பஞ்சகந்தம் ஸ்நானகன் 

ஸ்நானகன்- இயேசுவின் வரு 
( பௌ . ) ( The five constituent கைக்குச் சாட்சியாக அனுப்பப் 
elements of consciousness ) பெற்ற யோவான் ( கி ) 
2. நூற்றெட்டுப நிடதங்களுள் 
ஒன்று . 

ஸமரணம் - தியானம் 
ஸ்கந்தன் கந்தன் ( முருகன் ) 

ஸ்மார்த்தம் 

சங்கராசாரியர் 
ஸ்தலவ்ருக்ஷம் புண்ணிய 

மதம் 
ஸ்தலத்திற்குசிறப்பாக அமைந்த 
மரம் 

ஸ்யாமளாதேவி - பார்வதி 


- 


-- 


- 


ஸ்ரமணன் சைன சன்னியாசி 
ஸ்தவம்- 1. தவம் ( தக்கயாகப் 

அல்லது பௌத்த Hr 
45 , உரை . ) 2. ரூபஸ்தவம் , 
வஸ்துத்தவம் , குணஸ்தவம் , 

ஸ்ரமணி 

பௌத்த மதத்தின 
என்று மூவகைப்பட்டதெய்வஸ் 

ளான பி r ஷ் 
( ச ) ( மேருமந் . 64-66 
உரைக்குறிப்பு . ) 

ஸ்ரஷ்டா - பிரமன் 
ஸ்தவிரமதம் - புத்தமதம் ( தக்க 

ஸ்ராத்தேயம் 
யாகப் . 183 , உரை . ) 

பௌத்த நூல் 

கூறும் ஒரு பிராமணம் ( பௌ . ) 
ஸ்தவிர , 

ஸ்ரியப்பதி- திருமால் 
ஸ்தேரர் 

உத்தம பிட்சுக்கள் 
( மணி . 26 , 66 , உரை) 

ஸ்ரோதாபத்தி தியானவகை 
ஸ்தாணு சிவன் 

( பௌ . ) ( மணி . பக் . 81 ) 
ஸ்தானகவாசி சமணம் 

ஸ்வர்க்காவதரணம் - அருக 
ஸ்தானகவாசி சமணர்கள் 

தேவனது 

பஞ்சகல்யாணங் 
உருவவழிபாட்டை ஏற்பதில்லை 

களுள் ஒன்று ( ச . ) ( மேருமந் . 
அவர்கள் தம்கோவில்களில் 

8 , உரை ) 
ஆகம நூல்களை வைத்து தீர்த் 
தங்கரராகவும் அருகக் கடவு 

ஸ்வராட் - பிரமன் 
ளாகவும் வணங்குவர் . ( சம 
ணம் . பக் . 21 ) 

ஸ்வஸ்வரூபம் - அர்த்த பஞ்ச 
ஸ்நபனம் மந்திரபூர்வமாகச் 

கங்களுள் நித்தியர் , முத்தர் , 
செய்யப்படும் அபிஷேகம் 

பெத்தர் , கேவலர் , முமுட்சுக் 


- 


331 


கள் என ஐவகைப்பட்ட ஆன் ஸ்வாமிநாதன்- சுவாமிநாதன் 
மாக்களின் தன்மை . 

( வை ) 

பார்க்க 
( அஷ்டாதச . பக் . 24 ) 
ஸ்வாமி - இறைவன் 

ஸ்வாமிநி- இறைவி 


ஸ 


ஸகாமலோகம் பௌத்த ஸப்தவிடங்கஸ்தலம்- சத்த 
சமயத்திற் கூறப்படும் ஆறு விடங்கத்தலம் ( The 

The Seven 
தெய்வலோகங்கள் ( பௌ ) 

Saiva Shrines of Tyagaraja ) 
( மணி , பதி , 29 , உரை ) 

ஸப்தஸ்தானம் -1. ஒரு சிவ 
ஸகிருதாகாமி தியானம் ஐந் க்ஷேத்திரத்திலுள்ள மூர்த்தங் 
தனுள் இரண்டாவது ( பௌ . கள் பக்கத்துள்ள 

ஆறு சிவ 
( மணி . 81 , உரை ) 

க்ஷேத்திரங்களுக்கு எழுந்தரு 

ளும் உற்சவம் . 2. திருப்பழனம் , 
ஸங்கம் 

சரணம் கச்சாமி 
சங்கத்தை 

திருச்சோற்றுத்துறை திருவேதி 
அடைக்கலமாக 
அடைகிறேன் என்பது இதன் 

குடிதிருக்கண்டியூர் , திருப்பூந் 
பொருள் ( பௌ . ) 

துருத்தி , திருநெய்த்தானம் 

ஆகிய ஆறு ஸ்தலங்களுக்குத் 
ஸங்கர்ஷணன் - சங்கர்ஷணன் 

திருவையாற்றுச் சிவபிரானும் 
பார்க்க . [ A manifestation of 

நந்தியும் எழுந்தருளும் உற்சவம் 
Visnu ]] ( அஷ்டா தச . தத் 
வத்ரய . பக் . 23 ) 

ஸ்ப்தாவரணம் கோயிலைச் 
ஸஞ்சீவனம் 

சுற்றி அமைந்த ஏழு பிராகாரங் 
நரகத்துள் ஒன்று . 

கள் 

( பௌ ) 
( மணி . 6 , 181 , உரை . ) 

ஸப்தோத்தியானம் 
ஸத்தியசதுஷ்டயம் -- சத்தி 

யில் தேவி திருக்கோயிலைச் 
யம் பார்க்க ( பௌ . ) [ The Four 

சூழ்ந்துள்ள. ஏழு சோலைகள் 
fold truths ] ( மணி . 28 , 94 , 

( தக்கயாகப் . பக் . 278 ) 
உரை ) 
ஸதாசிவன்- சதாசிவன் 

ஸபர்யை- பூசை 

( A 
form of Siva )) 

ஸம்ப்ரதாபனம் நரகங்களுள் 
ஸப்தவாதி- சைன மத்தினன் ஒன்று ( பௌ ) ( மணி . 6 , 181 , 
( சப்தபங்கி வாதங் கூறுவோன் ) உரை ) 


- 


எண் 


வகை 


கைலை 


382 


- 


- 


ஸம்யக்கருமம் - விசுத்திமார்க் கம் எட்டனுள் ஒன்றாகிய நல் 
கம் எட்டனுள் ஒன்றாகிய நற் லுளத்தோர் தலைப்பாடு 
செய்கை ( பௌ ) ( மணி , 30 . பௌ ) (மணி 30,179 , உரை . ) 
179 , உரை . ) 

ஸம்யகாஜீவம் - விசுத்தி மார்க் 
ஸம்யக்சாரித்ரம்- நல்லொழுக் கம் எட்டனுள் ஒன்றாகிய நல் 
கம் ( ச ) ( திருநூற் . 24 , உரை . ) வாழ்க்கை ( பௌ ) ( மணி , 30 , 

179 , ) 
ஸம்யக்ஞானம் 

நன்ஞானம் 
( ச ) ( திருநூற் . 24 , உரை ) ஸம்ஜ்ஞாஸ்கந்தம் குறிப்பு 

பார்க்க ( பௌ ) ( Mind and the 
ஸம்யக்தர்சனம் நற்காட்சி 

five senses ) ( மணி 30 , 190 , 
( ச ) ( திரு நூற் . 24 , உரை ) 

உரை ) 

ஸல்ஹதம் - நரகங்களுள் ஒன்று 
ஸம்யக்திருஷ்டி விசுத்தி 

( மணி 6 , 181 , உரை . ) 
மார்க்கம் எட்டனுள் ஒன்றாகிய 
நற்காட்சி ( பௌ ) (மணி . 30 , 

ஸர்வஜ்ஞன் புத்த தேவர் 
179 உரை , ) 

( தக்கயாகப் . 404 , உரை . ) 
ஸம்யக்வாக்கு - விசுத்திமார்க் 

ஸர்வஸங்கபரித்தியாகம் 
கம் எட்டனுள் ஒன்றாகிய நல் 

குரோதம் 

மானம் 
வாய்மை ( பௌ ) ( மணி 30 , 

உலோபமென்றும் நான்கினை 
179 , உரை ) 

யும் மித்தியாத்துவம் , நபும்ஸக 
ஸம்யக்வியாயாமம் விசுத்தி 

வேதம் ஸ்திரீவேதம் புருஷ 
மார்க்கம் எட்டனுள் ஒன்றாகிய 

வேதம் ஹாஸ்யை ரதி அரதி 
நன்முயற்சி ( பௌ ) (மணி . 30 , சோகம் பயம் அருவருப்பு என்ற 
179 , உரை ) 

அகப்பற்றுப் பத்தினையும் , 

க்ஷேத்திரம் வாஸ்து ஹிரண்யம் 
ஸம்யக்ஸ்மிருதி- விசுத்திமார்க் ஸ்வர்ணம் தனம் தான்யம் தாசி 
கம் எட்டனுள் ஒன்றாகிய நற் 

குப்பியம் பாண்டம் 
கடைப்பிடி ( பௌ . ) ( மணி , 30 . என்ற புறப்பற்றுப் பத்தினை 
179 , உரை ) 

யும் காய்தல் உவத்தலின்றி 

விடுகை , ( ச ) ( மேருமந் . 1207 , 
ஸம்யக்ஸங்கல்பம் 

விசுத்தி 

உரை . ) 
மார்க்கம் எட்டனுள் ஒன்றாகிய 

ஸர்வேஸ்வரன் - சர்வேச்சுரன் 
நல்லூற்றம் , ( பௌ ) ( மணி . 30 

( 
179 , உரை ) 

ஸரஸ்வதி - சரசுவதி 


மாயை 


தாசன் 


ஸம்யக்ஸமாதி - விசுத்தி மார்க் ஸரஸ்வதிபூஜை 


சரசுவதி 


383 


தில் ஆழ்ந்திருத்தல் ( ச ) 


பூசை பார்க்க . 


-- 


ஸல்லல்லாஹீ அலைஹிவ ஸித்தார்த்தன்- சித்தார்த்தன் 
ஸல்லம் - முஸ்லீம்கள் இறுதித் ( The Buddha ) ( மணி . 30 , 2 , 
தூதர் நபிகள் நாயகத்தின் 

உரை ) 
பெயரைக் கேட்டவுடன் செய் 

ஸித்தி The 
பிரார்த்தனை , 

supernatural 
யும் 

இதன் 
பொருள் . இறைவன் கருணை 

powers attained by Buddhist 

monks ( பௌ ) 
புரிவானாக . ( இ ) 

ஸுப்கறானல்லாஹ் இறை 
ஸஹஸ்ரநாமார்ச்சனை 

வன் தூயவன் ( இ ) 
சகஸர நாமார்ச்சனை பார்க்க , 

ஸு ஷ்மாவஸ்தை 

தன் 
ஸஹஸ்ராரசக்கரரேகை 
சகஸ்ரார சக்கரம் பார்க்க ( A 

மாத்திரை நிலை ( தத் ) ( Subtle 
discuss mark on the foot of 

condition ) ( அஷ்டாதச . பக் . 

19. ) 
Lord Buddha ) ( மணி . 5 , 104 
உரை . ) 

ஸேனாபதி- முருகக் கடவுள் 
ஸாம்பன் - சிவன் 

ஸோமன் - சிவபிரான் 
ஸாமகர்ப்பன்--திருமால் 

ஸோமாஸ்கந்தன்- சோமாஸ் 
ஸாமாயிகம் தினந்தோறும் கந்தன் பார்க்க . 
எவரைப் பற்றியந் தீங்கு நினை 
45 நிமிடங்களேனும் 

ஸௗகதம் - பௌத்தம் 
தியானத்தில் அமர்வதாகிய 

ஸௌபாக்யவதி சுமங்கலி 
விரதம் ( ச ) ( மேருமந் . 144 , 
உரை . ) 

களின் தலையில் வீற்றிருப்ப 

தாகக் கருதப்படும் தெய்வம் . 
ஸாமாயிக விரதம் தியானத் ( தக்கயாகப் . பக் . 308 ) 


- 


யாது 


- 


- 


ஹ 
ஹயக்ரீவன் அயக்கரீவன் ஹரி- அரி -- திருமால் 
( A from of Visnu ) 

ஹரியர்த்தர் மகாவிஷ்ணு 

வை வலப்பக்கத்திற் கொண்ட 
ஹரஎன் - அரன் ( சிவன் ) 

தான சிவ மூர்த்தம் . 

ஹரியர்த்த மூர்த்தி சிவன் 
ஹராம் -- இறைவனால் தடுக்கப் ( திருமாலை ஒரு 
பட்டது ( இ ) 

உடையவர் ) 


பாகமாக 


334 


-- 


- 


- 


ஹாரிணி 


- 


க்ஷணிகலிங்கம் . 
ஹரிஹரபுத்திரர் , 

16 வகை , 

மணல் , அரிசி , அன்னம் , மண் , 
ஹரிஹரன் 

சிவபிரானுக்கு கோமயம் , வெண்ணெய் , பழம் , 
மோகினியுருக் கொண்ட திரு மா , சந்தனம் , தருப்பை , விபூதி 
மாலிடம் பிறந்தவரான சாஸ்தா உருத்திராட்சம் , புஷ்பமாலை , 
( நன் . சங்கர . புதுப் . பக் , 367 ) சர்க்கரை , அப்பு , தளிர் என் 

பனவற்றைக் கொண்டு பூஜா 
ஹலால் இறைவனால் அனு 

காலம் வரையில் சிவபெருமான் 
மதிக்கப்பட்டது ( இ ) நூலாலா தங்கியிருக்கும்படி வேண்டிக் 
லான சம்பாத்தியம் . 

கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட 
ஹவ்யம் தேவர்களுக்குக் இலிங்காகாரம் இது நித்தியப் 
கொடுக்கப்படும் அவி 

படி பூசையில் கொள்ளப்படு 

வது . 
ததுகரணாதிகளை 
மாயையிலொடுக்கிப் பக்குவ 
மானதும் ஆத்துமாக்களைச் க்ஷபணகன் 

1. புத்ததேவன் 
சிவத்துடன் அடைவிக்குஞ் ( w ) 2. பௌத்தன் 3. சைனன் 
சக்தி ( சி . சி . 1,59 , சிவாக் . ) 
( ஹஜ் ) , 

க்ஷபணமதம் -- புத்தமதம் , சைன 
ஹாஜ்- மக்கா நகரிலுள்ள இறை 

மதம் ( W. ) 
இல்லம் 

கஃபாவை தரிசிக்கச் 
செல்லும் புனிதப் பயணம் ( இ ) 

க்ஷமாபாரமிதை 

தசபார 
மக்காயாத்திரை . 

மிதையுள் ஒன்றான பொறுமை 

( பௌ ) 
ஹாஜி- மக்கா யாத்திரை செய்த 
கம்மதியன் ( இ ) 

க்ஷாரம் 

சுசீலைப்பசுவின் 
ஹிமசுதை - பார்வதி 

சாணத்தினின்று உண்டாக்கும் 

விபூதி 
ஹிஜ்ரத்- நபிகள் நாயகம் இஸ் 
லாமிய நெறியை மக்கா நகரில் 
போதித்தபோது தடைகள் ஏற் r ரஸமுத்ரம்- பாற்கடல் 
பட்டதால் மக்கா நகரைத் 
துறந்து மதினா நகர் சென்ற 
நிகழ்ச்சிகளை இஸ்லாமிய வர r ராப்திதனயை- இலக்குமி 
லாற்றில் ஹிஜ்ரத் என்பர் . இதி 
லிருந்துதான் இஸ்லாமி 
ஆண்டு தொடங்குகிறது . ( இ ) 

r ராப்திநாதன்- திருமால் 
ஹிஜிரி - மக்காவினின்று மதினா 
வுக்கு முகம்மது நபிகள் தப்பி rுரிகை நூற்றெட்டுபநிட 
யோடிய யாத்திரை ( இ ) 

தங்களுள் ஒன்று . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன வெளியீடுகள் 


ரூ . 


பை 


- 


- 


- 


- 


- 


- 


1. தமிழில் விடுகதைகள் 

12 00 
2. உலகத் தமிழ் எழுத்தாளர் யார் ? எவர் ? 

6 00 
3. தமிழர் தோற்கருவிகள் 

10-00 
4. தமிழும் தமிழரும் 

5-00 
5. தமிழர் இசை 

70-00 
6. ம . பொ . சி யின் இலக்கிய நூல்கள் -ஓர் மதிப்பீடு 20 - 00 
7. இளங்கோவின் இலக்கிய உத்திகள் 

12 -00 
8. திராவிட மொழி இலக்கியங்கள் 

35 00 
9. உ . வே . சா . இலக்கணப் பதிப்புகள் 

12 00 
10. தமிழ் இலக்கியக் கொள்கை 9 

20 00 
11. தொல்காப்பியம் - புணரியல் 

10 .00 

12 00 
12. தொல்காப்பியம் . வேற்றுமை மயங்கியல் 
13. தொல்காப்பியம் - விளிமரபு 

6 00 
14. தொல்காப்பியம் - பெயரியல் 

12 00 

20 00 
15. தொல்காப்பியம் - வினையியல் 

22 . 00 
16. தொல்காப்பியம் - இடையியல் 
17. வர்ம சூத்திரம் 

10 00 
18. தன்வந்திரி குழந்தை வாகடம் 

14 -00 
19. வெள்ளைக்காரன் கதை 

7 -00 
20. மெய்க்கீர்த்திகள் 

20 100 
21. சிந்து இலக்கியம் 

8 

- 00 
22. தமிழ்ச் சுவடிகள் அட்டவணை 

6 00 
23. தஞ்சை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 

12 00 
24. இலக்கியத்தில் ஊர்ப் பெயர்கள் - 1 

12-00 
25. இலக்கியத்தில் ஊர்ப் பெயர்கள் - 2 

22 -00 
26. உ . வே . சா . சங்க இலக்கியப் பதிப்புகள் 

10-00 
27. டாக்டர் உ . வே . சா . காப்பியப் பதிப்புகள் 10-00 
28. தமிழரின் தாயகம் 

10 00 
29. பாவாணரும் தனித்தமிழும் 

12 00 
30. தேவநேயப் பாவாணரின் சொல்லாய்வு 

10 00 
31. செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 

25 

-- 00 
32. மொழி பெயர்ப்பியல் 

10 00 
33. தமிழர் திருமணம் 

25 - 00 
34. தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 

35-00 
35. தமிழ் தந்த வ . உ . சி . 

15-00 
36. எண்பத்திரண்டில் தமிழ் 

90-00 
37. மகாமதிப்பாவலர் 

11 -00 


- 


- 


336 


-- 


-- 


- 


- 


- 


38. உ . வே . சா . ஒரு தமிழ் வாழ்வு 

15 
39. உலக முதன் மொழி தமிழ் 

12-00 
40. மறைமலையடிகளார் தனித் தமிழ்க் கொள்கை 15- 00 
41. வண்ணக்களஞ்சியப் புலவரின் குத்பு நாயகம் 
ஆய்வுரை 

15 
42. வாத்திய மரபு 

20 
43. மங்கலதேவி கண்ணகி கோட்டம் 

15 
44. தமிழில் கதைப்பாடல் 

25 
45. தொல்காப்பியம் - உரியியல் 

20 
46. Dissertations on Tamilology 

10 
47. Siddha Medicine ( Heritage of the Tamils ) 45 -00 
48. Literary Heritage of the Tamils 

50-00 
49. Tamil Drama 

20 
50. Tamil - Text ( An Auto Instructional Course ) 25 - 
51. Siddha Medical Manuscripts in Tamil 

8 

- 
52. Karaikkal Ammaiyar 

6 
53. Heritage of the Tamils - Temple Arts 

50 00 
54. Tolkappiyam ( An English Translation ) 

25 -CO 
55. Heritage of the Tamils - Education & Vocation 50-00 


| 
| 
| 
| 888 
888888888888 


- 


- 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 

டி.டி.டி. , ( அஞ்சல் ) தரமனர் , சென்னை .600113 


